கரிம வேதியியல் 
துணைப்பாடம் 


( ORSANIC CHEMISTRY - ANGILLARY) 


கி.கண்ணபிரான் 


VIILIT 


டுப் 


நி 


தயிர் 


பனம் 


வலக 


செட்டி 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


பாரிய 


த . பா . நி . ( க . வெ . ) வரிசை எண் -635 


கரிம வேதியியல் 
துணைப்பாடம் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் வெளியீடப்படுகிறது ) 


ஆசிரியர் 


கி . கண்ணபிரான் , எம்.ஏ. , பி.எஸ்ஸி . ( ஆனர்ஸ் ) , 

வேதியியல் பேராசிரியர் , 
பூ.சா. கோ . கலைக்கல்லூரி, 

கோயம்புத்தூர் 


பாடநாள் 


டுப் 


TheerEIS 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தேடி 


First Edition - July , 1975 


T.N.T.B.S. ( C.P. ) No. 635 


© Government of Tamilnadu 


ORGANIC CHEMISTRY - ANCILLARY 


K. KANNA PIRAN 


Price Rs . 14.00. 


Published by the Tamilnadu 
Textbook Society under the Cent 
rally sponsored scheme of produc 
tion of books and literature in 
regional languages at the Univerzity 
level , of the Government of India 
in the Ministry of Education and 
Social Welfare 

Welfare ( Department of 
Culture ) , New Delhi. 


www . 


Printed by 
Giridhar Art Printers 
17 & 19 , Badrian St. , 
Madras - 600001 . 


Meie 


அணிந்துரை 
திரு . இரா. நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினைந்து 
ஆண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பட்டப் 
படிப்பு வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தை 
யும் தமிழிலேயே கற்றுவருகின் றனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து 
அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய் 
துள்ளோம் . 

தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத்துறை 
களில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண் 
டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே 
மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று 
வருகிறது . இவ் வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறி 
வியல் பாடங்களை மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்ப 
தற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் 
பல்கலைக் கழகமும் , சென்னைப் பல்கலைக் கழகமும் ஆண்டு 
தோறும் எடுத்து வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் 
சொல்ல வேண்டும் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , 
இயற்பியல் , வேதியியல் , 

வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டம் ஆகிய எல்லாத் 
துறைகளிலும் மூல நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற 
இருவகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு 
வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான கரிய வேதியியல் - துணைப்பாடம் என்ற 
இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 635 - ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளி 
யான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 670 

நூல்கள் 
வெளிவந்துள்ளன . இந்நூல் 

அரசு கல்வி , சமூக நல 
அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக் கழக நூல்கள் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக் கழகங்களிலும் , கலையியற் பாடங் 
களையும் அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் 
பாடங்களையும் பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் 
பயிலவேண்டும் என் பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் ,, 
தமிழறிவு வளரவேண்டும் என்பதைவிட தமிழ் மக்களின் 
அறிவு ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது 
தான் . எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற குறிக்கோளை 
நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு , தமிழகத்து ஆசிரியப் 
பெருமக்களையும் மாணவர்களையும் சார்ந்ததாகும் . தமிழ்காட்டுப் 
பல்கலைக் கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப் 
புக்கும் நம் மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா. நெடுஞ்செழியன் 


மைய 


பொருளடக்கம் 


** 


.... 


... 


\ 


* ... 


. 


பக்கம் 
1. பொதுக் கரிம வேதியியல் 

1 
2. தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 19 
3. அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 

38 
4. அல்க்கீன்கள் ( அ ) ஒலிஃபீன்கள் 

58 
5. அல்க்கைன்கள் ( அ ) அசெட்டிலீன்கள் 

70 
6. அல்க்கைல் ஹாலைடுகள் 

78 
7. அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 

100 
8. ஈதர்கள் 

143 
9. ஆல்டிஹைடுகளும் கீட்டோன் களும் 

149 
10 கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

184 
11. இருகார்பாக்சிலிக் அமிலங்கள் 

205 
12. பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 

232 
13. அமிலவழிப் பொருள்கள் 

242 
14. அமீன்கள் 

265 
15. கார்போஹைட்ரேட்டுகள் 

282 
16. அரோமாட்டிக் சேர்மங்கள் 

301 
17. அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 

305 
18. பென்சீன் வளையத்தில் பதிலீடுகள் 

820 
19. அரோமாட்டிக் ஹாலோஜென் சேர்மங்கள் 

327 
20 . அரைல் சல்ஃபானிக் அமிலங்கள் 

338 
21. அரோமாட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 

342 
22. அரோமாட்டிக் அமீன்கள் 

352 
23. டையசோனியம் உப்புகள் 

365 
24. ஃபீனால்களும் அரோமாட்டிக் ஆல்சஹால்களும் ..... 370 
25. அரோமாட்டிக் ஆல்டிஹைடுகளும் கீட்டோன் 
களும் 

883 
26. அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

394 
27. நாஃப்தலீனும் அதன் சார்பு பொருள்களும் 

408 
மேற்கோள் நூற்பட்டியல் 

412 
கலைச்சொற்கள் 

413 


.... 


. 


.... 


- 


. 


..... 


... 


i 


1. பொதுக் கரிம வேதியியல் 


வேதியியல் துறையில் ஒரு பகுதியாகக் கரிம வேதியியல் 
கருதப்படுகிறது . பொருள்கள் ஒன்றுடனொன்று இயைந்து 
வேறு புதிய பொருள்கள் ஏற்படும் மாற்றத்தைச் சிறப்பாக அறி 
வர் வேதியியலார் . எனினும் , பொருள்கள் உண்டாகும் மூலத் 
தைப் பொறுத்து அப் பொருள்களை வகைப்படுத்துகிறோம் .. 
இயற்கையின் மடியிலிருந்தும் உயிரற்ற பொருள்களினின்றும் 
பெறப்படுவனவற்றைக் கனிமய் ( Inorganic ) பொருள்கள் 
என்றும் , உயிரினங்களிலிருந்து பெறப்படுவனவற்றைக் கரிமப் 
பொருள்கள் என்றும் வகைப்படுத்துகிறோம் . மேற்கோளாக , 
சர்க்கரை கரும்பிலிருந்தும் , மாவு ( starch ) உருளைக்கிழங்கு , 
மரவள்ளிக்கிழங்கு முதலியவற்றினின்றும் , யூரியா , கஸ்தூரி 
முதலியவை விலங்குகளினின்றும் பெறப்படுகின்றன . 


| 


இத்தகைய பொருள்கள் உயிரினங்களிலிருந்து பெறப்படுவ 
தால் , இவை உண்டாவதற்கு உயிர் ஆற்றல் ( vital force )) 
காரணமாகிறது எனக் கருதப்பட்டது . 1828 ஆம் ஆண்டு 
வோலர் ( Wohler ) என்பார் அம்மோனியம் சயனேட் என்ற ஒரு 
கனிமப் பொருளை வெப்பப்படுத்தி யூரியாவை உண்டாக்கினார் . 
இங்கு உயிர் ஆற்றலின் துணையின்றி , உயிரினங்களிலிருந்து 
பெறப்படுவதான யூரியா உண்டாக்கப்பட்டது . இச் சோதனை 
காரணமாக வழக்கமாக நாம் உயிரினங்களிலிருந்து பெறுகின்ற 
பொருளை அவற்றின் உதவியில்லாமலே தொகுப்பு முறையில் 
பெறலாம் என்ற கருத்து ஏற்பட்டது . 


மேலும் , உயிரினங்களிலிருந்து பெறப்படுகின்ற பொருள் 
களில் எல்லாவற்றிலும் கரி இருக்கின்றது . எனவே , இப் 
பொருள்களைப்பற்றி அறிகின்ற துறைக்குக் கரிம வேதியியல் 
எனப் பெயர் ஏற்பட்டது . 1948 ஆம் ஆண்டு க்மெலின் 
( Gmelin ) என்ற ஜெர்மன் வேதியியலார் இத் துறையைக் கரிச் 


Ft Mr. 





2 


கரிம வேதியியல் 


சேர்மங்களின் வேதியியலறிவு ( Chemistry of Carbon Com 
pounds) என விளக்கம் கூறினார் . 


த் துறையில் நாம் அறியும் பொருள்கள் அனைத்திலும் கரி 
இருக்கின்றது மேலும், இத்துறையில் நாம் அறிகின்ற சேர் 
மங்களில் தனிபங்களக்சிடையே பெரும்பாலும் சக இணைப்பு 
அமைகின்றது தற்காலத்தில் நமது கரிம வேதியியலின் அறிவு 
காரணமாக வாழ்கையில் நாம் அன்றாடம் பயன் படுத்தும் 
வெகு பல பொருள்கள் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படு 
கின்றன . சர்க்கரை , பொழுப்புப் பொருள்கள் , பிளாஸ்டிக்கு 
கள் , சாயங்கள் , மாந்து; கள் , பெட்ரோலிய வகை எண்ணெய் 
கள் , செயற்கை ரப்பர் , நைலான் , டெரிலின் இன்னும் பலவும் 
கரிமப் பொருள்களே . 

கரிமச் சேர்மங்கள் தமக்கே உரிய சில சிறப்பியல்புகளைப் 
பெற்றிருக்கின்றன . இச் சேர்மங்களில் கரியணுக்கள் பலவித 

ணைப்புகளிலும் , நிலைப்புத் தன்மையிலும் இருப்பதே 
இதற்குக் காரணம் . மூலக்கூறுகளில் கரியணுக்கள் ஒன்றுட 
னொன்று இணைந்து ஒரு கட்டுமானத்தை ஏ படுத்து கின் றன . 
இதன் மூலம் பல தமான அமைப்புகள் ஏற்படுகின்றன . 
மாற்றுகள் ( Isomers ) ஏற்படுவதற்கு இதுவே காரணம் . கரிமச் 
சேர்மங்களின் வாய்பாட்டிலிருந்து அவற்றின் கட்டுமானத்தை 
அறிய இயலாது . இதை அறிய இச் சோமங்களின் மூலக்கூறு 
களில் வெவ்வேறு தனிமங்களின் அணு கள் அவ்வாறு இணைந் 
திருக்கின்றன என அறிய வேண்டும் . சாதாரணமாக , இத் தனி 
மங்களின் இணை திறன் களைக் கொண்டு இதை அறியலாம . 


கரி அணுவின் எலெக்ட்ரான் கட்டுமானத்தில் அதன் 
வெளிப்புற எலெக்ட்ரான் பாதையில் நான்கு எலெக்ட்ரான் 
களைக் கொண்டு உள்ளது . 


1 


அணு எண் 


- 


6 


6p 


-- 


5n 


12 


அணு எடை எண் 


2 


3 


பொதுக் கரிம வேதியியல் 


3 


ஒரு கரி அணு , நான்கு ஹைட்ரஜன் அணுக்களுடன் சேர்ந்து 
மீத்தேன் என்ற சேர்மத்தைக் கொடுக்கிறது . இவ் வினையின் 
போது கரி அணு மேலும் நான்கு எலெக்ட்ரான்களை இணைத்துக் 
கொண்டு , நான்கு சக இணைப்புகளை ஏற்படுத்துகிறது . இதைப் 
பின்வருமாறு குறிக்கலாம் . 

H 


X 


x Cx + 4 H - > HX C x H 

X 

H 
அதனால் கரி அணுவின் மிக அதிகப்படியான சக இணைப்பு 
நான்கு ஆகும் . அதன் வெளிப்புற எலெக்ட்ரான் பாதை இப் 
போது எட்டு எலெக்ட்ரான்களைக் கொண்டுள்ளது . 

எண் 
ணெலெக்ட்ரான் கொள்கை ப்படி வெளிப் பாதையில் எலெக்ட் 
ரான்கள் எட்டெண் கூட்டமாக அமைந்திருப்பதால் இவ்வாறு 
அமையும் சேர்மம் மிகவும் நிலையான தாக உள்ளது . இவ்வாறு 

அணுக்கள் மற்றத் தனிமங்களோடு ஏற்படுத்தும் சக 
இணைப்பு நிலைப்புத் தன்மையுடையது . அதனால் அந்தக் கரிமச் 
சேர்மங்களும் நிலையானதாக உள்ளன . 


நான்கு 


வடிவம் 


லீ பெல்லும் ( Lebel ) , வேன்ட்ஹாஃபும் (Van t Hoff ) கண்ட 
முடிவுப்படி கரியணுவின் 

இணை திறன் களும் கரி 
யணுவை மையமாகக் கொண்டு சீர்மையான நான் முகப்பு 

கொண்டுள்ளன . எந்த இரண்டு இணைமுகப்பு 
களுக்கும் இடையிலுள்ள கோணம் 109 ° 28 ஆகும் . ஆகவே , 
கரி அணுவின் புறத்தில் சமதூரத்தில் புறவெளியை நோக்கி 
அமைந்துள்ளன . ஒரு கரி அணு மற்றொரு 

ஒரு கரி அணு மற்றொரு கரி அணுவுடன் 
இணையும் 

சிறப்புத் தன்மையுடையது . கரியணுக்கள் 


109 ° 28 


109, 


கரியணுவின் 
புறவெளிமாதிரியும் 
இணைமுகப்புகளின் 
திசைகளும் 


ஒன்றுடன் மற்றொன்று ஒற்றைப் பிணப்போடு சேர்ந்து 
நீண்ட சங்கிலி போன்ற 

ஹைட்ரோ கார்பன்களக் 


கரிம வேதியியல் 


கொடுக்கின்றன . சான்றாக , 

மீத்தேன் ( CH , ) என்னும் 
ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் அணுயை நீக்கி மீத் 
தைல் ( CH , ) தொகுதியைச் சேர்த்தால் , ஈத்தேன் ( CH , CH .) 
என்னும் மற்றொரு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கிறது . ஈத்தேனி 
லுள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்குப் பதில் ஒரு மீத்தைல் 
தொகுதியை இணைத்தால் புரோப்பேன் C , H , என்ற ஒரு 
ஹைட்ரோ கார்பன் உண்டாகிறது . இம் முறை மீண்டும் செய் 
யப்பட்டால் பல எண்ணிக்கையுடைய ஒற்றைப் பிணைப்புள்ள 
கரி அணுக்கள் நிறைந்த ஹைட்ரோ கார்பன்கள் கிடைக் 
கின் றன . எடுத்துக்காட்டு : 


H Η Η 

Η Η 

| || 
H - C - H --- > H -- C + C - H -- > H - c - c - H 
| 

|| 
HH H FI 

H HI 


கரி அணு மற்றொரு கரி அணுவுடன் இரட்டைப் பிணைப்பு 
ஏற்படுத்துவதும் உண்டு. ஒரு கரி 

ஒரு கரி அணுவின் இரண்டு இணை 
முப்புகள் மற்றோர் அணுவின் இரண்டு இண முகப்புகளோடு 
இணகின்றன . இவ்வகையான பிணைப்பு இரட்டைப் பிணைப்பு 
( doible bond ) என்று வழங்கப்படும் . இவ்வகைக்த ஓர் எளிய 
எடுத்துக்காட்டு எத்திலீன் என்னும் ஹைட்ரோ கார்பனில் 
அமைவது . 


H 


H 


- 


C 


C 


எத்திலீன் 


H 


H 


இந்த இரட்டைப் பிணைப்பு ஒற்றைப் பிணைப்பைப்போல் 
நிலைப்புத் தன்மை கொண்டதன்று . இரு கரி அணுக்களுக் 
கிடையில் மற்றொரு வகைப் பிணப்பும் நிகழ்வதுண்டு இவ் 
வகையில் மூன்று சக இணை முகப்புப் பிணைப்புகள் இரண்டு 
அணுக்களுக்கிடையில் ஏற்படுகின்றன . இது முப்பிணைப்பு 
( Trifl: bond ) என வழங்கப்படும் . அசெட்டிலீன் என்ம 
ஹைட்ரோகார்பன் 

இத்தகைய பிணைப்புக்குச் 
சான்றாகும் . 

E --- C.E C - H ( அசெட்டிலீன் ) 


சிறந்த 


6 


பொதுக் கரிம வேதியியல் 


முப்பிணப்பு , இரட்டைப் பிணைப்யைவிட 

மை 
குறைர் தது . இரட்டைப் பிணைப்பு , முப்பிணைப்பு ஆகிய இணைப்பு 
களைக் கொண்ட சேர்மங்கள் ஒற்றை இணை திறனுடைய அணுக் 
களுடனோ அணுக்களின் தொகுப்புடனோ சேர்ந்து 

நிக்யான 
ஒற்றைப் பிணைப்பு மூலக்கூறுகளைக் கொடுக்கின்றன . எனவே , 
இப் பிணைப்புகள் ஒற்றைப் பிணைப்பைப்போல் நிலைப்புக் 
கொண்டவையன்று . 


கரிமச் சேர்மங்களின் வகைபாடு 

கரிமச் சேர்மங்களில் கரியணுக்கள் ஒன்றுடனொன்று 
தொடர்ந்து இணைந்து 

ஏற்படுவனவற்றிற்கு அலிஃபாடிக் 
தொடர்சேர்மங்கள் ( Aliphalic open chain compounds) என்று 
பெயரிடுகிறோம் . இத்தகைய சேர்யங்களில் கரியணுக்கள் வளை 
யங்களாக அமைவதில்லை . இளையங்களாகவும் கரியணுக்கள் 
அமைவதுண்டு. அவற்றை களையச் சேர்மங்கள் ( Cyc cccm • 
pounds ) எனக் கூறுகிறோம் . இத்தகைய சேர்மங்களில் இரண்டு 
வகை உண்டு. அவை , 


1. கரிம வளையச் சேர்மங்கள் ( Carbocyclic compounds ) 


11. பல் விதக் கண்ணி வளையச் சேர்மங்கள் ( Heterocyclic 

compounds) 


கரிம வளையச் சேர்மங்கள் இருவகைப்படும் . 
( 1 ) வளைய அலிஃபாட்டிக் சேர்மங்கள் ( Cycloaliphatic or 
alıcyclic compounds ) , ( 2 ) அரோமாட்டிக் சேர்மங்கள் 
( Aromatic compounds ) , 


( 1 ) வளையப் புரோப்பேன் ( Cyclopropane ) 


( H2 


( H2 


CH₂ 


வளைய பியூட்டேன் (Cyclobutanc ) 

CH , -- CH , 


- 


CH -- CH 


6 


கரிம வேதியியல் 


வளையப் பென்ட்டேன் ( Cyclopentane ) 


CH , 


CH2 


/ 


( He 


CH2 


CH2 


வளைய ஹெக்சேன் ( Cyclohexane ) 


CH , 


CH2 


CH , 


CH , 


CH , 


CH , 


( 2 ) பென் சீனும் அதன் சார்புள்ள வேறு பல சேர்மங்களும் 
அரோமாட்டிக் சேர்மங்கள் . இவை பென் சீனின் வாய்பாடு எனக் 


H 


I 


C 


H 


C 


C 


C 


- 


H 


C 


| 
H 


குறிக்கப்படுகின்றன . இதில் கரிய ணுக்கள் ஒரு வளையத்தின் 
கண்ணிகளாக அறுகோண வடிவத்தில் அமைகின்றன . அவை 
ஒன்றுவிட்டு ஒன்று ஒற்றை , இரட்டைப் பிணைப்புகளால் 
பிணைப்புக் கொண்டும் , எஞ்சியுள்ள பிணைப்பில் ஹைட்ரஜனும் 


பொதுக் கரிம வேதியியல் 


கொண்டுள்ளன . 

பென்சீன் வகைச் சேர்மங்கள் சில சிறப் 
பியல்புகளைக் கொண்டுள்ளன . இவற்றின் இயல்புகளுக்கு அரோ 
மாட்டிக் இயல்புகள் என்று பெயர் . 

பல்விதக் கண்ணி வளையச் சேர்மங்களில் வளையத்தில் 
அமைந்துள்ள அணுக்கள் அனைத்தும் ஒரே தனிமத்தின 
அல்ல . மேற்கோளாக , ஃபியூரான ( Fur ar :) என்பது நான்கு கரி 
யணுக்களும் ஓர் ஆக்சிஜன் அணுவும் கொண்ட வளையச் சேர் 
மம் . இதன் அமைப்பு , 


HC 


--- 


CH 


|| 


J 
= 
5 


HC 


Сн 


தயோஃபென் ( Thiophen ) என்பது நான்கு கரியணுக்களும் 
ஒரு கந்தக அணுவும் கொண்ட வளையச் சேர்மம . பிர்ரோல் 
( Pyrrol ) என்பது நான்கு கரியணுக்களும் ஒரு நைட்ரஜன் 
அணுவும் கொண்ட வளையச் சேர்மம் , 


H --- 


CH 


CH 


// 


\\ 


// 


\\ 


H - C 


CH 


HC 


CH 


S 


N 


தயோஃபென் 


பிர்ரோல் 


வினைபடு தொகுதிகள் 

கரிமச் சேர்மங்களைச் சிறப்பியல்புகள் கொண்ட பல தொகுதி 
களாகப் பிரிக்கலாம் . ஒரு தொகுதியிலுள்ள சேர்மங்களனைத் 
திற்கும் ஒரே வகையான வேதி இயல்புகள் உண்டு . இந்த வேதி 
இயல்புகள் அச் சேர்மங்களில் உள்ள அணுத் தொகுதிகளால் 
ஏற்படுபவை . கரிமச் சேர்மங்களான த்தும் அல்கேன் 
ஹைட்ரோ கார்பன்களிலிருந்து பெறப்படும் சார்பு பொருள் 
கள் எனக் கொள்ளலாம் . மேற்கோளாக , ஈத்தேன் எனும் 


8 


கரிம வேதியியல் 


ஹைட்ரோ கார்பனிலுள்ள 

கார்பனிலுள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவிற்குப் 
பதிலாக ஒரு ஹாலோஜென் அணுவை நிரப்பினால் ஏற்படுவது 
ஈத்தைல் ஹாலைடு . இது போலவே புரோப்பேனிலிருந்து பெறப் 
படுவது புரோப்பைல் ஹாலைடு . இந்த ஹாக்டுகளின் வேதி 
இயல்புகள் அனைத்தும் ஒன்றே , இங்கு ஹாகூடு தொகுதியை 
நாம் வினைபடு தொகுதி என்கிறோம் . இது போலவே பதிலீடு 
செய்யும் தொகுதி- OH தொகுதியாயின் விளைபொருளை 
ஆல்கஹால் என்கிறோம் . ஆல்கஹால்கள் அனைத்திற்கும் வேதி 
இயல்புகள் ஒரேவிதமாக இருக்கும் . 


அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்களில் உள்ள ஹைட் 
ரஜன் அணுவை நீக்கியபின் எஞ்சிய தொகுதிக்கு அல்க்கைல் 
தொகுதி ( Alky ] Lroup ) என்று பெயர் . இதுபோல் அரோ 
மாட்டிக் ஹைட்ரோ கார்பனிலுள்ள ஹைட்ரஜன் அணுவைப் 
பதிலியிட்ட பின் எஞ்சிய தொகுதிக்கு அரைல் தொகுதி ( Aryl 
group ) என்று பெயர் . வழக்கமாக அல்க்கைல் தொகுதியை 
R- என்பதாலும் , அரைல் தொகுதியை Ar- என்பதாலும் குறிக் 
கிறோம் . மேலும் , ஒரு கரியணுவில் பதிலியிட்ட தொகுதி 
இணைக்கப்பட்டிருப்பினும் , அக் கரியணு வேறு எத்தனை 
கரியணுக்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறது 
என்பதனைப் பொறுத்து அச் சேர்மத்திற்குப் பெயரிடுகிறோம் . 
மேற்கோளாக , ஒரு கரியணுவில் ஒரு 6 ஹட்ராக்சி தொகுதி 
இணைக்கப்பட்டிருந்தால் அந்தச் சேர்மம் ஆல்கஹால் 
என்பதாகும் . 


மீத்தைல் ஆல்கஹால் 


H - C_0 


H - C - 0 ---- H 

| 
H 


H H 


நத்தைல் ஆல்கஹால் 


H - L 


H - C - C - OH 


H H 


புரோப்பைல் ஆல்கஹால் 


H H H 

| 
H - C - ( - ( -- OH 

| 
H H H 


LOH 
H 


பொதுக் கரிம வேதியியல் 


Η Η Η Η 

| 
பியூட்டைல் ஆல்கஹால் H --- (( - C - C - C - OH 

1 | | | 
F HH H 

Η Η 
புரோப்பைல் ஆல்கஹாலில் உள்ள ஹைட்ராக்சில் தொகுதி 
நடுவில் உள்ள கரியணுவில் இணைந்திருப்பின் அதன் வடிவம் 
வருமாறு : 

Η Η Η 


/ 


H - ( - C - C -- H 

| 
H OF H 

8 2 1 
இதை ஐசோப்புரோப்பைல் ஆல்கஹால் ( Tsorroryl alcohol ) 
என்கிறோம் . கரியணுக்களை நாம் எண்ணிக்கை கொண்டு குறிப் 
பிட்டால் புரோப்பைல் ஆல்கஹாலில் முதல் கரியணுவிலும் , 
ஐசோப்புரோப்பைல் ஆல்கஹாலில் இரண்டாவது கரியணுவி 
லும் ஹைட்ராக்சில் தொகுதி இணைந்திருக்கிறது . முதல் கரியணு 
வானது ஒரே கரியணுவுடன் மட்டும் ணைந்திருக்கிறது . 
இந்தக் கரியணுவை ஓரிணையக் ( Primary ) கரியணு என்றும் 
குறிக்கின்றோம் . இரண்டாவது கரியணு இரண்டு கரியணுக் 
களுடன் இணைந்திருப்பதால் இதை ஈரிணையக் ( Secondary ) 
கரியணு என்று (சறிக்கிறோம் . பியூட்டைல் ஆல்கஹாலில் 
மூன்று விதம் உண்டு . அவை : 

H H H H 

| | 
H - c - c - c- C - 04 1 - பியூட்டைல் 
1 | | | 

ஆல்கஹால் 
Η Η Ή H 
H I H H 


( or 


--- 


ஈரிணைய பியூட்டைல் 

ஆல்கஹால் 
( Secondary butyl alcohol ) 


H - C - C 

| | 
H H OH H 
ΗΟΗ Η 

| 
C - C - C - H 

| 
H 

HI 
H - C- H 


d--- 


மூவிணைய பியூட்டைல் 
ஆல்கஹால் ( Tertiary 
butyl alcohol ) 


H 


10 


கரிம வேதியியல் 


இந்த மூன்று பியூட்டைல் ஆல்கஹால்களில்- OH தொகுதி 
ணைந்துள்ள கரியணு முறையே ஒன்று , இரண்டு , மூன்று 
கரியணுக்களுடன் இணைந்திருக்கின்றன . எனவே , அவற்றிற்கு 
ஓரிணைய , ஈரிணைய , மூவிணைய கரியணுக்கள் எனப் பெயர் . கீழே 
சில ஆல்கஹால்களை மேற்கோளாகக் காணலாம் . 


( 1 ) ஓரிணைய ஆல்கஹால்கள் 

R - CH , - OH பொது வாய்பாடு 
H - CH , - OH மீத்தைல் ஆல்கஹால் 
CH - CH , - 0 - H ஈத்தைல் ஆல்கஹால் 
C , H , -CH , -- 0 - H புரோப்பைல் ஆல்கஹால் 


( 2 ) ஈரிணைய ஆல்கஹால்கள் 

H 

| 
R- C -R பொது வாய்பாடு 

| 

OH 
CH.- CH CH , ஐசோப்புரோப்பைல் ஆல்கஹால் 

| 

OH 
CH - CH - CH ,CH , மீத்தைல் ஈத்தைல் கார்பினால் 
| 

( Methyl ethyl carbinol ) 
OH 


( 8 ) மூவிணைய ஆல்கஹால்கள் 


* 7 . 


C - OH 

பொது வாய்பாடு 


CH ) 


- 


--OH மும் மீத்தைல் கார்பினால் (Tri 

ethyl calbinol ) ( அல்லது ) மூவிணைய 
பியூட்டைல் ஆல்கஹால் 


CHI 


CH , 


14 


பொதுக் கரிம வேதியியல் 


11 


வினைபடுதொகுதிகள் கொண்ட கரிமச் சேர்மங்கள் பலவற் 
றுள் ஆல்டிஹைடுகள் (aldehydes ) , கீட்டோன்கள் ( ketones ) , 
ஈதர்கள் ( ethers ) , அமிலங்கள் ( acids ) , எஸ்ட்டர்கள் ( esters ) , 
அமில ஹாலைடுகள் ( acid balides ) , அமீன்கள் ( amines ) சில . 
அவற்றின் அமைப்புகள் வருமாறு : 


ஆல்டிஹைடுகள் 


H 


அமைப்பு ஆல்டிஹைடின் சிறப்பு 


ஓர் ஆல்டிஹைடின் வாய்பாடு 


ஆகும் . 


- - 


H. 


" 


- 


ஃபார்மால்டிஹைடு ( Formaldchyde ) 


H 


CH , 


CC 


அசெட்டால் டிஹைடு ( acetaldehyde ) 


-- 


CH ; -CH 


C 


புரோப்பால்டிஹைடு ( Propaldehyde ) 


-- 


-- 


0 


கீட்டோன்கள் 


R - co - R என்பது கீட்டோன்களின் பொது வாய்பாடு . 
R , R ஒரே தொகுதியாகவும் , வெவ்வேறு தொகுதிகளாகவும் 
இருக்கலாம் , 


- 


13 


கரிம வேதியியல் 


CH , -c - CH , அசெட்டோன் ( acetone ) 

அல்லது இரு மீத்தைல் கீட்டோன் 
O 

( Dimethyl ketone ) 
CH . - C - CH , CH , மீத்தைல் ஈத்தைல் கீட்டோன் 
|| 

( Methyl ethyl ketone ) 


ஈதர்கள் 


R - 0 - R என்பது ஈதர்களின் பொது வாய்பாடு . 
CH . - 0 - CH . இரு மீத்தைல் ஈதர் ( Dimethyl cther ) 
CH . - O - C , H . மீத்தைல் ஈத்தைல் ஈதர் ( Methyl ethyl 

ether ) 


அமிலங்கள் 


RC 


O - H 


என்பது அமிலங்களின் பொது 
வாய்பாடு 


H - COOH ஃபார்மிக் அமிலம் ( Formic acid ) 
CH . - COOH அசெட்டிக் அமிலம் ( Acctic acid ) 
CH , - CH , - COOH புரோப்பியானிக் அமிலம் ( Propiontc 

acid )) 


எஸ்ட்டர்கள் 


O 


1 ] 
R -- C - 0 -- R என்பது எஸ்ட்டர்களின் பொது 

வாய்பாடு . 


O 


H -- C - 0 - CH , மீத்தைல் ஃபார்மேட் 

( Methyl formatc ) 
O 

11 
CH , -c - O - C , H , ஈத்தைல் அசெட்டேட்டு 

( Ethyl acetate ) 


. 


பொதுக் கரிம வேதியியல் 


18 


அமிலக் குளோரைடுகள் 


0 


என்பது அமிலக் குளோரைடுகளின் 
பொது வாய்பாடு . 


R - C 


H - co - C1 ஃபார்மைல் குளோரைடு ( Formyl chloride ) 
CH .-- Co - C1 அசெட்டைல் குளோரைடு 

( Acetyl chloride ) 
C.H. - Co - C1 பென்சாயில் குளோரைடு { Benzoyl chlorido ) 


அமில அமைடுகள் ( Acid amides ) 


0 


R 


NH , என்பது அமில அமைடுகளின் 

பொது வாய்பாடு . 


CH , 


NH , அசெட்டபைடு ( Acetamide ) 


0 


CoHs — C -- NH , QUANT 

FLAⓇ ( Benzamide ) 


அமீன்கள் 


R - NH , என்பது அமீன்களின் பொது வாய்பாடு . 
CH , - NH , மீத்தைல் அமீன் ( Methyl amine ) 
CH , CH , NH , ஈத்தைல் அமீன் ( Ethyl amine ) 
CH , -NH - CH , இரு மீத்தைல் அமீன் ( Dimethy ) aminc ) 
CH , -NH - CH . 

மும்மீத்தைல் அமீன் 
CH ,, 

( Trimethyl amino ) 


மாற்றியம் ( Isomerism ) 

கரிமச் சேர்மங்களைப் பற்றி நாம் கற்கும் பொழுது 
சாதாரணமாக அவற்றின் இயல்புகளை அவற்றின் மூலக்கூறு 
களின் அமைப்பையும் இணைத்தே அறிகிறோம் . கரிமச் சேர்மத் 


கரிம வேதியியல் 


தின் வேதி இயல்பு அதன் மூலக்கூறில் உள்ள வினைபடு தொகுதி 
யைப் பொறுத்தது . எனினும் , ஒரே மூலக்கூறு வாய்பாட்டைப் 
பலவிதமான கட்டுமானத்துடன் அமைக்க முடியும் . மேற் 
கோளாக CH . என்ற மலக்கூறுடவாய்பாட்ாடர்க 
என் . மலக்கூறு வாய்பாப்பாக்கம் "கபாத 

த 

இாண்க 
Η Η Η Η 


கக்கா , பட்ட்படல 


ம் , 


H - C - C - C - C -- H . 


என்பது 


. 


H H H H 


Η Η Η 


H -- C - C - C - H 


என்பதும் 


4 


H 


H 


H - C - H 

| 
H 


அமைப்பும் 

என்றும் , 
1 ) என்றும் 
ந்து மூலக் 
மாறினால் 
பெயர் . 


ஒரே மூலக்கூறு வாய்பாடும், பலவிதக்கட்டுமான 
கொண்ட சேர்மங்களுக்கு மாற்றுகள் ( isomers ) 
இந்தத் தோற்றப்பாட்டிற்கு மாற்றியம் ( isomerism 
பெயர் . ஒரு பொருள் , ஒருவகைக் கட்டமைப்பிலிரு 
கூறு வாய்பாடு மாறாமல் பிறிதொரு கட்டமைப்புக்கு 
வ் வினைக்கு மாற்றாதல் ( isomerisation ) என்றும் 


பகையாகப் 
டின் அவ் 
|somerism ) 
டன் அதை 
| somerism )) 
பகையான , 
அவ்வணுக் 
இம் . கட் 


மாற்றியத்கை அடிப்படையில் இரண்டு 
பிரிக்கலாம் . கட்டுமானத்தில் வேற்றுமை ஏற்ப 
வகையைக் கட்டுமான மாற்றியம் ( Stru : tural 
என்றும் , முப்பரிமாண அளவில் மாற்றுகள் ஏற்பபு 
முப்பரிமாண அல்லது கனபரிமாண மாற்றியம் ( Stered 
என்றும் கூறுகிறோம் . கட்டுமான மாற்றுகளில் ஒரே 
ஒரே எண்ணிக்கையுள்ள அணுக்கள் இருப்பினும் - 
களிடையேயுள்ள பிணைப்பில் வேற்றுமை ஏற்ப 
டமைப்பு மாற்றுகள் பல வகைப்படும் . அவை , 


பொதுக் கரிம வேதியியல் 


1. கரி அணுத் தொடர் மாற்றுகள் ( Chain isomers ) 
2 . டமாற்றுகள் ( Position isomers ) 
3. வினைபடு தொகுதி மாற்றுகள் ( Functional group 

isomers ) 
4. இயங்கு சமநிலை மாற்றுகள் ( Tautomers ) 


1. கரி 
கரி அணித்தொடர் மாற்றுகள் 

இந்த மாற்றுகள் கரி அணுக்களின் அமைப்பினால் வேறு 
படுகின்றன . சான்றாக , பியூட்டேன் CH ) என்னும் ஹைட்ரோ 
கார்பனின் இரு அமைப்புகளைக் கீழ்க்கண்டவாறு குறிக்கலாம் . 


Η Η Η Η 

| | | | 
H - C - C- C - H 

| 
Η Η Η Η 


| A 


H H 

| | 
H - C - C - C - H 

| 
Η H 
H - C- H 

| 

H 
ஐசோ- பீயூட்டேன் 
( கிளையுள்ள சங்கிலித் தொடர்) 


n - பியூட்டேன் 
( நேர்சங்கிலித்தொடர் ) 


ஒரு சேர்மத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுகளும் 
இருக்கலாம் . சான்றாக, பென்ட்டேனைக் குறிக்கலாம் . 
HC – CH,--CH - CH - CH, HAC - CH2 = CH - CH, 
p-பென்ட்டேன் 
( n - pcutane ) 

CH , 
ஐ சோ பென்ட்டேன் 

( iso - pentane ) 
CH , 


HAC- -CH, 

CH , 
நியோ பென்ட்டேன் 
( neo - pentane ) 


2. இடமாற்றுகள் 

இவ்வகை மாற்றுகள் ஒரே விதமான கரி அணுக்களின் 
தொகுப்பைப் பெற்றுள்ளன . ஆனால் , வினைபடு தொகுதியின் 


கரிம வேதியியல் 


சார்பு இடம் மாறுபடுகிறது . எடுத்துக்காட்டாக , புரோப்பைல் 
ஆல்கஹாலைக் குறிப்பிடலாம் ( C, H , OH ) . 


H 


H.C - CH , -CH , OH 
n- புரோப்பைல் ஆலகஹால் 

( n - propyl alcohol ) 


HTC – C - CH . 

| 

OH 
ஐசோப் புரோப்பைல் 
ஆலக ஹால் (iso - propyl 
alcohol )) 


3 . 


வினை படு தொகுதி பற்றுகள் 

இவ்வகை மாற்றுகள் ஒரே மூலக்கூறு வாய்பாடும் வெவ் 
வேறு வினைபடு தொகுதிகளும் பெற்றிருப்பதால் மாறுபடு 
கின் றன , உதாரணமாக , C ,HO என்னும் மூலக்கூறு வாய் 
பாடுள்ள சேர்மத்தைப் பின் வருமாறு அமைத்து எழுதலாம் . 


CH : - CH , --OH 
ஈத்தைல் ஆல்கஹால் 


H , CL ( ) - CH , 
இரு மீத்தைல் ஈதர் 


வகையான 


வினைபடு 


4. இயங்கு சமநிலை மாற்றியம் 

கரிமச் சேர்மம் இரண்டு 
தொகுதியைக் கொண்டிருக்குமாறு அமைப்புக் கொண்டதாக 
இருக்கும் . இச் சேர்மம் இவ் விருவகையான பொருளையும் 
உடன் கொண்டிருக்கும் . மேற்கோளாக , ஈத்தைல் அசெட்டோ 
அசெட்டேட் , 


CH - CH = CH - C00C, H , 
என்ற அமைப்புக் கொண்டது. இது ஒரு கீட்டோன் தொகுதி 
யைக் கொண்டிருக்கிறது . இது மேலும் , 


CH, C = CH - CO0C, H , 

| 

OH 
என்ற அமைப்புக்கொண்ட ஈனால் ( Enol ) ஆகவும் வினைபடுகிறது . 
மேலும் , இது இவ் விரண்டு சேர்மங்களும் கலந்த கலவையாகச் 
செயல்படுகிறது . இத்தகைய மாற்றியத்திற்கு இயங்கு சமநிலை 
மாற்றியம் என்று பெயர் . 


பொதுக் கரிம வேதியியல் 


17 


முப்பரிமாண மாற்றியம் ( Stereoisomerism ) 

ஒரு சேர்மத்திலுள்ள வினைபடு தொகுதிகள் அச் சேர்மத்தின் 
வேதி இயல்புகளை ஏற்படுத்துகின்றன . மேலும் , வினைபடு 
தொகுதிகளுக் கிடையேயுள்ள 

தொலைவின் 

காரணமாக 
அவற்றின் பெளதிக இயல்புகள் அமைகின்றன . எனினும் , வினை 
படு தொகுதிகள் எந்த வசமாக அமைந்திருக்கின் றனவோ 
அவற்றில் முப்பரிமாணம் காரணமாக மாறுதல் ஏற்பட்டால் 
அதன் காரணமாக ஏற்படும் மாற்றியத்திற்கு முப்பரிமாண 
மாற்றியம் என்று பெயர் . சாதாரண வாழ்க்கையில் இதற்கு 
இணையான 

மேற்கோள் காட்ட வேண்டுமெனில் நம் வல 
உள்ளங்கை , இட உள்ளங்கை ஆகியவற்றையும் வலம்புரிச் 

இடம்புரிச் சங்கு ஆகியவற்றையும் கூறலாம் . கரிமச் 
சேர்மங்களில் இத்தகைய மாற்றியம் ஒளிச் சுழற்சி மாற்றியம் 
( Optical isomerism ) , வடிவ மாற்றியம் ( Geometric isomerism ) 
என இரு வகைப்படும் . 


சங்கு , 


ஒனிச் சுழற்சி மாற்றியம் 

ஒரு சேர்மத்தின் மூலக்கூறின் வடிவமும் , கண்ணாடியில் 
தோன்றும் அதன் உருவமும் ஒன்றன் மேல் ஒன்று பொருந்தாமல் 
இருப்பின் , அது ஒளிச்சுழற்சி மாற்று எனப்படும் . எவ்வாறு வல 
உள்ளங்கை ( கண்ணாடியில் இட உள்ளங்கை போல் தெரிவது ) 

ட உள்ளங்கைமேல் பொருந்தாதோ அதுபோலச் சில மூலக் 
கூறுகள் அமையும் . இத்தகைய மூலக்கூறுகளின் வழியே முனை 
கொண்ட ஒளியைச் ( Plane polarised light ) செலுத்தினால் இவ் 
வொளியின் தளத்தை இவை தருகும் இயல்புடையவை . இதன் 
காரணமாக இவற்றிற்கு ஒளிச்சுழற்சி மாற்றுகள் என்று பெயர் 
ஏற்பட்டது . இதற்கு லாக்டிக் அமிலம் ( Lactic acid ) ஒரு 
மேற்கோளாக அமையும் . லாக்டிக் அமிலத்தின் அமைப்பும் 
அதன் கண்ணாடி உருவமும் வருமாறு : 
CH , 

1 
H ---- 0H 

1-10 

HH 

| 
COOH 

COOH 


கண்ணடி 


ஒருவகையான லாக்டிக் அமிலம் முனை கொண்ட ஒளியை 
வலப்பக்கம் திருப்பினால் , இன்னொருவகை அதனை இடப்பக்கம் 


2 


18 


கரிம வேதியியல் 


திருப்பும் . அத்தகைய அமிலங்களை முறையே d- அல்லது ( + ) 
லாக்டிக் அமிலம் எனவும் , 1 - 

எனவும் , 1- அல்லது ( - ) லாக்டிக் 
அமிலம் எனவும் குறிக்கிறோம் . 


வடிவ மாற்றியம் 

ஒரு சேர்மத்தில் இரண்டு கரிய ணுக்களுக்கிடையே ஓர் 
இரட்டைப்பிணைப்பு அமைந்து , எஞ்சியுள்ள இணை முகப்புகளில் 
இணைந்துள்ள பதிலித் தொகுதிகள் வேறுபட்ட தொகுதிகளாக 
அமைந்தால் , முப்பரிமாணம் காரணமாக மாற்றுகள் ஏற்படும் . 
இரட்டைப் பிணைப்பு இருப்பதால் இரண்டு கரியணுக்களும் 
தங்கள் இணைப்பை அச்சாகக் கொண்டு சுழல முடிவதில்லை .. 
எனவே , எஞ்சி இருக்கின்ற இரண்டு இணைமுகப்புகள் ஒரு குறிப் 
பிட்ட இடத்திலேயே அமையவேண்டி ஏற்படுகிறது . இதனால் 
மாற்றுகள் ஏற்படுகின்றன . மேற்கோளாக , மலீயிக் அமிலம் 
( Maleic acid ) , ஃபியூமரிக் அமிலம் ( Fumaric acid ) ஆகியவை 
வடிவ மாற்றுக்கள் . அவற்றின் வடிவங்கள் வருமாறு 


H - C - COOH 


H - C - COOH 


|| 


H - C -- COOH 
( ஒருபக்க ) மலீயிக் அமிலம் 

(( Cis ) Maleic acid 


Fl00C - C - H 
( மாறுபக்க ) ஃபியூமாரிக் 
அமிலம் ( Trans ) fumaric acid 


. 


2. தனிமங்களைக் கண்டறிதலும் 

நிர்ணயித்தலும் 


( Detection and Estimation of Elements ) 


தனிமங்களைக் கண்டறிதல் 


கரிமச் சேர்மங்கள் கரி , ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் , மற்றும் 
நைட்ரஜன் , உப்பீனிகள் , கந்தகம் ஆகிய அடிப்படைத் தனி 
மங்களின் சேர்க்கையாகும் . பாஸ்பரம் மற்றும் பிற உலோ 
கங்கள் மிக அருமையாகக் காணப்படும் . 


கரியையும் ஹைட்ரஜனையும் கண்டறிதல் 


ஒரு சேர்மம் கரிமச் சேர்மம் என உறுதி 

றுதி செய்யப்பட்டால் , 
அதில் கரியைக் கண்டறியச் சோதனை செய்வது தேவையற்றது . 
ஆனால் ஒரு சேர்மம் , கரிமச் சேர்மம்தானா என்று கண்டறிய 

தனிமங்களுக்காகச் சோதனை செய்தல் அவசியம் , 
கரியும் ஹைட்ரஜனும் இருப்பதை ஒரு சாதாரணச் சோதனை 
மூலம் கண்டறியலாம் . 


அதன் 


முதலில் சோதனை செய்ய வேண்டிய சேர்மத்தை அதைவிட 
இருமடங்கு எடையுள்ள தாமிர ஆக்சைடு பொடியுடன் 
கலந்து ஒரு கண்ணாடிச் சோதனைக் குழாயில் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . பின் சோதனைக் குழாயின் வாயை ஒற்றைத் 
துளையுள்ள ஓர் இரப்பர் அடைப்பானால் மூடி , துளை வழியாக 
ஒற்றை வளைவுள்ள போக்குக் குழாய் ஒன்றைச் செருகி , அதன் 
மறு நுனி சுண்ணாம்புத் தண்ணீர் நிறைந்த மற்றொரு சோதனைக் 
குழாயினுள் மூழ்கி இருக்கும்படி செய்யவேண்டும் . 


20 


கரிம வேதியியல் 


கலவையைப் புன்சன் அடுப்பின் உதவியால் மிக அதிகமான 
வெப்பநிலைக்குச் சூடேற்றும்போது அடியிற்கண்ட வினைகள் 
நிகழ்கின்றன : 


Cuo + சேர்மம் 


நீர்த்துளிகள் 


சுண்ணாம்புத் 
தெளிவு 


படம் 1 


1 
C + 2. Cuo - 2 Cu + CO , 


2H + Cuo - > Cu + 

Cu + H , 


H , 1 


சேர்மத்திலுள்ள கரி ஆக்சிஜனேற்றம் அடைவதால் 
உண்டாகும் கரி ஈராக்சைடு சுண்ணாம்பு நீரைப் பால்போல் 
மாற்றுகிறது . அதுபோல , ஹைட்ரஜன் ஆக்சிஜனேற்றம் 
அடைவதால் உண்டாகும் நீராவி குளிர்ந்து சோதனைக் குழாயின் 
அடிப்பக்கத்திலும் போக்குக் குழாயிலும் நீர்த்துளிகளாகப் 
படிகின்றன . வெண்மை நிறமுள்ள நீரற்ற மயில் துத்தப் படி 
வத்தை ( காப்பர் சல்ஃபேட் ) நீர்த்துளிகள் படியுமிடத்தில் 
வைத்தால் அவை நீல நிறமாக மாறுவதைக் காணலாம் . இந்தச் 
சோதனைகளின் மூலம் கரியும் , ஹைட்ரஜனும் சேர்மத்தில் 
உள்ளன என்பது தெளிவாகிறது . 


தைட்ரஜனைக் கண்டறிதல் 

1. சோடாச் சுண்ணாம்புச் சோதனை ( Soda lime Test ) : 
சோதனைக்குட்படும் சேர்மத்தை , அதைவிட இரு மடங்கு 
எடையுள்ள சோடாக் காரமும் சுண்ணாம்புத்துகளும் சேர்ந்த 
கலவையுடன் ( Soda lime , NaOH + CaO ) சேர்த்துச் சோதனைக் 
குழாயிலிட்டு வெப்பப்படுத்தும் போது அம்மோனியா வாயு 
வெளிப்படுகிறது . அம்மோனியா வாயுவின் நெடியிலிருந்தும் , 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 


21 


தாளை 


அது அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் நனைத்த 
கண்ணாடித் தண்டில் வெண்புகையைக் கொடுப்பதிலிருந்தும் 
சேர்மத்தில் நைட்ரஜன் இருப்பதைக் காணமுடிகிறது . 
மேலும் , அம்மோனியா வாயு ஈரமாக்கப்பட்ட சிவப்பு லிட்மஸ் 

நீல நிறமாகச் செய்கிறது . சிறிதளவு யூரியாவைச் 
சோதனைக் குழாயில் எடுத்துக்கொண்டு இச் சோதனையைச் 
செய்தால் , அம்மோனியா வாயு வெளிப்படுவதை எளிதில் 
உணரலாம் . ஆனால் , நைட்ரோ ( Nitro ) , டை அசோ ( diazo ) 
போன்ற கரிமச் சேர்மங்கள் இச் சோதனையின் 
அம்மோனியா வாயுவைக் கொடுப்பதில்லை . ஆகையால் , 
நைட்ரஜன் உள்ள எல்லாச் சேர்மங்களையும் இச் சோதனை 
மூலம் கண்டறிய முடியாது . 
நைட்ரஜனைக் கண்டறியும் லாசேன் சோதனை ( Lassalgne s Test ) 


போது 


ஒரு சிறிய துண்டுச் சோடியம் , வடிதாளில் வைத்து 
உலர்த்திப் பின் சோடியம் உருக்கும் சிறு சோதனைக் குழாயி 
லிட்டு முதலில் மெதுவாகவும் பின் ஆவி உண்டாகும் வரை 
செஞ்சூடாகவும் வெதுப்பப்படுகிறது. அதே சோதனைக் 
குழாயில் சிறிதளவு சேர்மத்தைச் 

சேர்த்து மீண்டும் 
செஞ்சூடாகும்படி சூடேற்றப்படுகிறது . சோதனைக் குழாய் 
சூடாக இருக்கும்போது காய்ச்சி வடித்த நீருள்ள கல்வத்தில் 
( mortar ) அமிழ்த்தப்படுகிறது . குழாய் வெடித்துக் கலவை 
நீருடன் கலக்கிறது . ஒரு சிறிய குழவியால் நன்கு அரைத்துப் 
பின் கரைசலைக் கொதிக்க வைத்து , சுத்தமான கரைசல் 
வடித்துப் பிரிக்கப்படுகிறது . இவ்வாறு கிடைத்த வடிநீர் 
சோடியம் உருக்கிய பின் கிடைத்த சாறு ( Sodium Fusion 
Extract ) எனப்படும் . 


இவ்வாறு கிடைத்த சாற்றின் ஒரு சிறு பகுதியுடன் சிறிய 
ஃபெர்ரஸ் சல்ஃபேட் படிகம் ஒன்றைச் சேர்த்துக் கொதிக்க 
வைத்துப் பின் குளிர்விக்கப்படுகிறது . இதனோடு அடர் 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் சில துளிகள் சேர்த்தால் 
கரைசல் நீலம் அல்லது பச்சை நிறமாக மாறுகிறது . இதன் 
மூலம் சேர்மத்தில் நைட்ரஜன் இருப்பது தெரிகிறது . மேற் 
கண்ட சோதனையின் போது நிகழும் வேதியியல் வினைகளைப் பின் 
வரும் சமன்பாடுகளால் விளக்கலாம் . 


(1 ) சோடியம் உலோகம் கரிமச் சேர்மத்தில் உள்ள 

கரியுடனும் நைட்ரஜனுடனும் சேர்ந்து சோடியம் 


22 


கரிம வேதியியல் 


சயனைடு என்ற சேர்மமாக மாறுகிறது . 

Na + C + N - > NaCN 
( ii ) எஞ்சியுள்ள சோடியம் தண்ணீருடன் சேர்ந்து சோடாக் 
காரமாக மாறுகிறது . 

2Na + 2H , 0 - 72 NaOH + H , 
( iii ) ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சோடாக் காரத்துடன் சேரும் 
போது இரட்டைச் சிதைவு ஏற்படுகிறது . 

Feso . + 2NaOH - > Fe ( OH ) , + Na , 10 , 
( iv ) ஃபெர்ரஸ் ஹைட்ராக்சைடும் சோடியம் சயனைடும் 

சேர்வதால் சோடியம் ஃபெர்ரோ சயனைடு என்ற 
சேர்மம் உண்டாகிறது . இதைப் பின் வரும் சமன்பாடு 
களால் குறிக்கலாம் . 

Fe ( OH ) , + 2 NaCN -- > Fe ( CN ) , + 2 NaOH 

Fe ( CN ) , + 4 NaCN - Na [ Fe ( CN ) ) 
சோடியம் ஃபெர்ரோ சயனைடு ,, 

கரை சலில் 

நுண்ணிய 
அளவுள்ள ஃபெர்ரிக் உப்புடன் சேரும்போது ப்ரஷ்யன் நீலம் 
[ பெஃர்ரிக் பெர்ரோ சயனைடு ) என்ற சேர்மம் உண்டாகிறது . 

சேர்மம அடர் நீலநிறம் அல்லது பச்சை நிறமுள்ள 
கரைசலைக் கொடுக்கிறது . 
3 Na [ Fe ( CN ) . ] + 4 FeCl , - > Fe [ Fe ( CN ) , 1 , +12 NaC1 


கந்தகத்தைக் கண்டறிதல் 

கரிமச் சேர்மத்திலுள்ள கந்தகம் , சோடியம் உருக்கிய பின் 
கிடைத்த சாற்றில் சோடியம் சலஃபைடாக இருக்கும் . 
அதனால சேர்மத்திலுள்ள கந்தகத்தைப் பின்வரும் இரண்டு 
சோதனை களால் கண்டறியலாம் : 


( 1 ) சோடியம் உருக்கியபின் கிடைத்த சாற்றின் ஒரு பகுதி 
யில் , புதிதாகக் கரைத்தெடுத்த சோடியம் நைட்ரோ புருசைடு 
கரைசலில் சில துளிகள் 

துளிகள் சேர்க்கக் கரு ஊதா நிறமுள்ள 
கரைசலைக் கொடுக்கும் . இது கரிமச் சோமத்தில் கந்தகம் 
இருப்பதைக் காட்டுகிறது . 


( 2 ) சோடியம் சல்ஃபைடு விளாவிய நைட்ரிக் அமிலத் 
துடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடைக் கொடுக்கும் . 
இவ் வாயுவை அதன் அழுகிய முட்டை .ெ 5 டியிலிருந்தும் , ஈய 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 


23 


அசெடேட்டுக் கரைசலில் நனைத்த வடிதாள் துண்டைப் 
பளபளப்பான கறுப்பு நிறமாக மாற்றுவதிலிருந்தும் அறிய 
முடிகிறது . 


உப்பீனிகளைக் கண்டறிதல் 

சோடியம் உருக்கிய பின் கிடைக்கும் சாற்றில் உப்பீனிகள் 
சோடியம் உப்பாக உள்ளன . இச் சாற்றில் சிறிதளவு விளாவிய 
நைட்ரிக் அமிலத்தைச் சேர்த்துப் பின் வெள்ளி நைட்ரேட்டுக் 
கரைசலில் சில துளிகள் சேர்க்கக் கீழ்வரும் வினை நிகழ்கிறது . 

NaX + AgNO -- + NaNO . + Agx 


வெள்ளை நிறமுள்ள கனத்த தயிர் போன்ற வீழ்படிவாகவும் , 
அது நீர்த்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடு காரத்தில் முழுதும் 
கரைவதாகவும் இருந்தால் சேர்மத்தில் குளோரின் இருப்பதைக் 
குறிக்கிறது . வெளிறிய - மஞ்சள் நிறமுள்ள தயிர்போன்ற 
வீழ்படிவாகவும் , நீர்த்த அம்மோனியாக் காரத்தில் சிறிதளவு 
கரைவதாகவும் இருந்தால் அது சேர்மத்தில் புரோமின் தனிமம் 
இருப்பதைக் காட்டுகிறது . வீழ்படிவு மஞ்சள் நிறமாகவும் 
அம்மோனியாக் காரத்தில் கரையாததாகவும் இருந்தால் அது 
சேர்மத்தில் அயோடின் தனிமம் இருப்பதைக் காட்டுகிறது . 


சோதனை செய்யப்படும் கரிமச் சேர்மத்தில் நைட்ரஜனும் 
கந்தகமும் இருந்தால் சோடியம் உருக்கிய சாற்றில் வெள்ளி 
நைட்ரேட்டுக் கரைசல் சேர்க்குமுன் நைட்ரிக் அமிலம் சில 
துளிகள் சேர்த்துக் கொதிக்க வைக்கப்படுகிறது . இதனால் 
நைட்ரஜன் , எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோ சயனிக் அமில 
மாகவும் , கந்தகம் , ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவாகவும் மாறி 
வெளியேறுகின்றன . 


1 


NaCN + HNO - NaNO . + HCN 


Na , S + 2 HNO . - 2 NaNO . + H , S 


, -- 


இவ்வாறு நைட்ரிக் அமிலத்தோடு சேர்த்துக் கொதிக்க 
வைக்காவிட்டால் , சோடியம் சயனைடு , வெள்ளி நைட்ரேட் 
டுடன் வெள்ளை நிறமுள்ள வெள்ளிச் சயனைடு வீழ்படிவும் , 
சோடியம் சல்ஃபைடு கறுப்பு நிறமுள்ள வெள்ளிச் சல்ஃபைடு 
வீழ்படிவும் கொடுக்கும் . இதனால் உப்பீனிகள் இருப்பதைக் 


24 


கரிம வேதியியல் 


காண நைட்ரிக் அமிலத்துடன் சேர்த்துச் சாற்றைக் கொதிக்க 
வைக்க வேண்டியது அவசியமாகிறது . 


ஃபாஸ்ஃபரசைக் கண்டறிதல் 

கொடுக்கப்பட்ட சேர்மம் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் 
சேர்த்து மிக அதிகமாகச் சூடேற்றப்படுகிறது . இதனால் 
சேர்மத்திலுள்ள ஃபாஸ்ஃபரம் , ஃபாஸ்ஃபேட்டு என்னும் அயனி 
யாக மாற்றப்படுகிறது . இப்போது கரைசலுடன் 
நைட்ரிக் அமிலமும் , அம்மோனியம் மாலிப்டேட் கரைசலும் 
சற்று அதிகமாகச் சேர்க்கப்படுகின்றன . மஞ்சள் நிறமுள்ள 
கரைசல் உடனே கிடைக்கிறது . இது சேர்மத்தில் ஃபாஸ்ஃபரஸ் 
இருப்பதைக் காட்டுகிறது . 


ஆக்சிஜனைக் கண்டறிதல் 

கரிமச் சேர்மங்களிலுள்ள ஆக்சிஜனைக் கண்டறிய நேரிடை 
யான சோதனைகள் எதுவும் இல்லை . சேர்மத்தில் உள்ள மற்றத் 
தனிமங்களின் சதவீதக் கூடுதல் நூற்றுக்குக் குறைவாக 
இருந்தால் மீதமுள்ள சதவீதம் ஆக்சிஜன் தான் என்று முடிவு 
செய்யப்படுகிறது . 


உலோகங்களைக் கண்ட றிதல் 

கரிமச் சேர்மத்தை ஒரு புகைக்குடையில் ( cruciblo) 
வைத்து மிக அதிகமாகச் சூடேற்றினால் சேர்மம் சிதைவடை 
சிறது . உலோகமல்லாத மற்றத் தனிமங்கள் எளிதில் , ஆவி 
யாசின் றன . எஞ்சியுள்ள பொருளுடன் 

நீர்த்த 

நைட்ரிக் 
அமிலத்தைச் சோத்துச் சாறு இறக்கப்படுகிறது . சாற்றிலுள்ள 
உ.லோகம் பகுப்பு ஆய்வுமுறை மூலம் கண்டறியப்படுகிறது .. 


கரியையும் ஹைட்ரஜனையும் நிர்ணயித்தல் 

தெரிந்த எடையுள்ள கரிமச் சேர்மத்தை அதிக அளவுள்ள 
ஆக்சிஜனோடு சேர்த்து எரிக்க , சேர்மத்திலுள்ள கரியானது 
கார்பன் டை ஆக்சைடாகவும் , ஹைட்ரஜன் தண்ணீராகவும் 
மாற்றப்படுகின்றன . 

கவனத்தோடு தனித்தனியே 
திரட்டி எடையிடப்பட்டுச் சேர்மத்தில் கரியும் ஹைட்ரஜனும் 
எவ்வளவு உள்ளன என்று கணக்கிடப்படுகின்றன . இவ்வாறு 
சேர்மத்திலுள்ள மூலக்கூறுகளின் சதவீதக் கூட்டு எவ்வாறு 
அமைந்துள்ளன 

முடிவ செய்தல் நிர்ணயித்தல் 
எனப்படும் . 


அவை 


என்று 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 


25 


சோதனை : தெரிந்த எடையுள்ள கரிமச் சேர்மத்தைச் சிறிய 
பீங்கான் படகில் வைத்து , அப்படகு ஓர் எரிகுழலினுள் வைக் 
கப்படுகிறது . 


தாமிரக் கம்பிவலை 
பொருள் : 
தாமிரஆக்சைடு 

தாமிரக் கம்பிவலை 


கால்சியம் 
குளோரைடு 


1 


அடுப்பு 


U 


M 


காக 


பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடு 
கரைசல் 


அடர் கந்தக அமிலம் 
பூமைல் கற்கள் 


* 


படம் 2 


இக் குழாயின் இரு பக்கங்களும் ஒரு துளையுள்ள இரப்பர் 
அடைப்பானால் இறுக்கமாக மூடப்படுகின்றன எரிக்கும் 
குழாய் அடைப்பான் பகுதி நீங்க மற்றெல்லாப் பகுதியிலும் 
சூடுபடும்படி உலையில் வைத்துச் சூடேற்றப்படுகிறது . 

எரி 
குழாயின் இரு ஓரங்களிலும் தேவையான நீளமுள்ள ஆக்சி 
னேற்றம் அடைந்த தாமிரக் கம்பிவலையும் , நடுப்பகுதியில் தாமிர 
ஆக்சைடும் இருக்கின்றன . எரிகுழலின் ஒரு முனை அடர் கந்தக 
அமிலத்தில் நனைக்கப்பட்ட பூமைஸ் கற்கள் நிரம்பிய U 
வடிவக் குழாயுடன் இணைக்கப்படுகிறது . கரிமச் சேர்மம் 
எரிவதால் உண்டாகும் தண்ணீரை இது உறிஞ்சிக் கொள்கிறது , 
U குழாயின் மறு முனை வீரிய முள்ள பொட்டாஷ் காரக் 
கரைசல் நிரம்பிய கண்ணாடிக் குடுவையுடன் இணைக்கப்படு 
கிறது . இக் கரைசல் சேர்மத்திலிருந்து வரும் கார்பன் 
டையாக்சைடை உறிஞ்சிக் கொள்கிறது . வாயு மண்டலத்தி 
லுள்ள கார்பன் டை யாக்சைடைப் பொட்டாஸ் காரக்கரைசல் 
உறிஞ்சிக் கொள்ளாமல் தடுக்கக் கண்ணாடிக் குடுவையின் மறு 
முனையில் நீரற்ற கால்சியம் குளோரைடு கட்டிகள் நிரம்பிய 
குழாய் ஒன்று இணைக்கப்படுகிறது . 


26 


கரிம வேதியியல் 


டை 


சோதனை தொடங்குமுன் நீரற்றதும் , கார்பன் 
ஆக்சைடு நீக்கப்பெற்றதும் ஆன காற்றைச் செலுத்திட , 
எரிகுழாயினுள்ளிருக்கும் நீர் , கார்பன் டை ஆக்சைடு 
முதலியவை நீக்கப்படுகின்றன . பின் ப குழாயும் பொட்டாஷ் 
குடுவையும் தனித்தனியாக எடையறியப்பட்டு எரிகுழலுடன் 
இணைக்கப்படுகின்றன . முதலில் தாமிர ஆக்சைடும் , ஆக்சிஜ 
னேற்றப்பட்ட தாமிரக் கம்பிவலையும் , பின் சேர்மமும் சூடேற்றப் 
படுகின்றன . காற்றிலுள்ள ஆக்சிஜனால் கரிமச் சேர்மம் முழு 
வதும் எரிக்கப்படுகிறது . பீங்கானில் இருக்கும் கரிமச் சேர்மம் 
முழுவதும் எரிக்கப்பட வேண்டும் , பிறகு எரிகுழலைக் குளிரச் 
செய்து ப குழாயையும் பொட்டாஷ் குடுவையையும் இணைப்பி 
லிருந்து அகற்றி அவற்றின் எடையறியப்பட வேண்டும் .. 
ச் சோதனையின் போது சேர்மத்தில் நைட்ரஜன் , கந்தகம் , 
உப்பீனிகள் , கார உலோகங்கள் , மற்றும் பேரியம் உலோகம் 
ஆகியவை இல்லாதிருக்க வேண்டும் . 


க 


கணக்கீடு 

படகின் எடை 
படகு + சேர்மம் எடை 
ஃ சேர்மத்தின் எடை 
சோதனைக்கு முன் பொட்டாஷ் 

குடுவையின் எடை 
சோதனைக்குப் பின் 
வெளிவந்த கார்பன் டை ஆக்சைடின் 


W. 8 . 
= Wg . 
= ( ws - w , ) . 


- 


Wy . 


We 


எடை 


கார்பன் டையாக்ஸைடின் 

மூலக்கூறு எடை ( CO , ) 


= 44g . 


அதாவது , 44 g . எடையுள்ள கார்பன்டை ஆக்ஸைடில் 12g . 
எடையுள்ள கரி உள்ளது . 


-- 


ஃ ( w , -W ) 8. எடையுள்ள கார்பன் 

12 
டை ஆக்சைடில் கரியின் எடை = 

44 x ( w . - w , ) g . 
இது ( W. - Wi ) g . எடையுள்ள கரிமச் சேர்மத்திலுள்ள 
கரியின் எடையாகும் . 


ஆகையால் , சேர்மத்தில் 

கரியின் சதவீதம் 


12 


( w . - W3 ) 
X 

X 100 


- 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 


27 


சோதனைக்கு முன் U குழாயின் எடை 
சோதனைக்குப் பின் U தழாயின் எடை 
ஃ வெளியான தண்ணீரின் எடை 
தண்ணீரின் மூலக்கூறு எடை ( H , O ) 


= Wsg . 
= Ws 8 

( ws - w ; ) g , 
18 


-- 


18 g . எடையுள்ள தண்ணீரில் 2 g . எடையுள்ள ஹைட்ரஜன் 


உள்ளது . 


= % 


ஃ ( ws - w ; ) g . எடையுள்ள தண்ணீரில் 2 

X ( ws -w;) g . 
உள்ள ஹைட்ரஜனின் எடை 

18 
இது , w , -w ) எடையுள்ள கரிமச் 

கரிமச் சேர்மத்திலுள்ள 
ஹைட்ரஜனின் எடையாகும் . 
* . சேர்மத்தில் ஹைட்ரஜனின் 

2 

( ws - W. ) 

என் ) 
X 
சதவீதம் 

18 ( w ,-w ) 


X 100 


நைட்ரஜனை நிர்ணயித்தல் 


கரிமச் சேர்மங்களிலுள்ள நைட்ரஜனை நிர்ணயிக்க இரண்டு 
முறைகள் உள்ளன ( 1 ) டூமாஸ் முறை , ( 2 ) கெலடால முறை . 


டை .. 


1. டூமாஸ் முறை . 

( Dumas Method ) : இந்த முறை , 
‘ நைட்ரஜனுள்ள கரிமச் சேர்மங்களைத் தாமிர ஆக்சைடுடன் 
சேர்த்துக் கார்பன் ஆக்ஸைடு வாயு 

மண்டலத்தில் 
படுத்தும்போது நைட்ரஜன் வாயுவை 

வெளிவிடு 
கின்றன என்ற மூலக் கருத்தை அடிப்படையாகக் கொண்டது . 
இம் முறையில் வெளிவரும் நைட்ரஜன் வாயு நைட்ரோமீட்டர் 
என்னும் கருவியில் செறிவான பொட்டாஷ் காரக் கரைசலின் 
மேல் திரட்டப்படுகிறது . இவ்வாறு திரட்டப்பட்ட வாயுவின் 
கன அளவைக் கொண்டு கரிமச் சேர்மத்திலுள்ள நைட்ரஜனின் 
சதவீதம் கணக்கிடப்படுகிறது . 


சோதனை : ஒரு மீட்டர் நீளமுள்ள ஓர் எரிகுழல் படத்தில் 
காட்டியுள்ளபடி நிரப்பப்படுகிறது . எரிகுழலின் ஒரு முனையில் 
( ஆக்ஸிஜன் ஒடுக்கப்பட்ட ) தாமிரக் கம்பிவலை வைக்கப் 
படுகிறது . உலர்ந்த கார்பன் டை 

டை ஆக்சைடு வாயுவை எரி 
குழலினுள் செலுத்தி உள்ளிருக்கும் காற்று முழுவதும் அகற்றப் 
படுகிறது . நீண்ட தாமிர ஆக்ஸைடு கம்பிகள் கம்பிவலை யை 
அடுத்து வைக்கப்படுகின்றன . பிறகு , எடையிடப்பட்ட கரிமச் 
சேர்மம் தாமிர ஆக்ஸைடு துகளுடன் கலந்து குழாயின் நடுப் 


கரிம வேதியியல் 


பகுதியில் வைக்கப்படுகிறது . அதை அடுத்துத் தாமிர ஆக்ஸைடு 
தூளும் ஆக்சிஜனேறிய தாமிரக் கம்பிவலையும் வைக்கப் 
படுகின் றன . 


எரிகுழலின் இம் முனை ஒற்றைத் துளையுள்ள இரப்பர் 
அடைப்பானால் மூடப்பட்டிருக்கிறது . துளையின் வழியாகப் 
போக்குக் குழாய் ஒன்று செருகப்படுகிறது . சுத்தமான சோடி 
யம் பைகார்பனேட்டைச் சூடுபடுத்துவதால் கிடைக்கும் கார் 
பன் டை ஆக்சைடை ஒரு குடுவையிலுள்ள அடர் கந்தக அமிலம் 
வழியே செலுத்தி நீரை அகற்றிய பின் இந்தப் போக்குக் குழாய் 
வழியாகச் செலுத்தப்படுகிறது . எரிகு முலின் மறுமுனை 
நைட்ரோ மீட்டருடன் இணைக்கப்படுகிறது . இக் கருவியானது 
அளவுகோடிட்ட ஒரு நீண்ட குழாயாக அமைந்துள்ளது . 
அதன் மேல் நுனியில் ஒரு திருகு மூடியும் , அதற்குமேல் புனல் 
வடிவ வாயும் அமைந்துள்ளன . இக் குழாயின் அடிப்பகுதி கன 
மான மரத் தாங்கியில் செங்குத்தாகப் பொருத்தப்பட்டுள்ளது . 
இதன் அடிப்பகுதி ஒரு குறுங்குழல்மூலம் எரிதழாயுடன் இணைக் 
கப்படுகிறது . இக் கருவியின் அடிப்பகுதியில் பாதரசம் நிரப்பப் 
பட்டுள்ளது . இக் குழாயில் பாதரசத்திற்கு மேல் நீண்ட 
இரப்பர்க் குழாய் மூலம் குமிழ் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது . 
இதை விருப்பப்படி மேலே உயர்த்தவும் , கீழே தாழ்த்தவும் 
முடியும் , இதில் செறிவான பொட்டாஷ் காரக் கரைசல் 
நிரப்பப்படும் . 


முதலில் தாமிரக் கம்பிவலையும் பின் வரிசையாகக் கம்பிச்சுரு 
ளாக உள்ள தாமிர ஆக்சைடு ஆக்சிஜனேறிய தாமிரக் கம்பிவலை , 
சேர்மமும் தாமிர ஆக்சைடும் கொண்ட. கலவை , தாமிர ஆக் 
சைடு தூள் ஆகியவை அவைகளின் நேர் கீழுள்ள அடுப்புகள் 
மூலம் சூடேற்றப்படுகின்றன . சேர்மம் முழுதும் எரிக்கப்பட்டு 
வெளிவரும் நைட்ரஜன் வாயு நைட்ரோமீட்டர்க் குழாயில் சேக 
ரிக்கப்படுகிறது . மீண்டும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை 
மறுமுனையிலிருந்து செலுத்த எல்லா நைட்ரஜன் வாயுவும் 
நைட்ரோ மீட்டரை வந்தடைகின்றன . பின் எரிகுழலிலிருந்து 
நைட்ரோமீட்டர் விடுவிக்கப்பட்டு அறையின் வெப்பநிலைக்குக் 
குளிரச் செய்யப்படுகிறது . பொட்டாஷ் காரக் கரைசலின் 
மேல் நிலையும் குமிழில் உள்ள நிலையும் சரியாக ஒப்பிட்டுக் குழாயில் 
நிறைந்துள்ள வாயுவின் கன அளவு குறித்துக் கொள்ளப்படு 
கிறது . சோதனைக் கூடத்தின் வெப்பநிலையும் காற்று மண்டல 
அழுத்தமும் குறித்துக் கொள்ளப்படுகின்றன . 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 


291 


தாமிரக்கம்பிவலை 

சேர்மமும் + 
தாமிரஆக்சைடும் 

தாமிர ஆக்சைடு 
தூன் 
தாமிரஆக்சைடு 

கம்பிசுருள் 


நைட்ரஜன் 
வாயு 


நைட்ரோமீட்டர் 


1 


அடுப்பு 


உலர்ந்த கார்பண்டை! 

ஆக்சைடு 


பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடு 
கரைசல் 


பாதரசம் 


படம் 3 


கணக்கீடு 
கரிமச் சேர்மத்தின் எடை 

= w கி . 
சேகரிக்கப்பட்ட நைட்ரஜனின் 

கன அளவு = VA 

V. மி.லி. 
சோதனைச்சாலையில் வெப்பநிலை 

1. செ.கி. 
சோதனைச்சாலையில் காற்று 

அழுத்தம் 

= P மி.மீ. ( பாதரசம் ) 
பொட்டாஷ் கரைசலின் ஆவி 

அழுத்தம் = p . மி . மீ . 
N.T.P- ல் சேகரிக்கப்பட்ட நைட்ரஜனின் 

அளவு V , . 
பின் வரும் சூத்திரத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது . 
( P - p , ) XV . 

760 X V , 
273 + 11 

273 ) 
N.T.P- ல் 22400 மி.லி. கன அளவுள்ள 

- 28 கி . 
நைட்ரஜனின் எடை 
ஆகையால் , V , மி.லி. நைட்ரஜனின் 

28 X V. 
எடை N.T.P.- ல் 

22400 
WA . எடையுள்ள கரிமச் சேர்மத்தி 

28 X V. 
லுள்ள நைட்ரஜனின் எடை 

22400 
ஃ. சேர்மத்திலுள்ள நைட்ரஜனின் 28XV , X 100 
சதவீதம் 

22400 x w 
V , 
8w 


- 


} 
} = 
} 


21 


- 


30 


கரிம வேதியியல் 


2. கெல்டால் 

முறை ( Kjeldahl s Method ) : 
முறைப்படி ஒரு கரிமச் சேர்மத்தை அடர்கந்தக அமிலத்துடன் 
சேர்த்துக் காய்ச்சும்போது சேர்மத்திலுள்ள கைட்ரஜன் 
முழுவதும் அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாற்றப்படு 
கிறது . இந்த உப்பைக் காரக் கரைசலோடு சேர்க்கும்போது 
அம்மோனியா வாயு வெளிப்படுகிறது . அந்த வாயு அளவிடப் 
பட்ட ஓர் அமிலத்தினுள் செலுத்தப்படுகிறது . அமிலத்தை 
அம்மோனியா முறிக்கிறது .. 

முறிக்கப்படாமல் எஞ்சியுள்ள 
அமிலத்தை ஒரு காரத்துடன் முறித்து அம்மோனியா வாயுவின் 
அளவு கண்டறியப்படுகிறது . 


சோதனை : எடையிடப்பட்ட உலர்ந்த சேர்மம் , ஜீனாக் கண் 
ணாடியால் செய்யப்பட்ட கெல்டால் குடுவையில் வைக்கப் 
படுகிறது . சுமார் 25 மி.லி. அளவுள்ள அடர்கந்தக அமிலமும் 


சேர்மம் + 
அடர் கந்தக . 
அமிலம் 


--? 


படம் 4 


அதனுடன் சிறிதளவு பொட்டாசியம் சல்ஃபேட்டும் தாமிரச் 
சல்ஃபேட்டும் சேர்க்கப்படுகின்றன . பொட்டாசியம் சல்ஃபேட் 
உப்புக் கரைசலின் கொதிநிலையை அதிகப்படுத்துகிறது . 
தாமிரச் சல்ஃபேட்டு வினைஊக்கியாகத் திகழ்கிறது . இலே 
சாக மூடப்பட்டுள்ள குடுவை சாய்வாக வைக்கப்பட்டுக் கடு 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 

81 : 
மையாகச் சூடேற்றப்படுகிறது . முதலில் பழுப்பு நிறத்திலுள்ள 
திரவம் பின் நிறமற்றதாக மாறிவிடுகிறது . இப்போது சேர் 
மத்திலுள்ள நைட்ரஜன் அனைத்தும் அம்மோனியம் சல்ஃபேட் 
உப்பாக மாற்றப்பட்டுவிடுகின்றது . குடுவை பின் குளிரச் 
செய்யப்படுகிறது . குடுவையிலுள்ள கரைசலோடு அதிகமான 
வாலை வடித்த நீரைச் சேர்த்துப் பிறகு எல்லாக் கரைசலும் 
ஒரு லிட்டர் அளவுள்ள மற்றோர் உருண்டையான குடுவைக்கு 
மாற்றப்படுகிறது . வீரியமுள்ள சோடாக் காரக் கரைசல் சற்று 
அதிகமாகச் சேர்த்துக் குடுவையின் வாயில் படத்தில் உள்ளபடி 
பொறி உள்ள போக்குக் குழாயும் குளிர் கலமும் உள்ள கருவி 
பொருத்தப்படுகிறது . குளிர்கலத்தின் கீழ்முனை திறன் 
தெரிந்த கந்தக அமிலத்தில் மூழ்கியிருக்கிறது , குடுவை சூடேற் 
றப்படுவதால் வெளிவரும் அம்மோனியா ஆவியாகிக் கந்தக 
அமிலத்தை வந்தடைகிறது . அம்மோனியா மேலும் வராமல் 
இருக்கும்வரை சோதனையைச் செய்து , பின் கொள்கலம் 
அமிலத்துடன் பிரித்தெடுக்கப்படுகிறது . குளிர் கலத்தை நீர் 
விட்டுக் கழுவி அந்த நீரும் கொள்கலத்தில் சேர்த்துக்கொள்ளப் 

N 
படுகிறது . கரைசலில் எஞ்சியுள்ள அமிலத்தை காரக் 

10 
கரைசலுடன் முறித்து அதன் திறன் கணக்கிடப்படுகிறது . 
இந்த அளவுகளிலிருந்து சேர்மத்திலுள்ள நைட்ரஜனின் சத 
வீதம் கணக்கிடப்படுகிறது . 
கணக்கீடு 

கரிமச் சேர்மத்தின் எடை 
சேர்மத்திலிருந்து கிடைத்த அம்மோனியா 
முழுவதையும் நடுநிலையாக்கத் தேவைப்படும் = y மி.லி , 
நார்மல் கந்தக அமிலத்தின் கன அளவு 
. V மி.லி. N கந்தக அமிலம் 

= VI.L ; N , 

அம்மோனியாக் கரைசல் 
ஆனால் , 1000 மி.லி. அளவுள்ள நார்மல் ( N ) அம்மோனியாக் 
கரைசலில் 14 கி . 

எடையுள்ள நைட்ரஜன் இருக்கிறது . 
ஆகையால் , V மி.லி. 

அளவுள்ள நார்மல் அம்மோனியாக் 
கரைசலிலுள்ள 

14 
நைட்ரஜனின் எடை = 

x VA 

1000 
ஃ சேர்மத்திலுள்ள நைட்ரஜனின் 

14 Vx 100 
சதவீதம் 

X 
1000 
1.4 x V 


// 


w 


82 


கரிம வேதியியல் 


உப்பீனிகளை நிர்ணயித்தல் 

கேரியஸ் முறை ( Carius Method ) : எடை பார்க்கப்பட்ட 
கரிமச் சேர்மம் , புகையும் நைட்ரிக் அமிலத்துடனும் வெள்ளி 
நைட்ரேட்டுப் படிகத்துடனும் சேர்த்து அதிகமான அழுத்தத் 
தின்கீழ்ச் சூடுபடுத்தப்படுகிறது . உப்பீனிகள் வெள்ளியுடன் 

வெள்ளி ஹாலைடாக மாற்றப்படுகின்றன . இது 
வடிகட்டிப் பிரிக்கப்பட்டு , நீரால் கழுவப்பட்டு உலர்த்தப்பட்டு 
எடையிடப்படுகிறது . பிறகு உப்பீனியின் சதவீதம் கணக்கிடப் 
படுகிறது . 


சேர்ந்து 


பான 


சோதனை ! இச் சோதனையில் பயன்படுத்தப்படும் கெட்டி 

சுவர்களையுடைய கண்ணாடிக் குழாய் கேரியஸ் குழாய் 
என்று வழங்கப்படும் . இதன் ஒரு நுனி உருக்கி மூடப்பட்டு 
உள்ளது . அதனுள் உப்பீனிகள் இல்லாத சில மி.லி. அளவுள்ள 
புகையும் நைட்ரிக் அமிலமும் சில வெள்ளி நைட்ரேட்டுப் படிகங் 
களும் உள்ளன . முதலில் ஒரு சிறிய சுடும் சோதனைக் குழாயை 
( igoition tube ) எடுத்து அதன் எடையை அறியவேண்டும் . 


இரும்பு குழாய் 

கேரியஸ்குழாய் 


நைட்ரிக் அமிலம் , 
வெள்ளிநைட்ரேட்டு 


| 
ப 


கரிமச் 
சேர்மம் 


படம் 5 


பின்பு அதில் சிறிது கரிமச் சேர்மத்தைச் சேர்த்து எடையை 
அளந்து கொள்ள வேண்டும் . இச் சுடும் குழாய் சேர்மத்துடன் 
கேரியஸ் குழாயினுள் மிதக்கவிடப்படுகிறது . இப்போது 
கேரியஸ் குழாயிலுள்ள அமிலம் சுடுகுழாயிலுள்ள சேர்மத்தில் 
சேராதவாறு கவனத்துடன் பார்த்துக்கொள்ளப்படுகிறது . 
கேரியஸ் குழாயின் திறந்த நுனியை உருக்கி , மூடப்பட்ட வெடி 
தாங்கும் உலையில் ( Bomb furnace ) வைத்துச் சூடேற்றப்படு 


கிறது . 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 

53 
கேரியஸ் குழாயின் வெப்பநிலை 200 ° முதல் 250 ° வரை 
இருக்கும்படி சிலமணி நேரம் சீராகச் சூடேற்றப்படுகிறது . 
பின்பு, ஆய்வுக்கூடத்தின் வெப்ப நிலைக்குக் குளிர்விக்கப்படுகிறது . 
கடைசியாக மூடப்பட்ட நுனியைச் சிறிய சுடர்கொண்டு 
சூடேற்ற வேண்டும் . அப்பொழுது உள்ளிருக்கும் அழுத்தம் 

அது ஒரு குமிழ் போல் வீங்கும் . பின்பு , அதில் 
மெதுவாக ஒரு துளையிட வேண்டும் . குழாயிலுள்ள கரைசல் 
வீழ்படிவு ஆகிய அனைத்தும் ஒரு முகவைக்கு மாற்றப்படுகிறது . 
அதிலுள்ள வெள்ளி ஹாலைடு வடிகட்டிப் பிரித்துக் கழுவி . 
உலர்த்தி எடையிடப்படுகிறது . 


காரணமாக 


கணக்கீடு 


குளோரைடு உள்ள கரிமச் சேர்மத்தின் எடை 
சேர்மத்திலுள்ள குளோரினிலிருந்து உண்டாகிய 

= W , கி . 
வெள்ளிக் குளோரைடு ( AgCI ) எடை 
வெள்ளிக் குளோரைடின் மூலக்கூறு எடை = 108 + 35.5 


கிய } = 


143,5 


அதாவது , 143-5 

எடையுள்ள வெள்ளிக் 
குளோரைடில் , 35.5 கி . எடையுள்ள குளோரின் உள்ளது , 


. W, A. எடையுள்ள வெள்ளிக் குளோ 

ரைடில் குளோரின் எடை 


35.5 
143.5 

Xw , A , 


} 
} 


ஃ . W , A எடையுள்ள கரிமச் சேர்மத்தி 

லுள்ள குளோரினின் எடை 


85.5 
143.5 


Xw , கி . 


ஆகையால் கரிமச் சேர்மத்தில் 

குளோரினின் சதவீதம் 


} 


க 


35.5 

X 
148.5 


X 100 


W. 


கந்தகத்தையும் ஃபாஸ்ஃபரத்தையும் நிர்ணயித்தல் 


சிறிய மாற்றத்துடன் கேரியஸ் முறையே கரிமச் சேர்மத்தி 
லுள்ள கந்தகத்தை நிர்ணயிக்கவும் பயன்படுகிறது . 

மூடிய 
கேரியஸ் குழாயில் உப்பீனிகளுக்குச் 

சொல்லப்பட்டது 
போலவே கரிமச் சேர்மம் அதில் செலுத்தப்பட்டுப் புகையும் 
நைட்ரிக் அமிலத்துடன் சூடேற்றப்படுகிறது . 

இதனால் 
சேர்மத்திலுள்ள கந்தகம் கந்தக அமிலமாக மாற்றப்படுகிறது . 
இவ்வாறு உண்டாகிய கந்தக அமிலத்துடன் அதிக அளவுள்ள 


8 


84 


கரிம வேதியியல் 


பேரியம் குளோரைடு கரைசலைச் 

சேர்த்தால் பேரியம் 
சல்ஃபேட்டாகப் படிகின்றது . இந்த வீழ்படிவு வடித்துப் 
பிரிக்கப்பட்டுக் கழுவப்பட்டு உலர்த்திய பின் எடை பார்க்கப் 
படுகிறது . 

பேரியம் சல்ஃபேட்டின் எடையிலிருந்து சேர்மத்திலுள்ள 
கந்தகத்தின் சதவீதம் கணக்கிடப்படுகிறது . 


- 


= W. A. 


கணக்கீடு 

கந்தகம் உள்ள கரிமச் சேர்மத்தின் எடை 
கிடைத்த பேரியம் சல்ஃபேட்டின் எடை 
பேரியம் சல்ஃபேட்டின் மூலக் கூறு எடை 


- 


Wa 


- 


137 + 32 + 64 


= 238 


அதாவது , 233 கி . எடையுள்ள பேரியம் சல்ஃபேட்டில் 
32 சி . எடையுள்ள கந்தகம் உள்ளது . 
ஃ எடையுள்ள பேரியம் 
சல்ஃபேட்டில் காதகத்தின் எடை 

x 

233 
.. W , A. " டயுள்ள கரிமச் 

32 
சேர்மத்திஇள்ள கந்தகத்தின் எடை 

W, 


X W , கி . 


} 


- 


32 x w , x 100 


ஆகையால் சேர்மத்தில் கந்தகத்தின் 

சதவீதம் 


230 X W / 


கரிமச் சேர்மத்திலுள்ள ஃபாஸ்ஃபரஸ் புகையும் நைட்ரிக் 
அமிலத்துடன் சேர்த்துச் சூடுபடுத்தும்போது ஃபாஸ்ஃபாரிக் 
அமிலமாக மாற்றப்படுகிறது . இந்த அமிலத் துடன் 

மெக் 
னீசியாக் கலவை ( Mizignesia mixture ) என் நகரைசலைச் சேர்க்கும் 
போது ஃபாஸ்ஃபாஸ் , மெக்னீசியம் அம்மோனியம் ஃபாஸ் ஃபேட் 
என்னும் படிகம் போன்ற வெள்ளை நிறமான வீழ்படிவாககப் 
படுகிறது . இந்த வீழ்படிவு வடித்துப் பிரிக்கப்பட்டு , கழுவப் 
பட்டுச் சுடப்பட்டு மெக்னீசியம் பைரோ ஃபாஸ்ஃபேட்டாக 
( Magnesius Pyrophosphate ) எடையிடப்படுகிறது . இதிலிருந்து 
ஃபாஸ்ஃபரசின் சதவீதம் கணக்கிடப்படுகிறது . 


ஆக்சிஜனை நிர்ணயித்தல் 

வழக்கமாக ஆக்சிஜன் கழிவு முறைப்படி நிர்ணயிக்கப் 
படுகிறது . சேர்மத்திலுள்ள மூலக்கூறுகளின் சதவீதக் கூடுதல் 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 


நூறிலிருந்து குறைந்தால் , மிகுதி ஆக்சிஜன் என்று ஊகிக்கப் 
படுகிறது . சதவீதக் கூடுதல் நூறாக இருப்பின் சேர்மத்தில் 
ஆக்சிஜன் இல்லை என்று உறுதி செய்யப்படுகிறது . 


மாதிரிக் கணக்கீடுகள் 

{}-3569 கிராம் எடையுள்ள ஒரு கரிமச் சேர்மம் முழுவதும் 
எரிக்கப்பட்ட பின் () , 6733 இராம் கார்பன் டை ஆக்சைடை 
யும் , 1.4131 கிராம் நீரையும் கொடுத்தது . இச் சேர்மத்திலுள்ள 
தனிமங்களின் சதவிகிதத்தைக் கணிக்க . 


} 


. 


} 


கணக்கீடு 
44 பாகம் கார்பன் டை ஆக்டில் உள்ள கரி 12 பாகம் 
• 0-6732 கிராம் கார்பன் டையாக் 

X 
சைடில் உள்ள கரியின் எடை 

= 0.1816 கி. 
பாகம் நீரில் உள்ள ஹைட்ரஜனின் எடை 1 பாகம் 
. () -41815 . நீரில் உள்ள 

0.4131 

கி . 
ஹைட்ரஜனின் என் - 

9 

= () , 0459 கி . 
சேர்மத்திலுள்ள கரி , ஹைட்ரஜன் ஆகியவற்றின் மெரத்த 
எடை 0.1835 Oj459 கி . 

0.2295 கி . 
சேர்மத்தில் கஞ்சியுள்ளது ஆக்சிஜன் எடை 
ஆக்சிஜன் எடை 

0. 3069 0-2295 இ . 

- 0 1274 இ , 
தனிமங்களின் சதவிகித எடை 

( 1836 

X 100 = 52.11 
0.3569 


+ 


பட 


ஹைட்ரஜன் 


- 
-- 


( 0469 
3569 


X 100 


13:04 


- 


ஆக்சிஜன் 


( • 124 
( 0.5509 


x 100 = 34-79 


2. டூமாஸ் முறையில் ஹைட்ரஜனின் சதவீதத்தை அளவிடுதல் 

0.42 கி . எடையுள்ள நட்ரஐன் கொண் .... ஒரு கரிமச் 
சேர்மம் டூமாஸ் முறையில் பக்குவப்படுத்தும் பொழுது திட்ட 


36 


கரிம வேதியியல் 


வெப்ப அழுத்த நிலையில் 21.1 மி.லி. உலர்ந்த நைட்ரஜனைக் 
கொடுத்தது . 

அச் சேர்மத்திலுள்ள நைட்ரஜனின் சதவீதத் 
தைக் கணிக்க . 

[ திட்ட வெப்ப அழுத்த நிலையில் நைட்ரஜனின் எடை . 
1-25 கி / லிட்டர் . ) 


கணக்கீடு 
திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 

1000 மி.லி.கைட்ரஜனின் எடை 
.. 21.1 மி.லி. நைட்ரஜனின் எடை 


= 1.25 கி . 
= 21.1 x 0.00125 கி . 
= 0.0 : 638 கி . 


= ( 02638 கி . 


G • 42 சி , சேர்மத்தில் உள்ள 

நைட்ரஜனின் எடை 
: . 100 கி , சேர்மத்திலுள்ள 

நைட்ர ஜனின் எடை 


.02618 


= 


x 100 கி . 


628 5 , 


சேர்மத்தில் நைட்ரஜனின் சதவீதம் 


= ( 28 


3. கெல்டால் முறையில் தைட்ரஜன் சதவீதத்தை அளவிடல் 

கெல்டால் முறையில் 0.283 சி . கரிமச் சேர்மத்தை அடர் 
கந்தக அமிலத்துடன் காய்ச்சிப் பின் அதைச் சோடியம் ஹைட் 
ராக்சைடுடன் வாலை வடிக்கும் பொழுது வெளிவரும் அம் 
மோனியாவானது 50-0 mil 0.1 N 

கந்தக 

அமிலத்தினுள் 
செலுத்தப்பட்டது . இதில் எஞ்சிய அமிலத்தை முறிக்க 
20.5 மி.லி. 0.1 N சோடியம் ஹைடிராக்சைடு தேவைப்பட்டது . 
சேர்மத்திலுள்ள நைட்ர ஜனின் சதவீதத்தைக் கணிக்க 
அம்மோனியாவால் முறிக்கப்பட்ட 
0.1 N கந்தக அமிலத்தின் பருமன் = 500 - 20.5 மி , லி . 

= 29.5 மி.லி. 
சேர்மத்திலுள்ள நைட்ரஜனுக்குச் 

சமமான நைட்ரஜனின டிடை = 29.3 மி.லி. 0-1N 
அம்மோனியாவிலுள்ள 

(0.1 x 14x29.5 
நைட்ரஜனின் எடை 

1000 
= 0.0413 கி . 

0.413 
நைட்ரஜளின் சதவீதம் 

(0.283 ) 


X 100 


= 14-6 


தனிமங்களைக் கண்டறிதலும் நிர்ணயித்தலும் 


4 . கேரியஸ் முறையில் குளோரைடை நிர்ணயித்தல் 
கேரியஸ் முறையில் குளோரினே 

நிர்ணயிக்கும் ஒரு 
சோதனையின் போது 0.357 சி , எடையுள்ள கரிமச் சேர்மம் 
ஒன்று 0.3014 , 

எடையுள்ள வெள்ளிக் குளோரைடைக் 
கொடுத்தது . அச் சேர்மத்திலுள்ள குளோரின் சதவீதத்தைக் 
கணக்கிடுக . 


4 . 


கணக்கீடு 


வெள்ளிக் குளோரைடின் ( Ag Cl ) மூலக்கூறு எடை = 143-5 
அதாவது 148.5 கி . 

எடையுள்ள வெள்ளிக் குளோரைடில் 
35.5 கி . எடையுள்ள குளோரின் உள்ளது . 


0301 கி . எடையுள்ள 
வெள்ளிக் குளோரைடில் 

குளோரின் எடை 


35.5x 0.301 கி . 

143.5 


1.357 கி . சேர்மத்திலுள்ள 

குளோரின் எடை = 


15.5 
148.5 


X0.301 


. 100 கி . சேர்மத்திலுள்ள 

குளோரின் எடை 


35.5 
143.5 


X 


0.301 
(0.357 


X 100 


குளோரின் சதவீதம் 


20.9 


3. அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 

( Alkanes or Paraffins) 


கரிமச் சேர்மங்களில் எளிய அமைப்புக் கொண்டவை 
அல்க்கேன் தொகுதிஹைட்ரோ கார்பன்கள் . இவை கரி , ஹைட் 
ரஜன் ஆகிய இரண்டு தனிமங்களால் ஆனவை . அல்க் கேன்கள் 
தவிர வேறுவகை ஹைட்ரோ கார்பன் தொகுதிகளும் 
அல்க்கேன் தொகுதி ஹைட்ரோ கார்பன்களுக்குப் பொது வாய் 
பாடு Cn Hin + , . இந்த ஹைட்ரோ கார்பன்களில் உள்ள की 
அணுக்களின் இணை திறம் முழுவதும் ஹைட்ரஜன் அணுக்களின் 
இணை திறனால் ஈடு செய்யப்பட்டிருக்கின்றன , கரியணுக்களில் 
இணை திறம் எஞ்சி இருக் ? வில்லை . இத்தகைய சேர்மங்களுக்கு 
நிறைவுற்ற சேர்மங்கள் ( Saturated ct : mp sunds ) எனப் பெயர் . 
அல்க்கேன் வரிசையில் மிக எளிய அமைப்புக் கொண்டதும் 
மூதல் சேர்மமும் மீத்தேன் . பிற சேர்மங்களில் சிலவற்றின் 
பெயர்களும் மூலக்கூறு வாய்பாடுகளும் வருமாறு : 


CH ., 
S.H. 
C.H. 
C , H , 
C.H ,, 
C.H , 


மீத்தேன் (methane ) 
ஈத்தேன் ( cthane ) 
புரோப்பேன் ( propaae ) 
பியூட்டேன் ( butand ) 
பென்ட்டேன் (pentane ) 
ஹெக்சேள் ( hexanc ) 


4 


CzHr + , அல்க்கேன் ( alkane ) பொது வாய்பாடு . இங்கே 
n என்பது ஒரு முழு எண்ணைக் குறிக்கும் . இது 1 முதல் 60 
வரை சேர்மங்களில் அமைகிறது. 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின் கள் 


= 


பெயரிடுதல் 

அல்க்கேன்கள் எல்லாம் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் 
களாகும் . இவற்றிற்குப் பாரஃபின்கள் 

என்றும் 

பெயர் . 
பாரஃபின் என்றால் குறைந்த வினைத்திறன் உடையவை என்று 
பொருள் . 
[ parum little , குறைந்த ; aftinls = affinity , நாட்டம் ) 

நிறைவுற்ற எல்லா அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்களின் 
பெயர்களும் ஏன் என்ற பதக்து ... ன் முடிகின் றன . இவ் 
வரிசையில் முதல் நான்கு ஹைட்ரோ கார்பன்களைத் தவிர 
மற்றவை பொருத்தமான கிரேக்க மொழிச் சொற்களைக்கொண்டு 
விளங்குகின்றன . அச் சொற்கள் ஹைட்ரோ கார்பனிலுள்ள 
கரியணுக்களின் எண்ணிக்கையையும் குறிக்கின் தன . பொது 
வாய்பாட்டின்படி , நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களின் 
பெயரிடும் முறையைப் பின் வருமாறு அட்டவணைப்படுத்தலாம் . 


n-ன் 
மதிப்பு 


வாய்பாடு 


பெயர் 


1 . 


CH , 


மீத் + ஏன் = மீத்தேன் 


2 . 


C,H , 


ஈத் + ஏன் = ஈத்தேன் 


8 . 


CH : 


புரோப் + ஏன் - புரோப்பேன் 


4 , 


C.H .. 


பியூட் + ஏன் = பியூட்டேன் 


5 . 


C , H ,, 


பென்ட் + ஏன் = பென்ட்டேன் 


6 . 


C.H , 


ஹெக்ஸ் + ஏன் = ஹெக்சேன 


7 . 


C.His 


ஹெப்ட் + ஏன் = ஹெப்டேன் 


8 . 


C.H 


ஆக்ட் + ஏன் 


ஆக்டேன் 


8 


ப 


இந்த ஹைட்ரோ கார்பனிலிருந்து 

ஒரு ஹைட்ரஜன் 
அணுவை நீக்கினால் 

ஒற்றை 

இணை திறனுள்ள உறுப்புக் 
கிடைக்கிறது . இந்த உ .. இப்பின் பெயர் , அதன் ஹைட்ரோ 
கார்பனின் கடைசிப் பதமான ஏன் என்பதை நீக்கி ஐல் 
என்னும் பதத்தைச் 

கிடைக்கிறது , 


40 


கரிம வேதியியல் 


என 


பொதுவாக ஆல்க்கைல் உறுப்புகள் வழங்கப்படும் . 
உதாரணமாக , ( CH ) மீத்தேனிலிருந்து கிடைப்பது ( -CH , ) 
மீத்தைல் உறுப்பாகும் . ( C.H. ) ஈத்தேனிலிருந்து கிடைப்பது 
( -C , H , ) ஈத்தைல் உ..றுப்பாகும் . 


அல்க்கேன்கள் தயாரிக்கும் பொது முறைகள் 

( 1 ) துத்தநாக - செம்பு இணை ( Zinc - copper couple ) ஆல்க 
ஹாலுடன் வினைபுரிவதால் விடுபடும் பிறவிநிலை ஹைட்ரஜனைக் 
கொண்டு ஆல்க்கைல் ஹாலைடுகளை ஒடுக்க, ஹைட்ரோ 
கார்பன்கள் கிடைக்கின்றன . 


CH , I + 2H 


> CH , + HI 

மீத்தேன் 


CH , CH , Br + 2H 


- > CH , CH : + HBr 

ஈத்தேன் 


CH , CH , CH , Cl + 2H -- > ( H ; -- CH , -- CH , + HCI 


பொதுவாக , 

RX + 2H 


> RH + HX [ X = 1, Br , Cl ) 
பாரஃபின் 

ஹைட்ரஜன்ஹாலைடு 


R என்பது ஆல்க்கைல் உறுப்பைக் குறிக்கிறது . 


( 2 ) ஒரு கொழுப்பு அமிலத்தின் சோடியம் உப்பையும் 
சோடாக் காரத்தையும் கலந்து சூடேற்றும் பொழுது , வெப்பச் 
சிதைவு ஏற்பட்டு அல்க்கேன் கள் கிடைக்கின்றன . 


+ 


CH , COONa 
சோடியம் 
அசெட்டேட் 


NaOH 
சோடாக் 
காரம் 


- > CH , + Na , co , 
மீத்தேன் சோடியம் 

கார்பனேட் 


CH , CH , COONa + NaOH 
சோடியம் புரோப்பியனேட் 


- CH - CH : + Na , CO , 

ஈத்தேன் 


R - COONa + NaOH 


-- > R -H + Na , Cos 


மீத்தேன் நீங்கலாக மற்ற அல்க்கேன் களைத் தயாரிக்கப் 
பின் வரும் முறைகள் உள்ளன ! 


41 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


( 1 ) ஒரு கிராம் அணு வீதலாள்ள சோடியத்துடன் ஒரு 
கிராம் மூலக்கூறு வீதமுள்ள ஓர் ஆல்க்கைல் இறாலைடை 
உலர்ந்த ஈ தருடன் சேர்க்கும் பொழுது அல்க் கேன்கள் கிடைக் 
கின்றன . இது வர்ட்சு ( Wurtz ) தொகுப்பு எனப்படும். 


R - / x + 


2 Na + x 


R 


R --- R 


+ 2Nd X 


R3- ! x + 


2 Na -- x --R 


R --- R + 2 N (s, X , 


4 . 


பாரஃபின்கள் 


R , R ஆகியவை வெவ்வேறு ஆகக்கைல் உறுப்புகள் 
ஆகும் 

X என்பது உப்பீனிகளைக் குறிக்கும் . அதாவது 
X = C1 , Br அல்லது 1 . 


( 2 ) ஒரு பொழுப்பு அமிலப் பொட்டாசியம் உப்பின் வீரிய 
முள்ள கரைசலை மின்னாற் பகுக்கும் பொழுது நேமின் முனையில் 
( anode ) அல்க்கேன்கள் உண்டாகின்றன . இம் முறை கோல் 
பின் தொகுப்பு ( Kolbe s Synthosis ) எனப்படும் 


CH , cook 
CH , cod , 


CH ) 


1+ 2co , 1 


| 
CH ) 
நேர் மின் முனை 

( amode ) 


2K எதிர் மின்முனை ( calhode ) 
2K + 2H20 

2KOH + HT 


நேர்மின் முனையில் அல்க்கேன் களுடன் கார்பன் டை ஆக் 
சைடு வாயுவும் வெளிவருகின்றது . 


( 8 ) ஓர் ஒலிஃபீனுடன் ஹைட்ரஜன் வாயு வினைபுரியும் 
போது அல்க்கேன்கள் வெளிவருகின்றன . இங்கு ஒலிஃபீன் 
ஒன்றையும் ஹைட்ரஜன் வாயுவையும் கலந்து வினை ஊக்கி 
ஒன்றின் வழியாகச் செலுத்த வேண்டும் . நிக்கல் , பிளாட்டினம் 
ஆகியவை வினை ஊக்கியாகப் பயன்படுகின்றன . 


42 


கரிம வேதியியல் 


CH ,, 


CH , 
11 
CH ,, 


Ni 
+ H , -- > 


| 


CH , 


முதல் 


பாரஃபின்களின் பொது இயல்புகள் 

பாரஃபின்கள் படிவரிசையாக அமைகின் றன . 
நான்கு பாரஃபின்கள் சாதாரண வெப்பநிலையில் வாயுக்களாக 
வும் , அவற்றைத் தொடர்ந்து C ,, H. , வரையிலுள்ள பாரஃபின் 
கள் திரவமாகவும் அதற்கு மேல் வரிசையில் உள்ளவை திடப் 
பொருளாகவும் இருக்கின்றன . பாரஃபின் மெழுகு எனப்படுவது 
சில திண்மப் பாரஃபின்களின் கலவையாகும். பாரஃபின்களின் 
குணங்கள் படிப்படியான மாற்றங்களைக் காட்டுகின்றன . இயல் 

சூழ்நிலைகளில் இவை அடர் கந்தக அமிலம் , புகையும் 
நைட்ரிக் அமிலம் , புரோமின் நீர் மற்றும் பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட் ஆகிய பொருள்களுடன் வினைபுரிவதில்லை. 

மூலக்கூறு எடை குறைவாக உள்ள சில பாரஃபின்கள் 
காற்றில் எரிந்து கார்பன் டை ஆக்சைடை.யும் , நீரையும் 
தருகின் றன. 

CH , + 20 , - > CO, + 2HÁO 


பான 


எல்லாப் பாரஃபின்களும் ஆக்சிஜனோடு சேர்ந்து வெடித்து , 
கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கொடுக்கின்றன . அவற்றின் கன 
அளவுகள் கரியும் . ஹைட்ரஐனும் அல்க்கேன்களில் எவ்வளவு 
பருமன் வீதம் உள்ளன என்றும் அலக்கேன்களின் வாய்பாடும் 
காண 

... தவுகின் றன , பாரஃபின்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ 
கார்பன்கள் ஆகும் . இரு கரி ணுக்களுக்கிடையில் இரட் 
டைப் பிணைப்போ முப்பிணைப்போ இல்லை . கரி அணுவின் 
எல்லா இணை தின்களும் ஹைட்ரஜன் அணுக்களுடனோ 
கரி1 , ஹைட்ரஜன் அணுத் தொகதிகளு... னோ இணைந்துள்ளன . 
இவைகள் கூட்டு வினைக்கு உட்படுவதில்லை . ஆனால் , இவற்றில் 
பதிலீட்டு வினைகள் நிகழ்கின்றன . பதிலீட்டு வினை என்பது , 
பாரஃபின் களில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
ஹைட்ரஜன் அணுக்களை நீக்கி , மாற்று அணுக்கள் அல்லது 
தொகுதிகள் இணைவதாகும் . 


சான்றாக , மீத்தேன் வாயுமைக் குளோரின் வாயுவுடடன் 
கலந்து சூரிய ஒளிபடும் இடத்தில் வைத்தால் 

இவை வினை 
புரிந்து மீத்தேனிலுள்ள நான்கு ஹைட்ரஜன் அணுக்களும் 
நான்கு குளோரின் அணுக்களால் ஒன்றன் பின் ஒன்றாகப் 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


பதிலீடு செய்யப்படுகின்றன . ஒவ்வொரு நிலையிலும் கிடைக் 
கும் விளைபொருள்களைப் பின் வரும் சமன்பாடுகள் காட்டுகின்றன . 


CH , + Cl , - > CH , Cl + HCI 

மீத்தைல் குளோரைடு அல்லது 

ஒரு குளோரோ மீத்தேன் 
CH , Cl + C , + CH , C1 , + HCl 

மெத்திலீன் குளே ரரைடு அல்லது 

இரு குளோரோ மீத்தேன் 
CH , C1 , + C1 , -- CHCI , + HCI 

குளோரோஃபாம் அல்லது 

முக்குளோரோ மீத்தேன் . 
CHCI , + Cl , CCl , + HCI . 

கார்பன் நாற்குளோரைடு அல்லது 
நாற்குளோரோ மீத்தேன் 


மீத்தேன் CH , ( Methane ) 


மீத்தேன் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் தொடரில் முதல் 
அங்கம் வகிக்கிறது . இயல்பான சூழ்நிலையில் இது வாயுவாகக் 
கிடைக்கிறது . சதுப்புநிலப் பகுதிகளில் இவ் வாயு காணப்படு 
வதால் இதற்குச் சதுப்புநில வாயு ( Marsh gas ) என்றும் பெயர் 
வழங்கப்படுகிறது . பொதுவாக , எல்லா எண்ணெய்க் கிணறு 
களிலும் எண்பது சதவீதத்திற்குமேல் இயற்கை வாயுவின் 
மூலப் பகுதியாக இவ் வாயு நிறைந்துள்ளது . 


மீத்தேன் தயாரிக்கும் முறை 

( 1 ) மூலத் தனிமங்களின் நேர் சேர்க்கையினால் மீத்தேன் 
அதிக அளவில் உண்டாகிறது . சுமார் 1100 ° C வெப்பநிலைக்குச் 
சூடேற்றப்பட்ட சுத்தமான கரியின் மீது ஹைட்ரஜன் வாயுவைச் 
செலுத்தினால் மீத்தேன் உண்டாகிறது . 


1100 ° C 


C + 2H , 1 


→ CH , 1 


சோதனைச்சாலை முறை 

( 2 ) சோடியம் அல்லது பொட்டாசியம் அசெட்டேட்டும் 
சோடாச் சுண்ணாம்பும் சேர்ந்த கலவையை வெப்பப்படுத்தும் 
போது மீத்தேன் வாயு கிடைக்கிறது . 


கரிம வேதியியல் 


சோதனை : நீரற்ற சோடியம் அசெட்டேட்டும் ( CH COONa ) 
சோடாக் காரமும் , சுட்ட சுண்ணாம்பும் சேர்ந்த கலவையும் , 
( N : 014 -+ CaO) ஓர் உறுதியான கண்ணாடிச் சோதனைக் குழாயில் 
எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 


மீத்தேன் 


படம் 6 


இக்கலவை பட்த்தில் காட்டியுள்ளபடி. சூடேற்றப்படுகிறது . 
மீத்தேன் வாயு நீரில் திரட்டப்படுகிறது . 


CH , COo Na + Na ( ) + 


rio , c ) , -- CH.I 


( 3 ) விளாவிய ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை அலு 
மினியக் கார்பைடு ( Aluminium carbide ) திண்மத்தின் 
ஊற்றுவதால் மீத்தேன் உண்டாகிறது . 


மீது 


- ஹைடிரோகுளோரிக் 

அமிலும் 


மீத்தேன் 


அலுமீனியம் 
கார்பைடு + 
ஹைடிரோகுளோரிக் 
அமிலம் 


படம் 7 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


45 


ஒரு குடுவையில் 

அலுமினியம் 

கார்பைடை எடுத்துக் 
கொண்டு அதை இரு துளையுள்ள அடைப்பானால் மூடி ஒரு துளை 
வழியாக ஒருபோக்குக் குழாயையும் மற்றொரு துளை வழியாக 
அமிலமுள்ள பிரிபுனலையும் செருகி , பிரிபுன லிலிருந்து அமிலத் 
தைக் கொஞ்சம் கொஞ்சமாக விடும் பொழுது நீரில் மீத்தேன் 
சேகரிக்கப்படுகிறது . 

நீரின் 

மூலமாகவும் மீத்தேனைப் 
பெறலாம் . எனினும் , ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தின் மூலம் 
பெறுவது சிறந்தது . 


AIC, +12 H , O - Al ( OH ) + 3 CHAT 
ALC, + 12 HCI -- AIC ) , + 3 CH , t 


( 4 ) மீத்தைல் அயோடைடிலுள்ள அயோடினை ஹைட் 
ரஜன் வாயுவைக் கொண்டு ஒடுக்குவதால் சுத்தமான மீத்தேன் 
கிடைக்கிறது , 


95 சதம் வீரியமுள்ள ஆல்கஹாலில் மீத்தைல் அயோடைடு 
கரைசல் ஒன்று தயாரிக்கப்படுகிறது . இதை ஒரு பிரிபுனலில் 
எடுத்துக்கொண்டு அதைத் துத்தநாகம் தாமிரம் இணைக்கலவை 
யின் மீது மெதுவாக விடும் பொழுது பறவிநிலை ஹைட்ரஜன் 
வாயு வெளிப்படுகிறது . இது கரைசலில் உள்ள மீத்தைல் 
அயோடைடுடன் வினை புரிந்து மீத்தேனைக் கொடுக்கிறது . 


* 


ஈதர் திரவத்தில் கரைந்த இலித்தியம் அலுமினியம் ஹைட் 
ரைடும் பிறவிநிலை ஹைட்ரஜனை எளிதில் கொடுக்கிறது . 


- 


CH , I + 2H 
மீத்தைல் அயோடைடு 


CH , + HI 
மீத்தேன் 


தண்ணீரில் மீத்தேன் திரட்டப்படுகிறது , மற்ற விளை 
பொருளாகிய ஹைட்ரஜன் அயோடைடு தண்ணீரில் எளிதில் 
கரைகிறது , இவ் வினையின் போது மிக அதிகமான வெப்பம் 
உண்டாவதால் மீத்தைல் அயோடைடு மெதுவாகச் 
சேர்க்கப்படுகிறது . 


மீத்தேன் உற்பத்தி 

நீர்வாயுவை ( Co + H , ) ஒரு வினையூக்கியின் உதவியால் 
ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்வதால் அதிக அளவில் மீத்தேன் 
கிடைக்கிறது . 


கரிம வேதியியல் 
இம் முறைப்படி சுமார் 250 ° C வெப்பநிலைக்கு வெப்பப் 
படுத்தப்பட்ட நிக்கல் உலோகத்தின்மீது நீர் வாயுவைச் செலுத் 
தினால் மீத்தேனும் நீராவியும் கிடைக்கின்றன . 


Ni 
CO + 3 H + CH4 + HO 

250 ° C 


சாதாரண வெப்பநிலையில் நீராவி குளிர்ந்து தண்ணீர் ஆவ 
தால் மீத்தேன் வாயு எளிதில் கிடைக்கிறது . 


மீத்தேனின் இயல்புகள் 
( 1 ) மீத்தேன் மணமும் நிறமுமற்ற ஒரு வாயு ; தண்ணீரில் 

கரையாது . இதன் கொதிநிலை - 164 ° C . உருநிலை - 184° C 
ஆகும் . 


( 2 ) இயல்பான வெப்பநிலையில் நிலையான வாயுவாக இருக் 
கிறது . அதிவெப்ப நிலையில் 

மூல அணுக்களாகச் 
சிதைவடைகிறது . இத்தகைய வினை வெப்பச் சிதைவு 
( Pyrolysis ) எனப்படும் . 


CH ,, 


1200 ° C 
- C + 2 H , A 


( 3 ) காற்று அல்லது ஆக்சிஜனோடு சேர்ந்து எரியும்போது 
கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் கொடுக்கிறது . 
து ஒளிராச் சுடருடன் ( Non - luminous ) எரிகிறது . 


CH + 2 0 , - > CO +2 HNO 


இந்த வினைப்பொருள் கலவையின் அண்மையில் நெருப்புச் 
சுடர் இருந்தால் இது வெடிக்கும் . 


( 4 ) உப்பீனிகளுடன் எளிதில் வினை புரிகிறது . மீத்தேனும் 

குளோரினும் கலந்த கலவையில் சூரிய ஒளி நேரே படும் 
பொழுது வெடித்தலுடன் வினை நிகழ்கிறது . அப்போ 
கரியணுக்கள் உண்டாகித் தனியே படிகின்றன . 


சூரிய ஒளி 
CH + 2 Cl , 

> C + 4 HCI 
- மீத்தேன் 

குளோரின் 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


இதுபோன்ற வினை ஃப்ளூரினுடன் இருட்டிலும் நடை 
பெறுகிறது . 


மங்கிய சூரிய ஒளியில் மீத்தேன் , குளோரினுடன் சேரும் 
பொழுது மீத்தேனிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் ஒவ்வொன் 
றாகக் குளோரின் அணுக்களால் பதிலீடு செய்யப்படுகின்றன . 
இதனால் பதிலியிட்ட விளைபொருட் கலவை கிடைக்கிறது. 


. 


CH + Cl , 


> CH , CI + HCI 

மீத்தைல் சூளோரைடு 


CH , Cl + Cl , - CH , Cl , + HCI 

மெத்திலீன் குளோரைடு 
CH , Cl , + Cl , - CH CI , + HCI 


குளோரோஃபாம் 


CHCI , + C1 ,, 


CCI , + HCI 
கரிநாற்குளோரைடு 


இதேபோன்ற பதிலீட்டு விளைபொருள்களை ஃப்ளூரினும் 
கொடுக்கிறது . புரோமின் மிக மெதுவாக வினைபுரிகின்றது . 
ஆனால் , அயோடின் மீத்தேனுடன் சூரிய ஒளியில் வினை 
புரிவதில்லை . 


( 5 ) சாதாரணமாக , கந்தக அமிலமும் நைட்ரிக் அமிலமும் 

ஆல்க்கேன் களுடன் எவ்வித வினைக்கும் உட்படுவ 
தில்லை . 

ஆவி நிலையில் 400 ° C வெப்பநிலையிலும். 10 
காற்று மண்டல அழுத்தத்திலும் மீத்தேனும் , நைட்ரிக் 
அமிலமும் கலந்த கலவை வினைபடுகிறது . இதனால் 
மைட்ரோ மீத்தேன் உண்டாகிறது . 
CH / + HNO : - CH ,NO , + H , O 
மீத்தேன் 

நைட்ரோமீத்தேன் 


பயன்கள் 


மீத்தேன் வாயுநிலை எரிபொருளாகப் பயன்படுகிறது . இதன் 
மூலம் ஹாலோஜென் பதிலீட்டுப் பொருள்கள் உற்பத்தி 
செய்யவும் , வேறுபல கரிமச் சேர்மங்களைத் தொகுக்கவும் மீத் 
தேன் பயன்படுகிறது . 


48 


கரிம வேதியியல் 


ஈத்தேன் C , H , ( Ethane ) 


எண்ணெய்க் கிணறுகளிலுள்ள இயற்கை வாயுவிலும் , கரி 
வாயுவிலும் இது ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. 


தயாரிப்பு 

மீத்தேனைத் தயாரிக்கப் பயன்படுத்திய முறைகளால் ஈத் 
தேனையும், வேறு அல்க்கேன் களையும் தயாரிக்கலாம் . அவற்றுள் 


சில ! 


( 1 ) துத்துநாகம்- செம்பு இணை ஆல்கஹால் அல்லது நீர் 
ஆகியவற்றுடன் வினைபட உண்டாகும் பிறவிரிலை ஹைட்ரஜன் 
ஈத்தைல் யோடைடுடன் வினபடும் பொழுது ஈத்தைல் 
அயோடைடு ஆக்சிஜன் இறக்கம் உறுகிறது . அப்பொழுது 
ஈத் தேன் உண்டாகிறது . 


C ,HI + 2H 
ஈத்தைல் அயோடைடு 


C, H . + HI 
ஈத்தேன் 


( 2 ) சோடியம் புரோப் யெனேட்டு- சோடாச் சுண்ணாம்புக் 
கலவையைச் சூடுபடுத்தினால் ஈத்தேன் உண்டாகிறது . 


CH , CH , COONa + NaOH - > CH2CH2 + Na2CO , 


( 3 ) மீத்தைல் அயோடைடு சோடியம் உலோகத்தின் 
மீது வினைபுரிவதால் ஈத்தேன் உண்டாகிறது . 


சோடியம் உலோகத்தைத் துண்டுகளாகச் செய்து உலர்ந்த 
ஈதரில் வைத்து ஒரு குடுவையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 
பிரிபுனல் ஒன்றில் மீத்தைல் அயோடைடை எடுத்துக் கொண்டு 
சோடியம் உலோகத்தின் மீது சேர்க்கும் போது ஈத்தேன் வாயு 
வெளிவருகிறது . இந்த வினைக்கு வர்ட்சு பாரஃபின் தொகுப்பு 
என்று பெயர் . சோடியம் அணு அயோடின் 

அணுவுடன் 
இணைகிறது . பின் மீதமுள்ள இரண்டு மீத்தைல் தொகுதிகளும் 
ஒன்றாக இணைந்து ஈத்தனைக் கொடுக்கின்றன . 


CH , 1 + 2Na + 


+ , 

ICH , -- 2Na / + H , C - CH , 


அல்க்கேன்கள் ( அ ) பாஃரபின்கள் 

( 4 ) கோல்ப் முறைப்படி ( Kolbe s Synthesis ) பிளாட் 
டினத்தை மின்முனையாகக் கொண்டு பொட்டாசியம் அசெட் 
டேட்டுக் கரைசலை மின்னாற் பகுக்கும் பொழுது கீழ்க் கண்ட 
வினை ஏற்பட்டு ஈத்தேன் நேர்மின் முனையில் உண்டாகிறது . 


CH , COOK CH , Coo + K + 

H , 0 - H + + OH " 
எதிர்முனையில் 2H + - > H , + 
நேர்முனையில் 2CH , Coo- > H , C - CH , + 2CO , A 


அசெட்டேட் அயனியின் மின்னேற்றம் முறிக்கப்பட்டுச் 
சிதைவடைந்து கார்பன் டை ஆக்சைடும் ஈத்தேனும் கிடைக் 


கின்றன . 


சத்தேன் உற்பத்தி 

தொழிற்சாலைகளில் வியாபாரத்திற்காகப் பெட்ரோலியம் 
பொருள்களைச் சுட்டு வெப்பச்சிதைவு அடையச் செய்து பெறப் 
படுகிறது . மேலும் எத்திலீனை , வினையூக்கியின் உதவியால் 
ஹைட்ரஜனேற்றம் அடையச் செய்தும் ஈத்தேனை உற்பத்தி 
செய்கிறார்கள் . 


இயல்புகள் 

இது மணமும் நிறமுமில்லாத ஒரு வாயு ; தண்ணீரில் சிறி 
தளவு கரையும் . இதை மீத்தேனைப் போலல்லாமல் எளிதில் 
திரவமாக்கலாம் . இதன் கொதிநிலை - 88.3C ;உறைநிலை - 172 ° C 
ஆகும் , 


சாதாரண வெப்பநிலையில் நிலைப்புத்தன்மை 

டையது . 
சுமார் 600 ° C வெப்பநிலைக்குச் சூடேற்றினால் ஆக்சிஜன் 
இல்லாதிருக்கும் பொழுது ஈத்தேன் சிதைவடைந்து எத்தி 
லீனையும் ஹைட்ரஜனையும் கொடுக்கிறது . 


மீத்தேனைப் போலவே இதுவும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 
ஒளிதராச் சுடருடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் 
தண்ணீரையும் கொடுக்கிறது . 


2C , H . +70 , -- > 4cd , + 6H , O 


50 


கரிம வேதியியல் 


ஈத்தேன் குளோரினுடனும் புரோமினுடனும் வினை புரிந்து 
பதிலீட்டு விளைபொருள்களைக் கொடுக்கிறது . இம் முறையில் 
ஈத்தேனிலுள்ள எல்லா ஹைட்ரஜன் அணுக்களும் நீக்கப்பட்டு 
ஹெக்சா குளோரோ ஈத்தேனும் ஹெக்சாபுரோமோ ஈத்தேனும் 
சிடைக்கின்றன . ஈத்தேனுடன் அயோடின் வினை புரிவதில்லை . 


Cly 
C ,H , - ..C , H , Cl + HCI 

ஒற்றைக்குளோரோ ஈத்தேன் முதலியன 
ஆவிநிலை நைட்ரிக் அமிலத்துடன் 400 ° C வெப்பநிலையிலும் 
அதிகமான அழுத்தத்திலும் வினைபுரிந்து கைட்ரோ ஈத்தேனைக் 
கொடுக்கிறது . 
H , C - CH , + HNO , -- > C , H , NO , + H , 0 

நைட்ரோ ஈத்தேன் 


புரோப்பேன் C.H. ( Propane ) 


தயாரித்தல் 

புரோப்பேன் பாரஃபின் படிவரிசையில் மூன்றாவதாக 
உள்ளது . முன் கூறியபடி அதே முறைகளின்படி இதையும் 
தயாரிக்கலாம் . 

( 1 ) துத்தநாகம் - செம்பு இணை ஆல்கஹாலுடன் சேர்ந்து 
கொடுக்கும் பிறவிநிலை ஹைட்ரஜனைக் கொண்டு , D- புரோப்பைல் 
அயோடைடில் உள்ள அயோடினை நீக்கி , அதனிடத்தில் ஹைட் 
ரஜனேற்றம் அடையச் செய்தால் புரோப்பேன் கிடைக்கிறது . 


CH , -CH , -- CH , + Hi 
புரோட்பேன் 


CH , CH , CH ,I + 2H 
தார்மல் புரோப்பைல் 

அயோடைடு 
( n - propyl iodide ) 


( 2 ) சோடியம் பியூட்டிரேட்டைச் சோடாக்காரமும் சுட்ட 
சுண்ணாம்பும் கலந்த கலவையுடன் ( Soda limc ) சேர்த்துச் 
சூடேற்றினால் புரோப்பேன் கிடைக்கிறது . 


CH , CHE CH , COONa + Nao : H 


CH3 - CH , -CH , 

** + Nece 


சோடியம் பியூட்டிரேட் 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


51 


இயல்புகள் 

இது மணமும் நிறமும் இல்லாத ஒரு வாயு ; கொதிநிலை 
--45 ° C ; தண்ணீரில் கரையாது . 


து நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் ஏற்படுத்தும் 
எல்லா வினைகளுக்கும் உட்படுகிறது . இது ஒரே ஒரு விதமான 
உள்ளமைப்பைக் கொண்டது CH . - CH , - CH ). 


ஆனால் , இதன் பதிலீட்டுச் சேர்மங்களுக்கு மாற்றுகள் 
உண்டு . சான்றாக , புரோப்பைல் அயோடைடு இரண்டுவகை 
உ...ள்ளமைப்புகளைக் கொண்டது . அவை மாற்றுகள் ( Isomers ) 
எனப்படும் . 


அலை முதல் கரியணுவிலும் , இரண்டாவது கரியணுவிலும் 
பதிலியிடுவதால் ஏற்படுகின்றன . அவையாவன ! 


CH , -CH ,-- CH , ! 
நார்மல் புரோப்பைல் 

அயோடைடு 
( n - propyl iodide) 


CH2 - CHI - CH , 
ஐசோ புரோட்யைல் 
அயோடைடு 
( i -propyl iodide ) 


புரோப்பேன் எரிபொருளாகவும் குளிரூட்டியாகவும் பயன் 
படுத்தப்படுகிறது . திரவநிலைப் புரோப்பேன் சில பெட்ரோலியம் 
விளைபொருள்களைச் சுத்தப்படுத்தப் பயன்படுத்தப்படுகிறது . 


பியூட்டேன் C , H ,. ( Butane ) 


தயாரித்தல் . 

( 1 ) சோடியம் உலோகமும் பாதரசமும் சேர்ந்த ரசக் 
கலவை ஆல்கஹாலுடன் சேர்ந்து உண்டாக்கும் பிறவிநிலை 
ஹைட்ரஜனைக் கொண்டு நார்மல் பியூட்டைல் அயோடைடை 
ஹைட்ரஜனேற்றம் அடையச் செய்தால் நார்மல் பியூட்டேன் 
கிடைக்கிறது . 

Na / Hg 
CH , CH , CH , CH , I + 2H 

CH , CH , CH , CH , + HI 

ஆல்கஹால் 
( 2 ) இதை வர்ட்ஸ் தொகுப்பு மூலம் ஈத்தைல் அயோடைடி 
லிருந்து பெறலாம் . 
C , H , I + 2 Na + IC , H , - C. H ,. + 2 Nal ) 

. 


- 


- 


காய் 


கரிம வேதியியல் 


இயல்புகள் 


து நிறமற்ற வாயு : தண்ணீரில் கரையாது ; நிறைவுற்ற 
ஹட்ரோகார்பன்களுக்குள்ள சிறப்பான எல்லா இயல்பு 
களையும் கொண்டிருக்கிறது . து இரண்டு மாற்றுகளைக் 
கொண்டுள்ளது . 


H 

| 
HTC – C – CH. 


CH , CH , CH , CH . 
நார்மல் பியூட்டேன் 

( n -butane) 


CH , 


ஐசோ பியூட்டேன் 

( isobutane ) 


இதைக் குளிர்சாதனப் பெட்டிகளில் குளிரூட்டியாகப் 
( refrigerant ) பயன்படுத்துகிறார்கள் . 


ஐசோ பியூட்டேன் ( Isobutane ) 

ஐசோ பியூட்டைல் அயோடைடு , பிறவிநிலை ஹைட்ரஜ 
னுடன் வினைபடும் பொழுது ஐசோ பியூட்டேன் உண்டாகிறது . 


CH , --- CH - CH , I + 2H 

| 

CH ,, 
ஐசோ பியூட்டைல் அயோடைடு 


> CH , -CH 

CH - CH . + HI 
ப 


CH ,, 


ஐசோ பியூட்டேன் 


து -பியூட்டேனை வேதியியல் பண்புகளில் ஒத்திருக் 
கிறது . எனினும் இது - பியூட்டேனிலிருந்து பெளதிக இயல்பு 
களில் மட்டும் வேறுபட்டிருக்கிறது . 


பியூட்டு... னில் உள்ள ஹைட்ரஜன் அணுவைப் பதிலிகள் 
மூலம் அகற்றலாம் . இவ்வாறு அகற்றப்படும் ஹைட்ரஜன் 
அணுவின் இடத்தைப் பொறுத்து ஏற்படுகின்ற பொருளின் 
அமைப்பும் மாறுபடுகிறது . r:- பியூட்டேனில் உள்ள முதல் 
கரியணுவிலுள்ள ஹைட்ரஜனுக்குப்பதில் ஓர் உப்பீனியிட்டால் 
ஏற்படும் பொருளின் அமைப்பு CH , CH , CH , CH , X . 
-பியூட்டைல் ஹாலைடு . இரண்டாவது கரியணுவில் உப்பீனி 
அமைந்தால் ரற்படுவது CH , - CH , - CH - CH , 

| 
X 


681 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


இது ஈரிணைய பியூட்டைல் ஹாகூடு ( Secondary butyl halide ) . 

ணி மூன்றாவது வகையான உப்பீனியும் உண்டு . இது 
ஐசோபியூட்டைல் அயோடைடி2 ல் உள்ள இரண்டாவது 


X 

| 
கரியணுவில் உப்பீனி அமைவது . இதன் அமைப்பு CH , -C - CH , 

| 
CH , 


CH , 


இது ஒரு மூவிணைய பியூட்டைல் ஹாலைடு ( Tertiary butylbalide ) 
உப்பீனிகளுக்குப் பதில் வேறு பல பதிலிகளும் அமையலாம் . 


பென்ட்டேன் C , H ,, ( Pentane ) 


தயாரித்தல் 

( 1 ) கேப்ரோயிக் அமிலத்தின் , சோடியம் உப்பையும் 
சோடாச் சுண்ணாம்புக் கலவையையும் ஒன்றுசேர்த்துச் சூடு 
படுத்தினால் பென்ட்டேன் கிடைக்கிறது . 


CH , CH , CH , CH , CH , COoNa + NaoH 

| சோடாச் சுண்ணாம்பு 
CH , CH , CH , CH , CH , + Na , C9 

. 


( 2 ) இதற்குரிய அல்க்கைல் ஹாலைடிலிருந்தும் இதைப் 
பெறலாம் . 
CH , CH , CH , CH , CH , X + 2H - CH , CH , CH , CH , CH , + HI 


யல்புகள் 

இது ஒரு திரவம் . நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் களுக் 
குள்ள குணங்கள் எல்லாம் இதற்கும் உண்டு . இதற்கு மூன்று 
மாற்றுகள் உள்ளன . அவை வருமாறு : 


54 


கரிம வேதியியல் 


CH , CH , CH , CH , CH , 


நார்மல் பென்ட்டேன் 
( n - Pentane ) 
கொதிநிலை 3 ( ° C 


CH ,CH , CH - CH , 


ஐ 

சோ பென்டேன் 
( isopentane ) 
கொதிநிலை 28 • C 


CH , 


. 


CH ,, 


HAC -.- .- CH3 


நியோ பென்ட்டேன் 
( Neopentane ) 
கொதி நிலை 9.5 ° C 


. 


CH 


ஐசோ கேப்ரோயிக் அமிலத்தின் சோடியம் உப்பைச் 
சோடாச் சுண்ணாம்புக் கலவையுடன் சேர்த்துச் சூடேற்றினால் 
ஐசோ பென்ட்டேன் கிடைக்கிறது . 


H ,C 


H , C 
CH CH_CH , CooNa + NaOH --- > CH CH , CH , 

H , C 
+ Na , co , 


tige 


என்பது 


படிவரிசை ( Homologous series ) 

கரிமச் சேர்மங்களனைத்தையும் , அவற்றின் வேதி இயல்பு 
களுக்கேற்பப் பல தொகுதிகளாகப் பிரிக்கலாம் . ஒவ்வொரு 
தொகுதிக்கும் ஒரு பொதுவான வாய்பாடு உண்டு . மேற்கோளாக 
அல்க்கேன் தொகுதிப் பொருள்களுக்கு C , H , + , 
பொது வாய்பாடு . இதுபோலவே அல்க்கீன்கள் எனப்படும் 
வேறொரு தொகுதிக்கு C »Hin பொது வாய்பாடு , ஒவ்வொரு 
தொகுதியிலும் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்களின் 
பாடுகள் ஒரு --CH , - அளவில் வேறுபடுகின்றன . பின் வரும் 
அட்டவணையில் சில அல்க்கேன்களும் அவற்றின் பெளதிக 
இயல்புகளும் உள்ளன . 


55 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


பெயர் 


வாய்பாடு 


உருகுநிலை கொதிநிலை 

° C 


உருகுங்க 


மீத்தேன் 


CH ., 


- 182 


- 162 


C , H , 


- 172 


88-5 


ஈத்தேன் 
புரோப்பேன் 
பியூட்டேன் 


C.H. 


- 


-187 


42 


. 


CH , 


-138 


0 


10 


பென்ட்டேன் 


C.H ,, 


130 


36 


... 


ஹெக்சேன் 


C.H. 


- 


--- 95 


69 


.... 


இவையனைத்தும் ஒரேவகையான சேர்மங்களாகவும் ஒரே 
வகையான வேதி இயல்புகளைக் கொண்டதாகவும் இருப்பினும் 
இவற்றின் பௌதிக இயல்புகள் ஒரே அளவின அல்ல . 
யனைத்தும் ஒரு படிவரிசைச் சேர்மங்களாகும் . பின் வருவன 
வேறுசில படிவரிசைச் சேர்மங்கள் : 


வை 


ஆல்கஹால் 


அல்க்கேன் அல்க்கைல் 
கள் 

ஹாலைடுகள் 


ஆல்டி 
ஹைடுகள் 


அமிலங்கள் 


கள் 


பொது 


-OH 


வாய்பாடு 
C.H , n + , CH , + X | CHzn +1OH |CrHzn + 1CHO |CiHin + , COOH 
வினைபடு 
தொகுதி 

--OH 

-CHO --COOH 
வாய்பாடு 
CH ,, CH , X CH ,OH 

HCHO HCOOH 
C, H , C , H , X C , H , OH CH ,CHO CH , COOH 
C.Hg C , H , X 

C , H , OH C , H , CHO C , H , COOH 
C.H , X C.IH.OH CgH , CHO C , H , COOH 
CH , C , H , X | C , H , OH CH CHO C.H , COOH 


CH , 


- 


66 


கரிம வேதியியல் 


மேற்கண்ட சேர்மங்களில் ஒவ்வொரு தொகுதியிலும் உள் 
ளவை ஒரே வகையான வாய்பாட்டைக் கொண்டிருப்பினும் , 
ஒன்றுக்கொன்று மூலக்கூறு வாய்பாட்டில் வேறுபட்டிருக் 


கின்றன . 


பெட்ரோலியம் ( Petroleum ) 


பெட்ரோலியம் என்பது எண்ணெய்க் கிணறுகளிலிருந்து 
எடுக்கப்படுவது . தற்கால வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ள 
பொருள்களில் இதுவும் ஒன்று , இது பலவித ஹைட்ரோ 
கார்பன்கள் கலந்த ஒரு கலவை . ஒரு காலத்தில் நிலத்தினடி 
யில் புதையுண்ட காடுகள் , கடல் விலங்குகள் ஆகியவை நிலத் 
தின் அடியிலுள்ள கடும் வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் 
சிதைந்து பெட்ரோலியமாக மாறிவிட்டன என்று கருதப் 
படுகிறது . 


எண்ணெய்க் கிணறுகளிலிருந்து பெறப்படும் பெட்ரோலியம் 
பசுமை கலந்த கருமை நிறங்கொண்டது . இதில் திண்மநிலை , 
நீரிநிலை ஹைட்ரோ கார்பன்களுடன் மீத்தேன் , ஈத்தேன் , 
புரோப்பேன் , பியூட்டேன் முதலியனவும் உண்டு . 
எண்ணெயை வாலை வடித்துப் பிரித்தால் இதிலுள்ள பொருள் 
களைத் தனித்தனியே பெறலாம் . 


செங்குத்தானதும் , உருளை வடிவம் உடையதுமான 
எஃகு உலையில் , வாலை வடிக்கும் அடுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் . 
கச்சா எண்ணெயைச் சூடாக்கிய குழாய்களின் வழியாக வாலை 
வடி அடுக்குக்குள் சிதறவேண்டும் . எண்ணெய் ஆவியாகி , வாலை 
வடி அடுக்குகளின் வழியே மேலெழும்பிச் செல்லும் . மேலே 
செல்லச் செல்ல வெப்பநிலை குறைந்துகொண்டே போவதால் 
அந்தந்த வெப்பநிலைக்கேற்றவாறு சில எண்ணெய்களில் ஆவி 
குளிர்ந்து நீரியாக மாறுகின்றது . குளிர்விக்கப்படாத ஆவி 
மேலே எழும்பிப் பெட்ரோல் ஆவியுடன் வெளியேறுகின்றது . 
வாலை வடி அடுக்கில் சில மட்டத்தில் பக்கக்குழாய்கள் அமைக்கப் 
பட்டிருக்கின்றன . அவற்றின் வழியே உரிய நீரிகள் சேகரிக்கப் 
படுகின்றன . இவ்வாறு சேகரித்த பகுதிகளை மீண்டும் வாலை 
வடித்துப் பகுக்கும் பொழுது வேறு பொருள்களாகப் 
பிரிக்கலாம் . பின்வரும் 

அட்டவணையில் பெட்ரோலியத்தி 
லிருந்து கிடைக்கும் பலவகைப் பொருள்கள் கொடுக்கப்படு 


கின் றன . 


அல்க்கேன்கள் ( அ ) பாரஃபின்கள் 


57 


பெயர் 


கொதிநிலை 


அவற்றின் 
வாய்பாடு 
( கரியணு 
மட்டும் ) 


பயன்கள் 


www th + irnt 


1. வாயுக்கள் 


சாதாரண 
வெப்பநிலை 


C - C . 


எரிபொருள் 


2. பெட்ரோல் 


40-- 200 


40-- 80 


( i ) பெட்ரோலி 

யம் ஈதர் 


C - C 


கரைப்பான் 


( II ) பெட்ரோல் 


80 --- 200 


கார்களுக்குக் 
கரைப்பான் , 
உலர் சலவை 


8. கெரோசின் 


200 --- 300 


C - C.. விளக்கு எரிக்க , 

அடுப்பு எரிக்க , 
எண்ணெய் வாயு 
உற்பத்தி 


4. அடுப்பு எண் 
ணெய் 


> 300 


C ..- C . ( டீசல் எஞ்சின் 

களுக்கு , பெட் 
ரோல் உற்பத் 
திக்கு 


5. எஞ்சிய 
எண்ணெய் 


CI - C ,. மசகுபொருள் 


( 1 ) மசகு 

எண்ணெய் 


களிம்புகளுக்கு 


( 3 ) பாரஃபின் 

மெழுகு 


மெழுகுவர்த்திக்கு , 
வாசலைன் 


( 3 ) தார் 

வண்டல் 


சாலை அமைக்க 


4. அல்க்கீன்கள் ( அ ) ஒலிஃபீன்கள் 

((Alkenes or Olyfines ) 


அல்க்கீன்கள் எனப்படுபவை C.H , என்ற பொது மூலக் 
கூறு வாய்பாடுடைய ஹைட்ரோ 

கார்பன்கள் . இவ்வகை 
யைச் சேர்ந்த ஹைட்ரோ கார்பன்கள் ஒவ்வொன்றும் தம்மை 
யொத்த அல்க்தேன் ஹைட்ரோ கார்பனின் வாய்பாட்டினைக் 
காட்டிலும் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் குறைவாகக் 
கொண்டிருக்கும் . இவ் வரிசையில் முதல் பொருளின் வாய்பாடு 
CH ,. இப் பொருள் இது வரை கண்டறியப்படவில்லை . 


பெயரிடும் முறை ( Nomenclature ) 


அல்க்கேன்களின் பெயர்களில் ஏன் என்ற விகுதி இருப் 
பதைப் போல இவ்வகை ஹைட்ரோ கார்பன்களின் பெயரில் 
சன் அல்லது இலீன் என்ற விகுதி இருக்கும் . 


சில அல்க்கின்களின் வாய்பாடும் பெயர்களும் 


வாய்பாடு 


1 UPAC Quui 


இடுகுறிப்பெயர் 


C , H . 


ஈத்தீன் ( Ethene ) 


எத்திலீன் ( Ethylene ) 


CHI 


C , He 


புரோப்பீன் ( Propene ) புரோப்பிலீன் ( Propylene ) 
பியூட்டீன் (Butenc ) பியூட்டி லீன் ( Butylenc ) 
பென்ட்டீன் ( Peptene ) பென்ட்டிலீன் ( அ ) 

அமைலீன் ( Pentylene or 

Amylene ) 


C , H .. 


59 


அல்க்கீன்கள் ( அ ) ஒலிஃபீன் கள் 


ஈத்தேனில் இரண்டு கரியணுக்களும் ஆறு ஹைட்ரஜன் 
அணுக்களும் அமைந்திருக்கின்றன . அதன் வாய்பாடு , 


H 


H 


----- 


H -- C -- C - H 

| 
H H 


இரண்டு கரியணுக்களையும் நான்கு ஹைட்ரஜன் அணுக் 
களையும் கொண்டுள்ளது எத்திலீன் . இதன் 

மூலக்கூறு 
வாய்பாடு , 


H 


H 


C 


C 


H 


ஈத்தேனைக் காட்டிலும் இதில் இரண்டு ஹைட்ரஜன் 
அணுக்கள் குறைவாக இருப்பதால் இவற்றிற்குரிய இணைப்பு 
கள் இரண்டு கரியணுக்களின் இணைப்புகளின் இடத்தை 
அடைத்துக் கொள்கின்றன . எனவே , இரண்டு கரியணுக் 
களுக்கு இடையே ஓர் இரட்டைப் பிணைப்பு ஏற்படுகிறது . 
இந்த இரட்டைப் பிணைப்பே இந்த வகையில் ஹைட்ரோ 
கார்பன்களின் சிறப்பியல்புகளுக்குக் காரணமாக அமைகின்றது . 


லிஃபீன்களில் மாற்றியம் 

கரிமச் சேர்மத் தொகுதிகள் அனைத்திலும் உள்ளதுபோல 
அல்க்கீன்களிலும் மாற்றியம் ( isomerism ) உண்டு . 
இரட்டைப் பிணைப்புகள் அமையும் இடத்தைப் பொறுத்து 
மாற்றுகள் அமைகின்றன . ஈத்தீன் , புரோப்பீன் ஆகியவற்றில் 
ஒவ்வொன்றிலும் ஒரு சேர்மமே உண்டு . இவற்றில் மாற்று 
கள் இல்லை . 


அவை , C , H , அல்லது CH , = CH , ( எத்திலீன் ) 

C , H. அல்லது CH , + CH = CH , ( யுரோப்பிலீன் ) 


பியூட்டீனில் மூன்று வகை உண்டு. வை யாவை எனக் 
காண முதலில் 

முதலில் இதனையொத்த அல்க்கேனின் கட்டமைப்பு 
வாய்பாட்டை எழுத வேண்டும் . பின்பு அதில் அடுத்தடுத்த 
இரண்டு கரியணுக்களில் இணைந்துள்ள ஹைட்ரஜன் அணுக் 


60 


கரிம வேதியியல் 


களை நீக்கிவிட்டு அக் கரியணுக்களுக்கிடையே ஓர் இரட்டைப் 
பிணைப்பைப் பொதிய வேண்டும் . இதை எத்தனை விதமாகச் 
செய்யமுடியுமோ அத்தனை மாற்றுகள் உண்டு என முடிவு செய் 
யலாம் . இதை எத்தனை விதமாகச் செய்யலாம் எனப் பார்க் 
கலாம் . முதலில் பியூட்டேனின் வாய்பாட்டை எழுதலாம் . 
அது வருமாறு : 


CH , 


- 


- CH , - CH , - CH , 
1 - பியூட்டேன் 


- 


இதனின்றும் பெறப்படும் பியூட்டீன் கள் வருமாறு : 
1. CH , - CH , - CH = CH , இதனைப் பியூட்டீன் - 1 ( butenc- 1 ) 

எனவும் , ஈத்தைல் எத்திலீன் 
( ethyle ethylene ) எனவும் கூற 
லாம் . 


1. 


CH , - CH = CH - CH . இதனைப் பியூட்டீன் - 2 ( butene - 2 ) 

அல்லது சீர்மை இருமீத்தைல் எத் 
திலீன் ( Symmetrical dimethyl 
ethylene ) எனவும் கூறலாம் 


பியூட்டீன் -1 , பியூட்டீன் - 2 என்பனவற்றில் உள்ள எண் 
கள் 1 , 2 என்பவை எத்தனையாவது கரியணுவை அடுத்து இரட் 
டைப் பிணைப்பு அமைந்திருக்கிறது என்பதைக் குறிக்கும் . 
இவற்றை 1 - பியூட்டீன் , 2 - பியூட்டீன் எனவும் கூறலாம் . 


CH , - CH 


CH , 


CH , 


CH : 
1 - பியூட்டேன் 


8. CH- C = CH , இதனை 2 - மீத்தைல் புரோப்பீன் - 1 

( 2 - methyle propene - 1 ) அல்லது சீர்மை 
CH , 

யல் இரு மீத்தைல் எததிலீன் 
( Unsymmetrical dimethyl ethylcnc ) 
எனக் கூறலாம் . 


இதைப்போல வேறுபல அல்க்கீன்களின் 

வேறுபல அல்க்கீன்களின் மாற்றுகளைக் 
கண்டறியலாம் . 


அல்க்கீன்கள் ( அ ) ஒலிஃபின்கள் 


01 


ஈத்தீன் ( அ ) எத்திலீன் ( Ethylenc ) C , H. 
எண்ணெய்க் கிணறுகளில் காணப்படும் இயற்கை வாயுக் 
களில் ஈத்தீன் சுமார் 20 சதவீதம் உள்ளது . நிலக்கரி வாயு 
வில் இதன் அளவு இன்னும் குறைவாக உள்ளது . பெட்ரோ 
லியத்தைச் சுத்தப்படுத்தும் வெப்பச் சிதைவு நிகழ்ச்சியின் 
போது இது மிக அதிக அளவில் பெறப்படுகிறது . 


தயாரித்தல் 

( 1 ) ஈத்தைல் ஆல்கஹாலிலிருந்து நீர் நீக்கம் செய்வதால் 
ஈத்தீன் கிடைக்கிறது . 


--- H , 0 
C , H , OH ---- > C , H , + H , ) 
இம் முறை ஒரு சோதனைக்கூ... முறையாகும் . 


C2H5OH + HALİH , 504 


HE 


ALSO 


மணல் 


예 


ஈத்தீன் 


NOOHN 


படம் 8 
ஆல்கஹால் சல்ஃபூரிக் அமிலக் கலவையிலிருந்து எத்திலீன் தயாரித்தல் 


படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு குடுவையில் கொஞ்சம் 
மணலும் , நீரற்ற , அலுமினியம் சல்ஃபேட்டும் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . ஒரு பிரிபுனலில் 21) மி.லி , ஈத்தைல் 
ஆல்கஹாலும் 60 மி.லி. அடர் கந்தக அமிலமும் கவனமாகச் 
சிறிது சிறிதாகக் 

எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 
இந்தத் திரவக் கரைசல் குடுவையிலுள்ள கலவையின் மீது 


கலந்து 


62 


கரிம வேதியியல் 


சிறுசிறு பகுதிகளாகச் சேர்க்கப்படுகிறது . இதனால் உண்டாகும் 
அதிகமான வெப்பத்தை மணல் எடுத்துக்கொள்கிறது . ஈத்தைல் 
ஆல்கஹாலும் அடர் கந்தக அமிலமும் சேர்ந்து ஈத்தைல் ஹைட் 
ரஜன் சல்ஃபேட் என்ற சேர்மம் உண்டாகிறது . 

C , H , OH + H , SO , == C , H , HSO . + H , O 


கலவையை 


இப்போது குடுவையிலுள்ள 

ஒரு மணல் 
தட்டின் மீது வைத்துச் சூடுபடுத்தினால் ( சுமார் 170 °C) ஈத்தீன் 
வாயு சீராக வெளிப்படுகிறது . இந்த வாயுவுடன் உண்டாகும் 
கந்தக டை ஆக்ஸைடை நீக்க அது சோடாக் காரக் கரைசல் 
நிரம்பிய குடுவை வழியாகச் செலுத்தப்படுகிறது . சுத்தமான 
ஈத்தீன் வாயு நீரில் சேகரிக்கப்படுகிறது . 

A 

1 
C , H , HSO . - C , H , 

+ H , SO , 
170cC 


( 2 ) அலுமினியம் ஆக்ஸைடை 400 ° C அளவுக்கு வெப்பப் 
படுத்தி அதன்மீது ஆல்கஹால் ஆவியைச் 

ஆவியைச் செலுத்தினாலும் 
ஆல்கஹாலிலிருந்து 

நீக்கம் நடைபெற்று த்தீன் ! Tv 
வெளிப்படுகிறது . 

Al , ) . 
( , ! 1,011 

> C , H , 

+ 11,0 

400 ° C 
( 3 ) ஈத்தைல் அயோடைடும் பொட்டாஸ் காரத்தின் ஆல்க 
ஹால் கரைசலும் சேர்த்துச் சூடுபடுத்தினாலும் எத்திலீன் 
கிடைக்கிறது . 

C, H , + KOH + C , H , + KI + HÀO 


1+ 


ஆல்கஹால் பொட்டாஷ் காரக் கரைசல் இவ்வாறு ஒரு 
மூலக்கூறு ஹைட்ரஜன் ஹாலைடை நீக்கும் திறமுடையது . 
ஆனால் , இம் முறையில் விளைவு மிகக் குறைவே . 


( 4 ) எத்தீலீன் இருபுரோமைடைத் ( Ethylene di - bromide ) 
துத்தநாகத் துகளுடன் சேர்த்துச் சூடேற்றுவதாலும் ஈத்தின் 
கிடைக்கும் . 


CH , 
| 


+ Zn : 


C2H4 + zn Bra 


CH2 


Br 


அல்க்கீன்கள் ( அ ) ஒலிஃபீன் கள் 


63 


ஆனால் இங்குப் பயன்படும் எத்திலீன் இருபுரோமைடு , 
எத்திலீனும் புரோமினு சேர்த்துக் கலக்குவதால் பெறப் 
படுகிறது . அதனால் இது எத்திலீன் தயாரிக்கும் உண்மையான 
முறையாகாது . 


உற்பத்தி செய்தல் 

பெட்ரோலியம் சுத்திகரிக்கும் தொழிற்சாலைகளிலிருந்தும் , 
ஆல்கஹால் ஆவியைச் சூடுபடுத்தப்பட்ட அலுமினியம் ஆக்ஸை 
டின் மேல் செலுத்துவதாலும் எத்திலீன் மிக அதிக அளவில் 
உற்பத்தியாக்கப்படுகிறது 


இயல்புகள் 
1. ( 1 ) இ து நிறமற்ற , ஒருவகை ருசியுள்ள வாசனையுடைய 

வாயு . 
( 2 ) தண்ணீரில் சிறிதளவும் , ஆல்கஹால் அல்லது ஈத்தரில் 

தாராளமாகவும் கரையும் இயல்புடையது . 
( 3 ) வலி உணர்வறச் செய்யும் இயல்பினைக் கொண்டது . 


II . அல்க்கேன்களைக் காட்டிலும் எத்திலீனும் மற்ற அலக்கின் 
களும் மிகவும் வினைவலிவுடைய சேர்மங்கள் ஆகும் . இச் சேர் 
மங்களிலுள்ள இரட்டைப் பிணைப்புத்தான் இவைகளின் வினை 
ஆற்றலுக்குக் காரணம் . 


( 1 ) எத்திலீன் காற்றுடனோ ஆக்ஸிஜனுடனோ சேர்ந்து 

எரிந்து கார்பன் டை ஆக்ஸைடையும் நீரையும் கொடுக் 


கிறது . 


C , H , + 30 , -- 2CO , + 2H , 0 


திெல் அதிகமான கரியிருப்பதால் எரியும்போது புகையுள்ள 
சுடருடன் எரிகிறது . 


( 2 ) எத்திலீன் குளோரின் வாயுவுடன் சேர்ந்து எரிந்து 

கரியையும் ஹைட்ரஜன் குளோரைடையும் கொடுக் 


கிறது . 


C , H , + 2CI , 


எரிதல் 

+ 2C + 4HCI 


> + 


-- 


( 8 ) சேர்க்கை வினைகள் 


( Addition Reactions) 


64 


கரிம வேதியியல் 


சேர்க்கை வினைகள் எல்லா நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் 
களுக்கும் உண்டான பொதுவான இயல்பாகும் . இரண்டு 
சேர்மங்கள் ஒன்றோடொன்று வினைபுரிந்து ஒரே ஒரு சேர்மத் 
தைக் கொடுத்தால் 

சேர்க்கை வினை எனப்படும் . 
எத்திலீனிலுள்ள கரியணுவின் எல்லா கண திறன்களும் 
பயன்படுத்தப்படாமலிருப்பதால் இது சேர்க்கை 
உட்படுகிறது . இரட்டைப் பிணைப்புள்ள எல்லாச் சேர்மங் 
களுக்கும் இது பொதுவான இயல்பு . 


வினைக்கு 


( அ ) ஹைட்ரஜன் சேர்க்கை : நிக்கல் உலோகத்தை வினை 

யூக்கியாகக் கொண்டு அதன் வழியே சுமார் 200 C 
250 ° C வெப்ப நிலையில் எத்திலீன் - ஹைட்ரஜன் 
கலவையைச் செலுத்தினால் ஈத்தேன் உண்டாகிறது . 


H 
| 
HC 

+ 
H - H 


H 


- maraiyar 


Η Η 
Ni 61291 

| 
- ---- > H --------- H 
2000 -2500 

| | 
H H 
ஈத்தேன் 


( ஆ ) உப்பீனிகள் சேர்தல் : ஃபுளூரின் மிக விரைவில் வினை 

புரிகிறது . குளோரினும் , புரோமினும் வாயுவாகவும் 
திரவமாகவும் எத்திலீனுடன் சேர்கின்றன . 


H H 

H H 

| | 
H -- C = C - H - H C - C - H 
+ 

| 
X --- X 

XX 
எத்திலீன் இருஹாலைடு 

X = CI or Br 


இவ்வாறு கிடைக்கும் உப்பீனிகளின் வழிப்பொருள்கள் 
எல்லாம் நிறமற்ற திரவங்கள் . ஆகையால் , இந்த வினைகளின் 
போது அவைகளின் நிறங்களை இழந்துவிடுவதைக் காணலாம் . 
இதனால் இந்த வினைகள் , சேர்மத்தில் நிறைவுறாத் தன்மை 
யுள்ளதைக் உதவும் சிறந்த சோதனைகளாக அமை 


கின்றன . 


அல்க்கின்கள் ( அ ) ஒலிஃபீன்கள் 


65 


( இ ) ஹைட்ரஜன் ஹாலை கள் சேர்க்கை : எத்திலீ னுடன் 
ஹைட்ரஜன் ஹாலைடுகள் சேர்வதால் ஈத்தைல் ஹாலைடுகள் 
உண்டாகின் றன . 
CH , 

CH , 
+ RX - | 

X = C1 or Br or I 
CH . 

CH , X 
ஈத்தைல் 


ஹாலைடு 


மார்க்கானிக் காவ்வின் விதி : அல்க்கீனின் கரிம அணு- கரிம 
அணுக்கிடைப்பட்ட இரட்டைப் பிணைப்பிற்கும் ஓர் அமிலத் 
திற்கும் இடையான அயனிய வினை ( lonic reaction ) நிகழும் 
போது ஹைட்ரஜன் அயனி ஏற்கெனவே அதிகமான ஹைட் 
ரஜன்களைக் கொண்டுள்ள கரிம அணுவோடு இணைகிறது . 


எந்த அல்க்கனுடனும் ஹைட்ரஜன் ஹாலைடுகள் சேரும் 
போதும் மேற்கண்ட விதிப்படியே சேர்கின்றன . உதாரணமாக , 
( 1 ) CH , -CH , -CH = CH , + HBr -- > CH , -CH , -CHBr - CH , 
1- பியூட்டிலீன் 

2 - புரோமோ பியூட்டேன் 
CHA 
/ 

| 
( 2 ) CH .-- C = CH , + HCI -- CH ..-- CH , 
மீத்தைல் புரோப்பிலீன் 

| 2 - குளோரோ மீத்தைல் 
CI புரோப்பேன் 


CH : 


( ஈ5 ) ஹைப்போ குளோஸ் அமிலம் சேர்தல் : எத்திலீனும் , 
கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்த கலவையைச் சலவைத்தூள் 
கரைந் துள்ள தண்ணீரில் குமிழிகளாக வெளிவரும்படி செய்தால் 
எத்திலீன் குளோரோ ஹைட்ரின் உண்டாகிறது . 
CH , OHI 

எத்திலீன் 
CH , CI 

குளோரோஹைட்ரீன் 


CH , OH 


CH , C 


( உ ) கந்தக அமிலம் சேர்தல் : அடர் கந்தக அமிலம் எத் 
திலீன் வாயுவை மெதுவாக ஈர்த்துக் கொள்கிறது ; புகையும் 
அடர்கந்தக அமிலம் இவ் வாயுவுடன் மிக விரைவாக வினைபுரி 
கிறது . இவ் வினையின் போது ஈத்தைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் 
உண்டாகிறது . 
H , C = CH , + H ,SO , - > HC - CH , HSO , 

சத்தைல் ஹைட்ரஜன் 

ல்ஃபேட்டு 


| 


CH ,, 


இவ்வாறு உண்டாகும் நிலையில்லாத ஓசோனைடு என்ற 
66 

கரிம வேதியியல் 
( ஊ ) காம் கலந்த துவும் விளாவிய துமான பொட்டாசியம் 
பர்மாங்கனேட் கரைசலால் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது . 
எத்திலீன் வாயுவைக் காரத் தன்மையுள்ள பொட்டாசியம் 
பர்மாங்கனேட் கரைசலுள் செலுத்தும்போது எத்திலீன் க்ளைக் 
கால் ( Ethylene glycol ) என்னும் இருஹைட்ரிக் ஆல்கஹால் 
( Dihydric alcohol ) கிடைக்கிறது . பர்மாங்கனேட் கரைசல் ஓர் 
ஆக்சிஜன் அணுவைக் கொடுக்க , இது ஒரு நீர் மூலக்கூறுடன் 
சேர்ந்து இரண்டு - OH தொகுதிகளைக் கொடுக்கிறது அவை 
எத்திலீனுடன் சேர்ந்து எத்திலீன் க்ளைக்கால் உண்டாகிறது . 
CH , 
+ O + H20 ––– CH , 

> CH , -- OH 

OH 

எத்திலீன் க்ளைக்கால் 
( எ ) ஓசோன் சேர்தல் : எத்திலீனை வினையாற்றல் இல்லாத் 
ஒரு கரைப்பானில் செலுத்திக் கரைசலாக்கிக் கொண்டு அதனுள் 
ஓசோன் வாயுவைச் செலுத்தி 53 ல் ஓசோன் எத்திலீனுடன் 
வினைபுரிந்து எத்திலீன் ஓசோனைடு என்ற சேர்மத்தைக் கொடு 4 

HOH 
H , C = CH + O + CH40 - CH -- > 2H CHO + H , U , 

ஃபார்மால்டிஹைடு 
எத்திலின் ஓ சானைடு 

( நிலையற்றது ) 
டைநிலைச் சேர்மம் தண்ணீருடன் சேர்ந்து பிரிக்கப்பட்டு 
இரண்டு ஃபார்மால்டிஹைடு மூலக் கூறுகளைக் கொடுக்கிறது . 
இந்த நிகழ்ச்சி முழுவதும் சேர்த்து ஓசோனாற் பகுப்பு என்று 
வழங்கப்படுகிறது . 


CH , 


- 


சோனாற் பகுப்புமுறை , நிறைவுறாத ஒரு சேர்மத்தில் 
இரட்டைப் பிணைப்பு உள்ள இடத்தை அறிய உதவுகிறது . 
இங்கு 

ரண்டு ஃபார்மால்டிஹைடு மூலக்கூரகள் விளைபொரு 
ளாகக் கிடைத்திருப்பதால் எத்திலீன் ( C , H ) ஒரு சமச்சீருள்ள 
மூலக்கூறு என்பதையும் , இரட்டைப் பிணைப்பின் இருபுறத் 
திலும் ஒவ்வொரு கரியணு உள்ளது என்பதையும் அறிகிறோம் . 
அதனோடு ஒவ்வொரு கரியணுவிலும் இரண்டு ஹைட்ரஜன் 
அணுக்கள் இணைந்திருக்கின்றன என்பதும் தெளிவாகிறது . 


அல்க்கீன்கள் ( அ ) ஒலிஃபீன்கள் 


67 


| 


L. 


பலபடிச் சேர்ப்பு ( அ ) பல்பகுதி சேர்த்தல் ( Polymerisation ) 

பலபடி என்பது ஒரு சேர்மத்தின் பல மூலக்கூறுகள் ஒன் 
றாக இணைந்து ஒரு பெரிய தனி மூலக்கூறாக மாறுவதாகும் . இவ் 
வாறு ஆசிய மூலக்கூறின் மூலக்கூறு எடை எண் மிகவும் அதிக 
மாகும் . இச் செயல்முறை பலபடிச் சேர்ப்பு ( Polymerisation ) 
என்று வழங்கப்படுகிறது . ஒரு சேர்மத்தின் ஒற்றை மூலக்கூறு 
ஒருபடி ( monomer ) எனப்படும் . இந்த ஒற்றை மூலக்கூறுகள் 
இரண்டு சேர்ந்து ஒரு சேர்மம் உண்டானால் அதற்கு இருபடி 
( dimer ) என்று பெயர் . மூன்று மூலக்கூறுகள் சேர்ந்தால் அதை 
முப்படி ( trimer ) என்பர் . சில அமிலங்கள் , ஹைட்ரஜன் 
பெராக்சைடு , சில காரங்கள் போன்ற வினையூக்கிகள் உடனிருக்க 
எத்திலீன் மூலக்கூறுகள் தாமாகவே ஒன்றுடன் ஒன்று இணை 


இன்றன . 


காரங்கள் 


. 


CH , 


CH , + CH , 


CH , 


---- 


CH .-- CH , -CH 


CH , 


இருபடி 


இந்தச் சேர்மத்திலும் இரட்டைப் பிணைப்பு இருப்பதால் 
இது மேலும் ஓர் எத்திலீன் மூலக்கூறுடன் இணைந்து வேறோர் 
அல்க்கீன் சேர்மத்தைக் கொடுக்கிறது . இவ்வாறு எல்லா 
மூலக்கூறுகளும் இணையும் வரை இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது . 
இந்த விளைபொருள் ஒரு நீண்ட... சங்கிலி போன்ற அமைப்புடை 
யது . இதை வழக்கமாக ( -CH , --CH , -- ). என்று குறிக்கலாம் . 
இங்கு n என்பது . 100 முதல் 1000 வரை வினைநிலை க்குத் தக்க 
வாறு அமையும் . பலபடிச் சேர்ப்பு , கரிமச் சேர்மங்களின் சிறப் 
பியல்களில் ஒன்றாகும் , 


பயன்கள் 


( 1 ) எத்திலீனின் மிகப் பல உபயோகங்களில் மிக முக்கிய 
மானது அது பாலித்தீன் ( Polythene ) பொருள்கள் தயாரிக்க 
உதவுவதாகும் . பாலித்தீன் பொருள்கள் மிகச் சிறந்த அரிதிற் 
கடத்தியாகும் . 


( 2 ) பழங்களைக் கனிய வைக்க இவ் வாயு பயன்படுகிறது . 


( 3 ) எத்திலீனிலிருந்து பெறப்படும் எத்திலீன் க்ளைக்கால் 
என்னும் 

சேர்மம் விமானங்களில் குளிர்ச்சியுண்டாக்கவும் 
மோட்டார்க் கார்களில் திரவங்கள் உறையாதிருக்கவும் பயன் 
படுத்தப்படுகிறது . 


68 


கரிம வேதியியல் 


எத்திலீன் - சுருக்கம் 
பொதுவாய்பாடு C , H ,. 
தயாரித்தல் 

பொதுமுறைகள் 


H.SO. 


Anatte மக்கள் கவலை 


* CNH - HO 


- 


---- H , O 


( 
1 
) 


C.H.OH 


A1 , 08 


+ C , H , + H , O 


--H , O 
ஆல்KOH 


C , H ,I 


> C, H , + HI 


-HI 

Zn 


( 3 ) 


CH , BrCH , Br 


> C , H , + ZuBr, 


இயல்புகள் 
( அ ) பொது : ( 1 ) காற்று ( அ ) ஆக்சிஜனோடு ஒளியற்ற 

சுடருடன் எரிகிறது . 

( 2 ) எளிதில் பாலிமர்கள் ஆகின்றன . 
( ஆ ) வேதியியல்புகள் : இவற்றிலுள்ள இரட்டைப் பிணைப் 
புச் சேர்ககை வனைக்குக் காரணமாகவுள்ளது . சேர்க்கை வினை 
ஏற்பட்டபின் இரட்டைப்பிணைப்பு மறைகிறது . 
( H , 

> C , H , (ஈத்தேன் ) 
N ) வி , ஊ . 
உப்பீனிகள் 

> XCH , -CH , X (எத்திலீன் டைஹாலைடு ) 
X2 

X = Cl or Br 
HOC1 

> CH , OH --CH , Cl (எத்திலீன் குளோரோ 
CH. 

ஹைட்ரின் ) 
C ,HX (ஈத்தைல் ஹாலைடு ) X = CI , Br, I 
HX 
கார KMno ., 

> CH , OH - CH , OH எத்திலீன் க்ளைக்கால் 


-- 


Os 


* CHÁO , CH 
எத்திலீன் உசோனைடு 


2HCHO 
ஃபார்மால்டிஹைா 


69 


பல்க்கின்கள் ( அ ) ஒலிஃபீன் கள் 


வினாக்கள் 
1. ஆய்வுக்களத்தில் எத்திலீன் பெறப்படும் முறையை விவரங் 

களுடன் விளக்குக . 


2. எத்திலீனிலிருந்து ( a ) ஈத்தைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு , 

( b ) அசெட்டிலீன் , ( c ) எத்திலீன் குளோரோஹைட்ரின் , 
( d , எத்திலீன் க்ளைக்கால் ஆகியவற்றைப் பெறுவது 

எப்படி ? 
3. பியூட்டீன் -1, பியூட்டின் - 3 ஆகியவற்றை எவ்வாறு 

பிரித்தறிவது ? 


4. பாலி எத்திலீனின் பொதுவாய்பாட்டை எழுதுக . 


5 , பலபடி என்பவை யாவை ? ஓர் எடுத்துக்காட்டுக் கூறுக , 


* 


5. அல்க்கைன்கள் ( அ ) அசெட்டிலீன்கள் 

( Alkynes or Acetylenes) 


இவ்வகை ஹைட்ரோ கார்பன்களில் இவற்றையொத்த 
அல்க்கேன்களைக் காட்டிலும் நான்கு ஹைட்ரஜன் அணுக்கள் 
குறைவாகவே யிருக்கும் . எனவே , இவை அல்க்கீன்களைக் 
காட்டிலும் நிறைவுறா வகையின. இவ்வகை ஹைட்ரோ 
கார்பன்களின் சிறப்பியல்புகளனைத்தும் இவற்றிலுள்ள முப் 
பிணைப்பினாலே யாகும் . அசெட்டிலீன் மிகவும் நிறைவுறாத 
வகை ஹைபட்ரோகார்பன் வரிசையில் முதலாவதாக அங்கம் 
வகிக்கிறது . 


வினைபடு தொகுதி 


-C = C 


பொது வாய்பாடு C , H , b-. . 


பெயரிடுதல் : இந்த நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்களின் 
வரிசை அல் க்கைன்கள் என்று வழங்கப்படுகிறது . அசெட்டி 
லீனை ஈத்தைன் ( Etiiyne ) என்றும் வழங்கலாம் . 


அசெட்டிலீன் ( அ ) ஈத்தைன் C , H , 
புரோப்பைன் ( Propyne ) C , H , 


தயாரித்தல் 

( 1 ) கால்சியம் கார்பைடு என்னும் கால்சியம் அசெட்டிலைடு 
உடன் நீரைச் சேர்த்தால் அசெட்டிலீன் வாயு கிடைக்கிறது . 
இம் முறை ஒரு சோதனைக்கூட முறையாகும் . 

( ac , + 21,0 --HI , + ( a ( OH ) , 


அல்க்கைன்கள் ( அ ) அசெட்டிலீன்கள் 


படத்தில் காட்டியுள்ளபடி 
தண்ணீரில் திரட்டலாம் . 


அசெட்டிலீன் 

வாயுவைத் 


-H2O 


அசெட்டிலின் 


- 


- 


- 


T 


* - 


- 


www 


of Caca 


+ 


IMMAN 


படம் 9 
கால்சியம் கார்பைடிலிருந்து அசெட்டி லீன் தயாரித்தல் 





( 2 ) எத்திலீன் இரு புரோமைடை , ஆல்கஹால் கலந்த 
பொட்டாஷ்காரக் கரைசலுடன் சேர்த்துச் சூடுபடுத்தும் 
போது அசெட்டிலீன் கிடைக்கிறது . 

ஆல் KOH 
CH , Br - CH ,Br --- > C , H , + 21HEr + H , O 

( 3 ) ஆல்கஹாலில் கரைக்கப்பட்ட நாற்புரோமோ ஈத்ரே 
( Tetrabromo ethane ) கரைசலைத் துத்தநாக உலோகத்துடன் 
சேர்த்துச் சூடுபடுத்தினால் அசெட்டிலீன் கிடைக்கிறது . 

Zu 
CHBr ,-CHBr , --- CH = CH + 2ZuBr , 

4Br 


தன் 


- 


( 4 ) மூலத்தனிமங்களைக் கொண்டு தொகுக்க அசெட்டிலீன் 
கிடைக்கும் . ஹைட்ரஜன் சூழலில் இரண்டு கரித் தண்டுகளை 
மின்முனைகளாகக் கொண்டு அவற்றினிடையே மின் பொறி 
உண்டாகச் செய்தால் , கரி அணுக்களும் ஹைட்ரஜன் அணுக் 
களும் சேர்ந்து அசெட்டிலீனைக் கொடுக்கும் 

2C + H , - > C , H , 
இம் முறை கொள்கைப்படிதான் சாத்தியம் , ஏனெனில் , 
சோதனையின் போது வெவ்வெறு விளைபொருள்களுடன் 
சிறிதளவே கிடைக்கிறது . 


12 

கரிம வேதியியல் 
உற்பத்தி செய்தல் 

( 1 ) முக்கியமாக , கால்சியம் கார்பைடின் மீது தண்ணீரைச் 
சேர்ப்பதால் அதிக அளவில் இவ் வாயு உற்பத்தி செய்யப்படு 


கிறது . 


( 2 ) பெட்ரோலியம் சுத்திகரிக்கும் தொழிற்சாலைகளி 
லிருந்து உடன் விளைபொருளாகவும் ஏராளமாகக் கிடைக்கிறது . 


மன 


இயல்புகள் 
1 ( 1 ) இது ஒரு நிறமற்ற வாயு . 
(2 ) சுத்தமானதாக இருக்கும் போது 

நல்ல 
முடையது , 

( 3 ) ஆல்கஹாலிலும் அசெட்டோனிலும் இது அதிக அள 
வில் கரையக்கூடியது . 0 ° C -ல் , 760 மி.மீ. அழுத்தத்தில் ஒரு 
மி.லி. தண்ணீரில் 1 மி.லி. அசெட்டிலீன் கரையும் . 


II ( 1 ) இது மிக அதிகமான வினையாற்றல் உடையது . 
ஆக்சிஜனுடனோ காற்றுடனோ சேர்ந்து கரிப்புகையோடு 
ஒளியுள்ள சுடருடன் எரிகிறது . ஆக்சிஜனுடன் சேர்ந்து 
வெடி கலவை ( Explosive mixture ) ஆகிறது . 

2C ,H , + 50 , - 4CO, + 2H ,O 

( 2 ) சேர்க்கை வினைகள் : அசெட்டிலின் மூலக்கூறில் ஒரு 
மூப்பிணைப்பு உள்ளது . அதனால் இது அல்க்கீன்களைக் காட்டி 
லும் நிறைவுறாத்தன்மை மிகுந்ததாகவுள்ளது . 

( அ ) ஹைட்ரஜன் சேர்க்கை : பிளாட்டினம் அல்லது நிக்கல் 
வினை ஊக்கியாக உடனிருக்கும் பொழுது ஹைட்ரஜன் அணுக் 
கள் ரண்டிரண்டாக அசெட்டிலீனுடன் சேருகின்றன . 
முதலில் எத்திலீனும் பின் ஈத்தேனும் உண்டாகின்றன . 
H , 

H 
C ,H , C , H , 

CH . 
Ni or Pt எத்திலீன் 

Ni or Pt ஈத்தேன் 


- 


( ஆ ) குளோமினுடன் சேர்தல் : அசெட்டிலீன் குளோரி 
னுடன் சேர்ந்து வெடித்துக் கரியையும் ஹைட்ரஜன் குளோ 
ரைடையும் கொடுக்கிறது . 

C , H , + C1 , - > 2C + 2HCI 


அல்க்கைன்கள் ( அ ) அசெட்டிலீன்கள் 


13 


சில வினைநிலைகளின் போது குளோரினும் புரோமினும் 
அசெட்டிலீனுடன் வினைபுரிந்து நாற்குளோரோ , நாற்புரோமோ 
ஈத்தேனைக் கொடுக்கிறது . 

வணிகத் துறையில் இதை 


CL2 


(42 


H 
( I - C -- ( -CO 


HC = CH 


- 


C( 


C 
( R 
இரு குளோரோ 
அசெட்டிலீன் 
( dichloro 
acetylene )) 


நாற்குளோரோ 
அசெட்டிலீன் 
( tetrachloro 
acetylene)) 


வெஸ்ட்ரான் ( Westron ) என்று அழைப்பார்கள் . இது ஒரு 
மிகச் சிறந்த கரைப்பானாக உபயோகப்படுகிறது . 


( இ ) ஹைட்ரஜன் ஹாலைடு சேர்தல் ; மெர்க்குரஸ் குளோ 
ரைடும் வினைபுரி கரித்தூளும் ( Activated charcoal) வினையூக்கிக் 
ளாகச் செயல்படும்போது அசெட்டிலீனுடன் ஹைட்ரஜன் 
குளோரைடு விரைவில் சேருகிறது . 


Hg Cl , , கரித்தூள் 


HCE CH + HCI 


M 


CIHC = 

CH ,, 
வினைல் குளோரைடு 
( Vinyl Chloride ) 


மேலும் , ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு 
சேரும்போது சமச்சீரில்லாத இரட்டைக் குளோரோ வழிச் 
சேர்மம் ( dichloro derivative ) கிடைக்கிறது . 


CIHC = CH , + HCL - Cl , HC - CH . 

எத்திலிடீள் குளோரைடு 


இந்தக் கூடுதல் மார்க்கோனிகோவ் விதிப்படி நடைபெறு 
கிறது. 

( ஈ ) நீர் சேர்தல் : தண்ணீரில் 30 சதவீதக் கந்தக அமிலமும் 
சிறிது மெர்க்குரிக் சல்ஃபேட்டும் இருக்கும்போது அசெட்டி 
லீனைச் செலுத்தினால் அதன் ஒரு மூலக்கூறு தண்ணீருடன் 
சேர்ந்து அசெட்டால் டிஹைடு என்னும் சேர்மத்தைக் கொடுக் 
கிறது . 

HzSO . 
C , H , + H , O 

CH , CHO 
HgsOA அசெட்டால்டிஹைடு 


24 


கரிம வேதியியல் 


( உ ) பர்மாங்கனேட் கரைசலால் ஆக்சிஜனேற்றம் 
அடைதல் : அசெட்டிலீனைப் பர்மாங்கனேட் 

கரைசலுடன் 
ரண்டு ஆக்சிஜன் மூலக்கூறுகள் 

அதனுடன் 
சேர்ந்து ஆக்சாலிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


- 


COOH 
HC = CH + 2O . 

COOH 

ஆக்சாலிக் அமிலம் 
3. அசெட்டிலைடுகள் 

அசெட்டிலீனிலுள்ள ஹைட்ரஜன் அணு அமிலத்தன்மை 
யுடையது . அதனால் அதிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்களை வேறு 
உலோக அணுக்களால் எளிதில் பதிலீடு செய்யலாம் . இவ்வாறு 
கிடைக்கும் சேர்மங்கள் அசெட்டிலைடுகள் எனப்படும் . 


அம்மோனியாவில் கரைந்துள்ள வெள்ளி நைட்ரேட் 
டுக்குள் அசெட்டிலீன் வாயுவைச் செலுத்தினால் , வெள்ளி 
அசெட்டிலைடு வெண்மையான வீழ்படிவாக உண்டாகிறது . 


CH = CH 


+ 


2 AgNO . + NH OH - 

Ag -- C = C --- Ag + 2 NH NO : + 2H , 0 


( ஆ ) அம்மோனியாவில் கரைந்துள்ள தாமிர ( I ) குளோ 
ரைடுக்குள் இவ் வாயுவைச் செலுத்தினால் தாமிர அசெட்டிலைடு 
சிவப்பு வீழ்படிவாகப் படிகிறது . 
HC = C - H + Cu, C1, + NH OH - > Cu - C = C - Cu 

+ 2NH.C1 + H , 0 
இவ்வாறு கிடைக்கும் உலர்ந்த 

அசெட்டிலைடுகள் 
வெடிக்கும் தன்மையுடையவை . 


உட 


4. பலபடிச் சேர்ப்பு ( Polymerisation ) 

( அ ) அமிலத் தன்மையுள்ள தாமிரக் குளோரைடு 
னிருக்க இரண்டு மூலக்கூறு அசெட்டிலீன் இணைந்து வினைல் 
அசெட்டிலீனைக் ( Vinyl acetylene ) கொடுக்கிறது . 

அமிலம் 
2 HC 5 CH 

H - C = C - C = CH , 
Cu , C1 , 

| 

H 
வினைல் அசெட்டிலீன் 


அல்க்கைன்கள் ( அ ) அசெட்டிலீன்கள் 


75 


-- 


வினைல் அசெட்டிலீன் ஹைட்ரஜன் குளோரைடுடன் 
சேர்ந்து குளோரோப்ரீன் என்ற சேர்மத்தைக் கொடுக்கிறது . 

HCI/Cu , CI , 
HH -C = C 
C = C ––CH = 
CH = CH , 

CH , * CCl -- CH = CH , 

குளோரோப்ரீன் 
குளோரோப்ரீன் மேலும் பலபடி 

செயற்கை 
ரெப்பரைக் கொடுக்கிறது . 

( ஆ ) செஞ்சூடுள்ள குழாய் மூலம் அசெட்டி லீன் வாயுவைச் 
செலுத்தினால் பென்சீன் உண்டாகிறது . 

B C , H , = C , H , ( பென்சீன் ) 
பயன்கள் 

( 1 ) அசெட்டிலீன் வாயு விளக்கெரிக்கப் பயன்படுகிறது . 

( 2 ) து ஆக்சிஜன் வாயுவுடன் சேர்ந்து எரியும்போது 
மிக அதிகமான வெப்பநிலையைக் கொடுக்கிறது . இச் சுடர் 
ஆக்சி . அசெட்டிலீன் சுடர் என்று வழங்கப்படுகிறது , இதைத் 
தொழிற்சாலைகளில் உலோகங்களை ஓட்டவும் , வெட்டவும் 
பயன் படுத்துகிறார்கள் . 
( 3 ) அசெட்டிலீனிலிருந்து 

வெஸ்ட்ரான் என்னும் 
எண்ணெய்ப் பசைகளைக் கரைக்கும் கரைப்பான் தயாரிக்கப் 
படுகிறது . 

( 4 ) பாலிவினைல் குளோரைடு ( PVC ) என்னும் பிளாஸ் 
டிக்கும் , செயற்கை இரப்பரும் இதிலிருந்து செய்யப்படுகின் றன . 

சுருக்கம் 
பொது வாய்பாடு CMHA 
அசெட்டிலின் மூலக்கூறு வாய்பாடு C, H , 
( 1 ) தயாரித்தல் 

H , ) 
( அ ) Cac , 


+ C , H , 


அசெட்டிலீன் 


AICKOH 


( ஆ ) CICH , -- CH , C ) 


CH . 


---- > C , H , 
ஹைட்ரஜன் 
ஒடுக்கம் 


16 


கரிம வேதியியல் 


யல்புகள் 


Ni Or 


H , 
C. H. 

CH . 
Ni or Pt 

Pt 
எத்திலின் 

ஈத்தேன் 
2C , 
----- > CHCI , - CHCI , 

அசெட்டிலீன் தாற்குளோரைடு 
HCL 

HCI 
---- > CH , = CHCI 

CHCIE, 
எத்திலிடன் 

குளோயை 
H , O 

> CH , CHO அசெட்டால் டிமை 
|Hg / H_SO . 


CH , 


- 


CH ,, 


--- 


[ 0 ] 
---- > HCO, HOOC - COOH ] 
K.MAO , 

ஆக்சாலிக் அமிலம் 
INHS, AgNOS 
---- AgCE CAg வெள்ளி அசெட்டியம் 
Cu , C1 , / அமிலம் 

HC C = C = CH , 


- 


1 


H 


வினைல் அசெட்டிலீன் 


பாரஃபின்கள் , ஒலிஃபீன்கள் , அசெட்டிலீன்கள் - ஒப்பீடு 


ஈத்தேன் 


ஈத்தீன் 
( எத்திலீன் ) 


ஈத்தைன் 
( அசெட்டிலீன் ) 


1. மணமில்லாதது உருசியானமண சுத்தமாக 

முடையது 

உள்ள போது 
நல்ல மண 

முடையது 
2. ஆவி அடர்த்தி : 15 

14 

13 
8 . காற்றைவிடக் கனமா சிறிது 

சிறிது இலேசா 

லேசா இலேசானது 
னது 


4. காற்றில் எரிக்கும்போது ஒளி தரும் சுட அதிகப் புகையு 
ஒளியில்லாச் சுடருடன் ராக எரிகிறது 

டன் சுடரைத் 

தருகிறது 
எரிகிறது 


- 


அல்க்கைன்கள் ( அ ) அசெட்டிலீன்கள் 


ஈத்தேன் 


ஈத்தீன் 
( எத்தலீன் ) 


ஈத்தைன் 
( அ செட்டிலீன் ) 


. 


கிறது 


5. புரோமின் நீரைக் குளிர் புரோமின் புரோமின் நீரில் 
நிலையில் நிறம் மாற்றுவ 

நீரின் நிறம் நிறம் நீங்கு 
தில்லை 

நீங்குகிறது . 
6. கொதிக்கும் கந்தக மாற்றம் இல்லை அசெட்டால் டி 
அமிலத்தில் மெர்க்குரிக் 

ஹைடு உண் 
சல்ஃபேட் 

டாகிறது 
யாக உள்ளபோது இ 
வாயுவைச் 
னால் மாற்றம் ஏற்படுவ 
தில்லை 


வினை யூக்கி 


செலுத்தி 


7. அம்மோனியா கலந்த மாற்றம் இல்லை செம்பழுப்பு 
தாமிரக் குளோரைடு 

நிறத் தாமிர 
கரைசலில் இவ் வாயு 

அசெட்டிலைடு 
செலுத்தினால் 

உண்டாகிறது . 
மாற்றம் ஏற்படுவதில்லை 
8. அம்மோனியா 

கலந்த மாற்றம் இல்லை வெள்ளைப் படிவு 
வெள்ளி நைட்ரேட் 

உண்டாகிறது 
டுடன் மாற்றம் ஏற் 
படுத்துவதில்லை . 
9. பொதுவாக வினை ஆற் வினையாற்றல் மிக அதிக வினை 
றல் குறைவானது . 

மிக்கது .நிறை 

வலிவுடை 
நிறைவுற்ற ஹைட்ரோ வுறா ஹைட் 
கார்பன் 

ரோகார்பன் 

மான நிறைவு 
றாத் தன்மை 

யுடையது . 
10. குளோரின் , புரோமி சேர்க்கை சேர்க்கை 
னுடன் பதிலீட்டு வினை 

வினைக்குட் 

வினைக்குட்படு 
செய்கிறது 

படுகிறது . 


11. ஹைட்ரஜன் ஹாலைடு சேர்க்கை வினை சேர்க்கை வினை 
களுடன் வினையில்லை 

நிகழ்கிறது . 

நிகழ்கிறது . 


6. அல்க்கைல் ஹாலைடுகள் 
( Alkyl halides or Halogen derivatives of Alkanes ) 


அல்க்கைல் ஹாலைடுகள் ஒற்றை உப்பீனிப் பதிலீடு செய்யப் 
பட்ட பாரஃபின்கள் ஆகும் . 
பாரஃபின் 

அல்க்கைல் ஹாலைடு 
CH , மீத்தேன் 

CH , C1 மீத்தைல் குளோரைடு 
( IH - CH , ஈத்தேன் CH , CH , Br ஈத்தைல் புரோமைடு 
CH , CH , CH , புரோப்பேன் CH , CH , CH , I புரோப்பைல் 

அயோடைடு 
R - H பொது வாய்பாடு R --- X அல்க்கைல் ஹாலைடு 

C1 , Br ( அ ) I 


ஆகவே , அல்க்கைல் ஹாலைடுகள் என்பன பாரஃபின்களி 
லிருந்து ஒரு ஹைட்ரஜன் அணுவை நீக்கி , ஓர் உப்பீனி அணு 
வைச் சேர்த்த சேர்மங்கள் ஆகும் . மீத்தைல் , ஈத்தைல் ஹாலைடு 
களுக்கு மாற்றுகள் இல்லை . ஆனால் , ப்ரோப்பைல் மற்றும் 
அதற்கு மேலுள்ள ஹாலை டுகளுக்கு மாற்றுகள் உண்டு . 
சான்றாக , 
1. CH , -CH , -CH , C1 நார்மல் ப்ரோப்பைல் குளோரைடு 
3. CH ;-CH -- CH , ஐசோ ப்ரோப்பைல் குளோரைடு 

d| 
CI 


அல்க்கைல் ஹாலைடு தயாரிக்கும் பொது முறைகள் 

( 1 ) பாரஃபின்கள் உப்பீனிகளுடன் பதிலீட்டு வினை செய்து 
அல்க்கைல் ஹாலைடுகளைக் கொடுக்கின்றன . 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


79 


மீத்தேனும் குளோரினும் சூரிய ஒளியின் உதவியால் வினை 
புரிந்து மீத்தைல் குளோரைடு உண்டாக்கப்படுகிறது . அதே 
போல் புரோமின் மீத்தைல் புரோமைடைக் கொடுக்கிறது . 

CH / + Cl , -- > CH , C1 + HCI 
CH , + Br , - > CH , Br + HBr 


அயோடின் , இதேபோல் வினை புரிந்து மீத்தைல் அயோடை 
டைக் கொடுக்கிறது . ஆனால் . அப்போது உண்டாகும் ஹைட் 
ரஜன் அயோடைடு வினைப்பொருள் உ ... னுக்குடன் நீக்கப்பட 
வேண்டும் . 

CH . + 1 , -7 CH I + H I 


ந்த முறையில் பெறப்படும் அல்க்கைல் ஹாலைடுகள் மற்ற 
விளைபொருள்களுடன் சேர்ந்து தாம் கிடைக்கின்றன . முழுதும் 
அல்க்கைல் ஹாலைடுகளாகக் கிடைப்பதில்லை . 


( 2 ) ஓர் ஆல்கஹாலும் , ஹைட்ரஜன் ஹாலைடும் வின: | 
வதால் அல்க்கைல் ஹாலைடு கிடைக்கிறது . 

C , H , OH + HCI - C , H , Cl + H , 0 


நிறைந்த அளவு அல்க்கைல் ஹாலைடைப் பெற இவ் வினை 
யின் போது உண்டாகும் தண்ணீர் நீர் நீக்கும் வினைப்பொருள் 
களைக் கொண்டு உடனுக்குடன் நீக்கப்படுகிறது . நீரற்ற துத்த 
நாகக் குளோரைடு , அடர் கந்தக அமிலம் ஆகியவை நீர் நீக்கும் 
வினைப்பொருள்களாகப் பயன்படுகின்றன . 


பாஸ்பரஸ் ஹாலைடுகள் ஆல்கஹாலுடன் வினை புரிவதால் 
அல்க்கைல் ஹாலைடுகள் உண்டாகின்றன . ஓர் ஓரிணைய ஆல்க 
ஹாலை , பாஸ்பரஸ் முக்குளோரைடு அல்லது பாஸ்பரஸ் ஐங் 
குளோரைடுடன் சேர்த்தால் அல்க்கைல் குளோரைடு உண்டா 


( 3 ) 3R - OH + PC ) , - > 3R 

OH + PC ) , -- 3R - Cl + P ( OH ) , 
R - OH + PC ) ; -- R .--- Cl + POCI ) + HCI 
( 4 ) ஒலிஃபீனுடன் ஹைட்ரஜன் ஹாலைடு சேர்வதால் 
அல்க்கைல் ஹாலைடு உண்டாகின்றன . 
(CH , 

H 

CH , 

| 
CH , X CH , X 


[ x = Cl , Br (அ) 


| 


80 


கரிம வேதியியல் 


5 


பொதுக்குணங்கள் 

அவை ஒரு படிவரிசையாக அமைகின்றன . முதல் சில 
உறுப்புகள் வாயுக்கள் ; மற்றப் பெரும்பாலான ஹாலைடுகள் 
ருசியுள்ள வாசனையான திரவங்கள் ; தண்ணீருடன் கலக் 
காதவை ; வெள்ளி நைட்ரேட்டுக் கரைசலுடன் வீழ்படிவைக் 
கொடுப்பதில்லை . ஏனெனில் , அவை நீரிய கரைசலாகும்போது 
அயனிகளாக மாறுவதில்லை . இவற்றிலுள்ள உப்பீனி அணு 
மிகுந்த வினைவலிவுடையது . மற்றத் தொகு திகளைக் கொண்டு 
எளிதில் பதிலீடு செய்யலாம் . ஆகையால் , பொதுவாக அல்க் 
கைல் ஹாலைடுகள் குறிப்பாக அல்க்கைல் அயோடைடுகள் மிக 
முக்கியமான தொகுப்பு வினைப்பொருள்களாகப் பயன்படுகின் 
றன . இவற்றின் உதவியால் பல உபயோகமுள்ள அங்ககச் 
சேர்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன . 


1. ஒடுக்கும் வினை மூலம் பாரஃபின் தயாரித்தல் 

பிறவிநிலை ஹைட்ரஜன் வாயுவைக் கொண்டு அல்க்கைல் 
ஹாலைடு ஒடுக்கப்பட்டால் , அதை ஒத்த பாரஃபின் கிடைக் 

பிறவிநிலை ஹைட்ரஜன் வாயு துத்தநாகம் - தாமிரம் 
இணைக்கலவையின் மீது ஆல்கஹால் சேர்வதால் பெறப்படு 


CH , -CH , I + 2H -- > CH , -CH , + HI 


2 . வர்ட்ஸ் ( Wurtz) தொகுப்பு மூலம் மீத்தேனுக்கு மேலுள்ள 

பாரஃபின்களைப் பெறுதல் 

ஓர் அல்க்கைல் ஹாலைடின் இரு மூலக்கூறுகள் அல்லது 
வெவ்வேறு அல்க்கைல் ஹாலைடுகளின் இரு மூலக்கூறுகள் , 
உலர்ந்த ஈதரிலுள்ள சோடியம் உலோகத்தின்மீது வினைபட்டு 
ஒரு பாரஃபினைக் கொடுக்கின்றன . 


CH3 - CH3 + 2 Nar 


CH , 1 + 2 Na + 1 -CHS 
மீத்தைல் 
அயோடைடு 


CH , - 1 + + 
+ 2Na + 1 -CH ,-CH , --CH, CH , CH , + 2Nal 
ஈத்தைல் 

ப்ரோய்பேன் 


அயோடைடு 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


81 


8. மெக்னீசியத்துடன் கரிக்கார்டு வினைப்பொருள் 

உலர்ந்த ஈதரிலுள்ள , உலர்ந்த மெக்னீசியம் உலோகத் 
துடன் ஓர் அல்க்கைல் ஹாலைடு வினைப்பட்டு கரிக்னார்டு வினைப் 
பொருள் உண்டாகிறது . 


X 


R = x + M9 


R - M9 ( x = c2. Br ( அ ) I ) 


4. ஃபிட்டிக்கினுடைய வினைமூலம் அரோமேட்டிக் ஹைட்ரோ 
கார்பன்களைப் பெறல் 

இவ் வினை வர்ட்ஸ் தொகுப்பை ஒத்தது . ஓர் அல்க்கைல் 
ஹாலைடு , உலர்ந்த ஈதரிலுள்ள அரைல் ஹாலைடுடன் ( புரோமோ 
பென்சின் போன்ற ) கலக்கப்பட்டால் , அரோமேட்டிக் 
* ஹைட்ரோகார்பன் கிடைக்கிறது . 


CH , - Br + 2Na + Br- C.H , C , H , - CH. + 2NaBr 
மீத்தைல் பரோமோ 

ட்டொலுவின் 
புரோமைடு 


பென்சின் 


5. ஃப்ரீடல் க்ராஃப்ட்ஸ் வினை மூலம் அரோக்மேட்டிக் 

ஹைட்ரோ கார்பன்கள் 
நீரற்ற அலுமினியம் குளோரைடு வினை ஊக்கியாகச் செய 
லாற்றும் போது பென்சீன் , ஓர் அல்க்கைல் ஹாலைடுடன் 
சேர்ந்து அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனைக் கொடுக்கிறது . 


6. பொட்டாஷ் காரக் கரைசல் அல்லது ஈரமுள்ள வெள்ளி ஆக் 

சைடு , அல்க்கைல் ஹாலைடுடன் சேர்ந்து ஆல்கஹாலைக் 
கொடுத்தல் 

அல்க்கைல் ஹாலைடுகளைப் பொட்டாஷ் கரைசலுடன் 
சேர்த்து , ஆவி மீட்புக் குளிர்காலம் பொருத்தப்பட்ட குடுவை 
யிலிட்டுக் கொதிக்க வைத்தால் , அவை எளிதில் நீரால் சிதைக் 
கப்பட்டு , அவற்றுடன் ஒத்த ஆல்கஹாலைக் கொடுக்கின்றன . 


R --X + KOH 

R_OH + KX 
R -- X + AgOH -- > R --- OH + Agx. 

[ X = C1 , Br ( அ ) 1 ) - 

) | 


6 


82 


கரிம வேதியியல் 


7. அல்க்கைல் ஹாலைடுகள் , ஆல்கஹாலுள்ள பொட்டாஷ் 

காரக் கரைசலுடன் சேர்ந்து ஒலிஃபீன்களைக் கொடுத்தல் 

ஆல்கஹாலுள்ள பொட்டாஷ் காரக் கரைசல் ஒரு மூலக் 
கூறு ஹைட்ரஜன் ஹாலைடை நீக்கவல்லது என்பதை முன்பே 
பார்த்தோம் . 
CH , CH , -X + KOH 

CH , = CH , + KX + H , 0 
( ஆல்கஹாலுள்ள ) எத்திலீன் 

( X = C1 , Br ( அ ) I ) 


8 . 


வில்லியம்சன் தொகுப்பு 

சோடியம் . ஈத்தாக்சைடு போன்ற சேர்மங்கள் அல்க்கைல் 
ஹாலைடுடன் வினைபுரிந்து ஈதர்களைக் கொடுக்கின்றன . மீத்தைல் 
அல்லது ஈத்தைல் ஆல்கஹாலில் சோடியம் உலோகத்தைச் 
சேர்த்தால் , ஹைட்ரஜன் வாயு வெளிவருகிறது ; அதனுடன் 
சோடியம் மீத்தாக்சைடு அல்லது ஈத்தாக்சைடு என்ற திண்ம 
விளைபொருளும் கிடைக்கிறது . 

2 CH OH + 2 Na 2 CH ONa + H , 4 
2 C , H , OH + 2 Na - 2C , H , ONa + H , 4 


இந்தச் சேர்மங்கள் அல்க்கைல் ஹாலைடுடன் வினைபுரிந்து 
ஈதர்களைத் தருகின்றன . 
CH ,-CH , I + CH , ONa - CH , CH , OCH , + Nal 

ஈத்தைல் மீத்தைல் 

ஈதர் 
CH , CH , I + NaOCH , CH , - - CH , CH , OCH , CH , + Nal 

இரு ஈத்தைல் ஈதர் 


ஓர் ஈதரின் உள்ளமைப்பை அறிய இந்த வில்லியம்சன் 
தொகுப்புப் பயன்படுகிறது . 


9 . 


உலர்ந்த வெள்ளி ஆக்சைடுடன் அல்க்கைல் ஹாலைடு 
சேர்ந்து ஈதர்கள் கிடைத்தல் 


R - 1 + Ag :-o- Ag + 1 





- > R - 0 - R + 2 AgI 


வெள்ளி ஆக்சைடு அல்க்கைல் ஹாலைடுடன் சேரும் போது 
ஹாலைடு நீரால் சிதைக்கப்பட்டு ஆல்கஹால் கிடைக்கிறது . 


கிறது . 


நைட்ரேட்டும் 
அல்க்கைல் ஹாலைடுகள் 
10. ஒரு கரிம அமிலத்தின் வெள்ளி உப்பு அல்க்கைல் ஹாலைடு 

டன் எஸ்ட்டரைத் தருதல் 

ஓர் ஈத்தைல் ஹாலைடை , ஈதரிலுள்ள வெள்ளி அசெட் 
டேட்டுடன் ( அசெட்டிக் அமிலத்தின் வெள்ளி உப்பு ) சேர்த்து 
வெதுப்பினால் ஈத்தைல் அசெட்டேட்டைக் கொடுக்கிறது . 
வெள்ளி ஹாலைடு வீழ்படிவாகப் படிகிறது . 
11. பொட்டாசியம் சயனைடுடன் அல்க்கைல் சயனைடு 

அல்க்கைல் ஹாலைடு , ஆல்கஹாலுள்ள பொட்டாசியம் 
சயனைடுடன் வினை புரிந்து அல்க்கைல் சயனை டைக் கொடுக் 

CH - CHI + KCN - > CH CH , CN + KI 

அல்க்கைல் சயனைடுகள் , நீரிய ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்துடன் சேர்த்து வினைப்படச் செய்யும்போது நீராற் 
சிதைக்கப்பட்டு , அமிலங்களைக் கொடுக்கின்றன . சோடியம் 
உலோகமும் , தனி ஆல்கஹாலும் சேர்ந்து கொடுக்கும் பிறவி 
நிலை ஹைட்ரஜனால் ஒடுக்கப்பெற்றால் அமீன்களைக் 
கொடுக்கின்றன . 
R_C = N - 2H , O --- > RCOOH + NHs 

அமிலம் 
R - C = N + 4H --- > RCH , NH ,, 

அமீன் 
இது மென்டியஸ் வினை என வழங்கப்படும் . 
12. வெள்ளி சயனைடுடன் அல்க்கைல் ஐசோ சயனைடு 

வெள்ளி சயனைடு மின் இணை திறனுள்ள சேர்மம் அன்று . 
இது ஐசோ சயனைடாகவே ( AgNe ) வினைபுரிகிறது . 
CHCHI + AgCN + CHICH NC + AgI 

ஐசோ சயனைடு 
13 . வெள்ளி நைட்ரேட்டுடன் , அல்க்கைல் 
நைட்ரோ பாரஃபின்களும் 

அல்க்கைல் ஹாலைடு , வெள்ளி நைட்ரேட்டுடன் 
வினை செய்யும்போது 

அல்க்கைல் நைட்ரேட்டும் , அதன் 
ஐசோமர் நைட்ரோ பாரஃபினும் உண்டாகின்றன . சான்றாக , 
ஈத்தைல் அயோடைடு , வெள்ளி நைட்ரேட்டுடன் சேர்க்கப் 


ஓர் 


8 


கரிம வேதியியல் 


பட்டால் , அது ஈத்தைல் 

நைட்ரேட்டையும் நைட்ரோ ஈத் 
தேனையும் கொடுக்கிறது . முன்ன தன் கொதிலை 17 ° C , பின்ன 
தன் கொதிலை 113 ° C 


CH , CH, ONO + AgI 
ஈத்தைல் நைட்ரைட் 


CH , CH , I + Ag: No, 


CH , CH , No. + A91 
நைட்ரோ ஈத்தேன் 


14. ஆல்கஹால் சேர்த்த அம்மோனியாக் காரக்கரை 
சலுடன் 

அல்க்கைல் ஹாலைடுகள் வினை புரிந்து ஓர் அமீன் 
களின் கலவையைக் கொடுக்கிறது . இது ஹாஃப்மேன் இறுதி 
நிலை மெத்திலேற்றம் எனப்படும் ( Hoffmann s Exhaustive 
Methylation ) .. 


R 


x + HI - NH2 


* R- NH , + HX 

ஓரிணைய அமின் 


R - 


NH , + R - x 


R. N - H + X - R 


* - 


R , NH + HX 

ரிணைய அமின் 
R , N + HX 
மூவிஜணய அமீன் 
RANX 


R , N + R - X 


நான்கிணைய அம்மோனியம் உப்பு 


மீத்தைல் குளோரைடு ( CH , CI ) 

( ஒற்றைக் குளோரோ மீத்தேன் ) 
தயாரித்தல் 

( 1 ) ஹைட்ரஜன் குளோரைடு மீத்தைல் ஆல்கஹால் வினை 
யின்போது 

Zncl , 
CH , OH + HCI ---- > CH , Cl + H , 0 

நீரற்ற மீத்தைல் 

குளோரைடு 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


85 


நீரற்ற ஹைட்ரஜன் குளோரைடு வாயுவை மீத்தைல் 
ஆல்கஹால் திரவத்தில் செலுத்தினால் மீத்தைல் குளோரைடு 
உண்டாகிறது . இவ் வினையின் போது வெளிவரும் தண்ணீரை 
எடுத்துக்கொள்ள நீரற்ற துத்தநாகக் குளோரைடு நீரகற்றி 
யாகப் பயன்படுகிறது . 

( 2 ) பாஸ்பரஸ் முக்குளோரைடு அல்லது ஐங்குளோரைடு 
மீத்தைல் ஆல்கஹாலுடன் வினை நிகழ்த்துவதால் மீத்தைல் 
குளோரைடு வெளிப்படுகிறது , 

3CH , OH + FC ) , -- > CH , Cl + H , PO , 
CH , OH + PCI , --- CH , Cl + POC1 , + HCI 

மீத்தைல் 
குளோரைடு 


- 


ஈத்தைல் குளோரைடு 


மேற்குறிப்பிட்ட வினைகளில் , மீத்தைல் ஆல்கஹாலுக்குப் 
பதிலாக , ஈத்தைல் ஆல்கஹாலை எடுத்துக்கொண்டால் ஈத்தைல் 
குளோரைடு கிடைக்கிறது . மேலும் , எத்திலீன் , ஹைட்ரஜன் 
குளோரைடு வினையின் போது ஈத்தைல் குளோரைடு உண் 
டாகிறது . 
CH , + HCl -- > CH , CH , C1 

ஈத்தைல் குளோரைடு 


CH , 


- 


மீத்தைல் குளோரைடின் குணங்கள் 

து ஒரு நிறமற்ற வாயு ; ருசியுள்ள வாசனை உடையது , 
தை எளிதல் திரவமாக்கலாம் . கொதியிலை -237 ° C. அல்க் 
கைல் ஹாலைடுகளின் எல்லாக் குணங்களும் இதற்கு உண்டு . 

பயன்கள் : குறைந்த வெப்பநிலை உண்டாக்கவும் , மலர் 
களிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனைப் பொருள்களைக் கரைக்கும் 
கரைப்பானாகவும் , சாயங்கள் தயாரிக்கவும் , தோலில் படும்போது 
உணர்ச்சியற்ற நிலையை உண்டாக்குவதால் உணர்விழக்கச் 
செய்யும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது . 


ஈத்தைல் புரோமைடு ( CH , CH , Br ) 
தயாரித்தல் 

சோதனைச்சாலை முறை : 50 மி.லி. அளவுள்ள அடர் கந்தக 
அமிலத்தை ஒரு குடுவையில் எடுத்துக்கொண்டு அதே அளவு 


86 

கரிம வேதியியல் 
உள்ள ஈத்தைல் ஆல்கஹாலைச் சிறிது சிறிதாக அதனுடன் 
சேர்த்து , ஒவ்வொரு தடவையும் நன்கு கலக்கப்படுகிறது . அப் 
போது வெப்பம் உண்டாவதால் குடுவை குளிநீரில் வைத்துக் 
குளிர்விக்கப்படுகிறது . இந்தக் குளிர்ந்த கலவை 100 கி . எடை 
யுள்ள பொட்டாசியம் புரோமைடுடன் சேர்க்கப்படுகிறது . 
குடுவையின் வாயில் ஒரு குளிர் கலமும் கொள்கலமும் படத் 
தில் காட்டியுள்ளபடி பொருத்தப்படுகிறது . குடுவையை ஒரு 


데 


C2H5OH 
அடர் H S4 - 


சி 


KBr 


அவ 


படம் 10 


மணல் தட்டின்மீது வைத்துச் சூடுபடுத்தினால் , ஈத்தைல் 
புரோமைடு ஆவியாகிக் குளிர்கலத்தில் குளிர்ந்து , நிறமற்ற திரவ 
மாகக் கிடைக்கிறது . 


சமன்பாடுகளாவன 

KBr + H , SO , -- KHSO , + HBr 
C , H , OH + HBr - > C , H , Br + H , 0 

ஈத்தைல் 
புரோமைடு 


அவ்வாறு கிடைக்கும். ஈத்தைல் புரோமைடு அமில வாயுக் 
கள் , தண்ணீர் போன்ற வேறு பொருள்களையும் கொண்டிருக் 
கிறது . இது தண்ணீரைவிடக் கடினமானது ஆகையால் பிரி 
புனலில் ஊற்றி இதை எளிதில் பிரித்துவிடலாம் . பின் இந்தத் 
திரவம் சோடியம் கார்பனேட்டுக் கரைசலுடன் சேர்த்துக் 
குலுக்கப்படும்போது அமில வாயுக்கள் நீக்கப்படுகின்றன . பின் 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


87 


நீரற்ற கால்சியம் குளோரைடு கட்டிகளுடன் சேர்த்து இரண்டு 
நாள்கள் வைத்திருந்தால் தண்ணீரும் , சிறிய அளவுள்ள 
ஆல்கஹாலும் அகற்றப்படுகின்றன . பின் , இந்தத் திரவம் 
கொதிக்கும் தண்ணீர்த்தொட்டியின் மீது வைத்து வாலை வடித்து 
35 ° C முதல் 

43 ° C வரை வெப்பநிலையுள்ள 

வாயுவைக் 
குளிரவைத்துத் திரட்டப்படுகிறது . 

ஒரு பிரிபுனல் பொருத்தப்பட்ட வாலை வடி குடுவையில் 
70 மி.லி. அளவுள்ள ஈத்தைல் ஆல்கஹாலும் 10 கி . எடையுள்ள 
சிவப்புப் பாஸ்பரஸ் தூளும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . 
குடுவை ஒரு குளிர் கலத்துடனும் , கொள்கலத்துடனும் பொருத் 
தப்படுகிறது . பிரிபுனலில் 20 மி.லி. அளவுள்ள புரோமின் திரவம் 
துளித்துளியாகக் குடுவையில் சேர்க்கப்படுகிறது . அப்போது 
குடுவை மிகவும் குளிர்ந்த நீருள்ள தொட்டியில் வைத்துக் குளிர் 
விக்கப்படுகிறது . பின் கலவை வாலை வடிக்கப்பட்டு எண் 
ணெய் போன்ற சத்தைல் புரோமைடு திரவம் சேகரிக்கப்படு 
கிறது . இதை மேற்சொன்ன முறைப்படி சுத்தப்படுத்தி மீண்டும் 
வாலை வடித்துப் பிரித்துச் சுத்தமான ஈத்தைல் புரோமைடு 
திரட்டப்படுகிறது . 


சமன்பாடுகள் 


2 P + 3Br2 


2 PB: 3 


2 


|Br + C , H , OH 
+ C , H ; OH 
Br + C , H , OH 


Br 


> 3C , H. Br + H , PO , 

ஈத்தைல் புரோமைடு 


னமான 


குணங்கள் : ஈத்தைல் புரோமைடு நிறமற்ற, 
திரவம் ; எளிதில் எரியாதது . இதன் அடர்த்தி எண் 1-468 ; 
கொதிநிலை 38.4 ° C • அல்க்கைல் ஹாலைடுகளுக்கு உள்ள எல்லாக் 
குணங்களும் இதற்கு உண்டு . 


ஈத்தைல் அயோடைடு ( CH , CH , I ) 
தயாரிக்கும் முறை : இது ஈத்தைல் ஆல்கஹால் சிவப்புப் 
பாஸ்பரத்துடனும் , அயோடினுடனும் வினை செய்வதால் தயா 
ரிக்கப்படுகிறது . 


88 


கரிம வேதியியல் 


2.5 கிராம் எடையுள்ள சிவப்புப் பாஸ்பரத்தை 16.0 மி.லி. 
ஆல்கஹாலில் கலந்து உருண்டையடிக் குடுவை ஒன்றில் எடுத் 
துக்கொள்ளப்படுகிறது . 

குடுவையின் வாயில் ஓர் ஆவி மீட்புக் குளிர்காத்தைச் 
செங்குத்தாக நிற்கும்படி பொருத்திக் கொள்ளப்படுகிறது 
( படம் 11 ) . எடையுள்ள அயோடினை நன்றாகப் பொடியாக்கிக் 


அயோடின் 


. 


சிவப்பு பாஸ்பரம் 
ஆல்கஹால் 


படம் 11 


கொண்டு சிறிது சிறிதாகப் பல தடவை குடுவையில் சேர்க்கப் 
படுகிறது . அயோடினைச் சேர்க்கும் பொழுது குடுவை நன்கு 
குளிர்ந்த நீரில் குளிர்விக்கப்படுகிறது . குளிர்கலத்தின் வாயைக் 
கொஞ்சம் பஞ்சுகொண்டு அடைத்து ஓர் இரவு முழுவதும் 
அப்படியே வைக்க வேண்டும் . அடுத்த நாள் குடுவையிலுள்ள 
பொருள்கள் இரண்டு மணி நேரம் கொதிக்கவைக்கப்படுகின்றன . 
பின் இந்தக் கரைசலை வாலை வடித்துப் பிரித்தால் , ஈத்தைல் 
அயோடைடு கிடைக்கிறது . இதில் சிறிது தனி அயோடினும் 
இருப்பதால் இதை ஒரு பிரிபுனலில் எடுத்துக்கொண்டு முதலில் 
சோடாக் காரக் கரைசலாலும் , பின் தண்ணீராலும் கழுவ 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


89 


அயோடினும் , எஞ்சியுள்ள காரமும் நீக்கப்படுகின்றன . நீரற்ற 
கால்சியம் குளோரைடு சேர்த்து உலர்த்தி , மீண்டும் காய்ச்சி 
வடிக்கப்படுகிறது . இதன் கொதிநிலை 70 ° C முதல் 74 ° C வரை 
இருக்கிறது . 


இயல்புகள் 

இது ஒரு கனமான நிறமற்ற திரவம் ; அடர்வு எண் 1- 944 
தண்ணீருடன் கலவாது .. இதைச் சேர்த்து வைத்திருந்தால் 
சிதைவு ஏற்பட்டு அயோடின் தனியே வந்துவிடுவதால் , பழுப்பு 
நிறமடைகிறது . மிகவும் அதிகமான வினை வலிமையுடைய 
இதன் தொகுப்புமுறைப் பயன்கள் முன் பகுதியில் அல்க்கைல் 
ஹாலைடுகளின் பொதுக் குணங்களின் கீழ் விளக்கப்பட்டுள்ளன . 


மீத்தேன் , ஈத்தேன் இவற்றின் பல உப்பீனியப் பெறுதிகள் 


அல்க்கைல் ஹாலைடுகள் எல்லாம் ஓர் உப்பீனி ணுப் 
பதிலீடு செய்யப்பட்ட பாரஃபின்கள் ஆகும் . மேலும் உள்ள 
ஹைட்ரஜன் அணுக்களையும் , உப்பீனி அணுக்களைக் கொண்டு 
பதிலீடு செய்யலாம் . சான்றாக , மீத்தேனிலுள்ள ( CH ) நான்கு 
ஹைட்ரஜன் அணுக்களில் இரண்டைக் குளோரின் அணுவினால் 
பதிலீடு செய்தால் மெத் திலீன் குளோரைடு ( மீத்தைல் டை 
குளோரைடு ) கிடைக்கிறது . ளோரினைப் போலவே , புரோ 
மைடு , அயோடைடு அணுக்களாலும் பதிலீடு செய்யலாம் . 
இந்தச் சேர்மங்கள் 

மங்கள் இரண்டு உப்பீனிகளால் பதிலீடு செய்யப் 
பட்ட பாரஃபின்கள் என வழங்கப்படுகின் றன . இவ்வாறு 
ஈத்தேனை எடுத்துக்கொண்டால் இரண்டு ஹைட்ரஜன் அணுக் 
களுக்கு உப்பீனிகளால் பதிலீடு செய்வதை இருவகையாகச் 
செய்யலாம் . 

( 1 ) CH , C1 - CH , CI ( எத்திலீன் டை குளோரைடு ) 
( 2 ) CH , CHCI , ( எத்திலிடீன் குளோரைடு ) 


எத்திலீனுடன் குளோரின் வினை செய்வதால் எத்திலீன் 
டைகுளோரைடு என்ற சமச்சீருள்ள சேர்மம் கிடைக்கிறது . 
அசெட்டிலீனுடன் ன் ஹைட்ரஜன் குளோரைடு சேர்வதால் 
சமச்சீர் இல்லாத எத்திலிடீன் குளோரைடு கிடைக்கிறது . 
இவைகள் மாற்றுகள் 

ஆகும் . இவைகளின் மூலக்கூறு 
வாய்பாடு ஒன்றே . ஆனால் , இவற்றின் குணங்கள் முற்றிலும் 
மாறுபட்டவை , இந்தக் குணங்களைப் பின் வரும் அட்டவணையில் 
காணலாம் . 


06 


எத்திலிடீன்குளோரைடு 

CH,CHCI, 


(1)அசெட்டிலீன்ஹைட்ரஜன்குளோரினுடன் 

வினைபுரிவதால் 

CH 
= 
CH 
+ 
2HCl 
→ 
CINCH 
–CH 
, (2)அசெட்டால்டிஹைடுபாஸ்பரஸ்ஐங்குளோ 

ரைடுடன்வினைபுரிவதால், 


CH,CHO+PCts->CH,CHCI,+POCi, 


எத்திலீன்டைகுளோரைடு 

CH,Cl-CH,-Cl தயாரித்தல் (1)எத்திலீன்குளோரினுடன்வினைபுரிவதால் 

CH,=CH,+Cl,-CH,CI-CH,Cl (2)எத்திலீன்க்ளைக்கால்பாஸ்பரஸ்ஐங்குளோ 

ரைடுடன்வினைபுரிவதால் CH,OH 

+PC*CH,C1-CH,C1 CH,OH 

+2POCI,+2HCI குணங்கள் 

(a)நிறமற்றதிரவம்.கொதிநிலை84°C (b)நீராற்பகுக்கும்போதுஎத்திவீன்க்ளைக்கால் 

கிடைக்கிறது. CH,Cl 

HОНCH,OH + 

+2HCI CH,C1H-OHCH,OH (c)ஆல்கஹால்சேர்த்தபொட்டாஷ்கரைசலும் இரண்டும்அசெட்டிலீனைக்கொடுக்கின்றன. 

ஆல்க C1CH–CH,CI1–CH=CH 

KOH 


- 


ds,CL 


, 


(a)நிறமற்றதிரவம்.கொதிநிலை60°C (b)நீராற்பகுக்கும்போதுஅசெட்டால்டிஹைடு 

கிடைக்கிறது. 
CHCI, 

CHO 
+ 
2 
H 
, 
0- 

+2HCI 
CH, 

CH:, (c) CHCl, 

CHI 
+2 
KOH-I 

+2KCl+H,O CH, 

CH 


கரிம வேதியியல் 


அல்க்கைல் ஹாக்டுகள் 


91 


மூன்று உப்பீனிகள் பதிலீடு செய்யப்பட்ட பாரஃபின்கள் 


குளோரோஃபாம் CHCI , ( முக்குளோரோ மீத்தேன் ) 

தயாரித்தல் : ஈத்தைல் ஆல்கஹால் அல்லது அசெட் 
டோனைச் சலவைத்தூளுடன் சேர்த்துக் கொதிக்கவைக்கும் 
போது குளோரோஃபாம் கிடைக்கிறது. 


சோதனைச்சாலை முறை சுமார் 100 கிராம் எடையுள்ள 
சலவைத் தூளைத் 

தூளைத் தண்ணீருடன் சேர்த்துச் சாந்துபோல் 
செய்து கொண்டு 

1 லிட்டர் 

அளவுள்ள உருண்டையடிக் 
குடுவையில் வைக்கப்படுகிறது . படத்தில் காட்டியுள்ளபடி 
உபகரணத்தை அமைத்து 40 மி.லி. அளவுள்ள அசெட்டோன் 
சேர்க்கப்படுகிறது . 


அசெட்டோன் 
சலவைத்தாள் 


சாந்து 


குளோரோஃபார்ம் 


படம் 12 


குடுவையை ஒரு நீர்த் தொட்டியின்மீது வைத்து வெது 
வெதுப்பாக்கினால் , குளோரோஃபாம் நீராவியுடன் கலந்து , ஆவி 
யாக வந்து , குளிர்கலத்தில் குளிர்ந்து திரவமாகக் கிடைக்கிறது . 
இதன் கொதிநிலை மிகவும் குறைவாக இருப்பதால் குளிர்காலத் 
தில் மிகக் குளிர்ந்த தண்ணீர் செலுத்தப்படுகிறது . பின் பிரி 
புனலில் எடுத்துக்கொண்டு சோடாக்காரக் கரைசலாலும் பின் 
தண்ணீராலும் கழுவி , நீரற்ற கால்சியம் குளோரைடு மூலம் 
உலர்த்திச் சுத்தமான குளோரோஃபாம் 60 ° C முதல் 65 ° C வரை 
கொதிநிலையில் வாலை வடித்துப் பிரிக்கப்படுகிறது . 


92 


கரிம வேதியியல் 


சமன்பாடுகள் : முதலில் அசெட்டோன் , அசெட்டோன் 
திரி குளோரைடாக ஏற்றம் அடைகிறது . குளோரின் சலவைத் 
தூளில் இருந்து கிடைக்கிறது . 

CH , COCH , + 3C1 , -- > CH , COCC1 , + 3HCI 
அசெட்டோன் 

அசெட்டோள் 

திரி குளோரைடு 
அசெட்டோன் திரி குளோரைடு , சலவைத் தூளிலுள்ள 

தூ 
நீற்றிய சுண்ணாம்பினால் , நீராற் பகுக்கப்படுகிறது . 


CH ; 


co fccl , 


o 


H 


- 


Ca 


குளோரோஃபாம் 

doc - CH , 
> 2CHCL , + cal 

ooc -CH , 
காலசியம் அசெட்டேட் 


H 


CH , - ( 0 - ccl , 


அசெட்டோனுக்குப் பதிலாக ஆல்கஹாலும் , குளோரோ 
ஃபாம் கொடுக்கிறது . 

முதலில் ஆல்கஹால் சலவைத்தூளிலுள்ள குளோரினால் 
ஆக்ஸிஜனேற்றம் அடைந்து அசெட்டால் டிஹைடாக 


மாறு 


CH , CH , OH + Cl , - > CH , CHO + 2HCI 
ஈத்தைல் ஆல்கஹால் 

அசெட்டால் 

டிஹைடு 
CH , CH0 + 3C1 , -7 

-- > CHO 

+ 3HCIL 
குளோரால் CC1 , 

( திரி குளோரோ 

அசெட்டால்டிஹைடு ) 
குளோரால் , நீற்றிய சுண்ணாம்பினால் நீராற் பகுக்கப்பட்டுக் 
குளோரோஃபாம் தருகிறது . 


cce )- 


-CHD 


H + 0 . 


Ca 


Cal 


HTO 
CCL , 


H COo 
> 2 CHCL , 

H - 00C 
கோல்சியம் ஃபார்மேட் 


4CHO 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


98 


குணங்கள் : 

து சுவையான மணமுள்ள ஒரு திரவம் ; 
கொதிநிலை 61 ° C ; எளிதில் ஆவியாகக் கூடியது ; கனமான 
திரவம் ; அடர்த்தி எண் 1-485 ; இது தண்ணீருடன் கலவாது . 
ஆனால் , ஆல்கஹால் ஈதர் போன்ற அங்ககக் கரைப்பானில் நன்கு 
கரைகிறது . எரியாத அங்ககச் சேர்மங்களில் இதுவும் ஒன்று . 


வினைகள் 


- 


வெளிச்சம் 


( 1 ) காற்று அல்லது வெளிச்சத்தின் மூலம் எளிதில் ஆக் 
ஸிஜனேற்றம் அடைந்து ஃபோஸ்ஜின் என்னும் விஷ வாயுவை 
யும் , ஹைட்ரஜனையும் கொடுக்கிறது . 

( 0 ) காற்று 
2CHCI , 

2COCI , + H , O + Cl , 
ஃபோஸ்ஜின் 
( கார்பளைல் 

குளோரைடு) . 
இவ்வாறு ஏற்படாவண்ணம் தடுக்க , குளோரோஃபாம் 
பழுப்பு நிறமான சீசாக்களில் காற்றுப்புகாவண்ணம் அடைக்கப் 
படுகிறது . இதை மயக்க மருந்தாகப் பயன்படுத்து முன் நன்கு 
சோதனை செய்து கொள்ளப்படுகிறது . ளோரினும் , கார்ப 
னைல் குளோரைடும் மிகவும் விஷமுள்ள வாயுக்கள் . அவை 
வெள்ளி நைட்ரேட்டுக் கரைசலுடன் வெண்மையான வீழ் 
படிவைக் கொடுக்கும் . 

( 2 ) இதை ஓரிணைய அனிலீ னுடனும் , ஆல்கஹால் சேர்த்த 
பொட்டாஸ் கரைசலுடனும் சேர்த்துக் கொதிக்கச் செய்தால் 
கார்பைல் அமீன் என்னும் அருவருப்பான வாயுவைக் கொடுக் 

இதுவே குளோரோஃபாமைக் கண்டறியச் சிறந்த 
சோதனையாகும் . 

CH , NHA + CHCl + 3KOH → C , H , NC + 3KC1 + 3H , o 
அனிலீன் 

ஃபினைல் கார்பைல் அமீன் 
( 3 ) பொட்டாஷ் கரைசலால் நீராற் பகுக்கப்படும்போது 
ஃபார்மிக் அமிலம் கிடைக்கிறது . 


cl 


K | OH 


H - C 


C + 


K1OH 


ON 
H- - OH + 3Kcl 

oH : 
நிஜலயில்லாதது 


cQ 


K | OH 


குளோரோஃபாம் 


H - COOH + H • 
ஃபார்மிக் 

அமிலம் 


கரிம வேதியியல் 


( 4 ) குளோரினுடன் வினை புரிந்து கரி நாற்குளோரைடைத் 
தருகிறது . 

CHCI , + C1 , - ccl + HCI 


உபயோகங்கள் ! ( 1 ) மயக்க மருந்தாகப் பயன்படுகிறது . 
( 2 ) எண்ணெய் , கொழுப்புகளைக் கரைக்கக் கரைப்பானாகவும் , 
( 8 ) எளிதில் சிதைவடையும் கரிமச் சேர்மங்களைப் பாதுகாக்கும் 
திரவமாகவும் பயன்படுகிறது . ( 4 ) கரி நாற்குளோரைடு உற் 
பத்தி செய்யப் பயன்படுகிறது .. ( 5 ) கண்ணீர்ப்புகைப் பொருள் 
களை உற்பத்தி செய்யப் பயன் படுகிறது . 


அயோடோஃபாம் ( CIHI , ) 


அயோடோஃபாம் , ளோரோஃபாமைப் போலவே ஒத்து 
சோக்கவல்லது ; அயோடின் , ஈத்தைல் ஆல்கஹால் அல்லது 
அசெட்டோனுடன் காரக் கரைசலில் வினை புரிந்து அயோடோ 
ஃபாமைத் தருகிறது . 


சமன்பாடுகள் 

அசெட்டோனு .... ன் 


CH , COCH ,, 


3HI 


--> CH4C0CI + 

திரி அயோடோ 
அசெட்டோன் 


CH , COCI , + KOH -- 


CHI , 

, + 
யோடோ 
ஃபாம் 


CH.COOK 
பொட்டாசியம் 
அசெட் டேட் 


ஆல்கஹாலுடன் 


4 


CH , CH , OH 


1 . 
--- > CH CHO + 2 HÌ 

அசெட்டால்டிஹைடு 


31 , 


CH - CHO 


CÌ CHO + 3 HI 


CI , CHO + KOH 


-- > HCOOK + CHI , 

பொட்டாசியம் 
ஃபார்மேட் 


சோதனைக்கூடத்தில் , 20 சதவீதம் சோடியம் கார்பனேட்டு 
உள்ள 50 மி.லி. கரைசலில் 20 மி.லி. அளவுள்ள ஆல்கஹாலைச் 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


95 


. 


பிரிகிறது . 


சேர்த்துக் குடுவையில் எடுத்துக்கொண்டு , அதனுள் அயோடின் 
துகள்களைச் சேர்த்துச் சூடுபடுத்தினால் ( 70 ° C ) அயோடோஃபாம் 
உண்டாகிறது . கரைசலைக் குளிர வைத்தால் மஞ்சள் நிற 
முள்ள அயோடோஃபாம் சேர்மம் தனியாகப் 
ஆல்கஹாலில் கரைத்து மீண்டும் படிகமாக ஆக்கினால் சுத்த 
மான அயோடோஃபாம் கிடைக்கிறது . 

3Na , CO ; 
C , H.OH + 41 , 

- > CHI , + 5 Nal + HCOONa 

+3 CO . + H , O 


- 


அளவில் 


அயோடோஃபாம் அதிக 

உற்பத்தி செய்ய , 
ஈத்தைல் ஆல்கஹால் , தண்ணீர் , சோடியம் கார்பனேட்டு , 
பொட்டாசியம் அயோடைடு கலந்த கரைசல் மின்னாற் பகுப்புச் 
செய்யப்படுகிறது . 

அப்போது உண்டாகும் அயோடின் 
சோடாக் காரத்துடன் சேர்ந்து அயோடோஃபாம் கொடுக்கிறது . 

ணங்கள் : வெளிர் மஞ்சள் நிறமுள்ள படிக வடிவமுள்ள 
ஒரு திண்மம் ; தண்ணீரில் கரையாதது ; ஆனால் கரிமக் கரைப் 
பான்களில் கரையும் . வேதியியல் குணங்களில் 

முழுதும் 
குளோரோஃபாமை ஒத்திருக்கிறது . 

ளோரோஃபாமைக் காட் 
டிலும் நிலையில்லாத் தன்மை உடையது . சூடுபடுத்தும்போது 
கரு ஊதா நிறமுள்ள அயோடின் ஆவியைக் கொடுக்கிறது . 
கார்பைல் அமீன் சோதனையால் இதை எளிதில் கண்டறிய 
லாம் . 

வெள்ளித் தூளுடன் சேர்த்துச் சூடுபடுத்தினால் அசெட்டி 
லீன் வாயு கிடைக்கிறது . 
2 CHIE + 6 Ag 

CH = CH + 6 AgI 
அசெட்டிலீன் 


உபயோகங்கள் : கிருமிநாசினியாகப் 

பயன்படுத்தப்படு 
கிறது . ஆனால் இது துர்நாற்றமுடையது . 


கரி நாற்குளோரைடு ( CCI . ) 
தயாரித்தல் : மீத்தேன் குளோரினேற்றம் அடைவதால் 
கிடைக்கிறது . 

குறைந்த சூரிய வெளிச்சம் 
கலத்தில் குளோரினும் , மீத்தேன் வாயுவும் வினைசெய்து 
கரி நாற்குளோரைடைக் கொடுக்கின் றன . 

CH , + 4 C1 , - CCl + 4 HC ) 


உள்ள 


96 


கரிம வேதியியல் 


விற்பனைக்காகப் பெரிய அளவில் தயாரிக்கக் குளோரினைக் 
கார்பன் - டை - சல்ஃபைடு திரவத்தினுள் செலுத்தினால் இரும்பு 
அல்லது அலுமினியம் குளோரைடு வினையூக்கியாகப் பயன்படும் 
போது கரி நாற்குளோரைடு உண்டாகிறது . 

CS, + 3 Cl , > CCl + S ,C1, 
2 S , C1 , + CS , - > CCI , I + 8S 


சுத்தமான திரவம் பின்னர்க் காய்ச்சி வடித்தல் முறையில் 
பெறப்படுகிறது . 


குணங்கள் : இது நிறமற்ற திரவம் ; எளிதில் எரியாது ; 
கொழுப்பு , எண்ணெய் ஆகியவற்றைக் கரைக்கும் சிறந்த 
கரைப்பான் . இது தீ அணைக்க , உலர் சலவை செய்ய , இரப்பர்த் 
தொழிற்சாலை ஆகியவற்றுக்குப் பயன்படுத்தப்படுகின்றது . 
டைகு ளாரோ டை - ஃப்ளுரோமீத்தேன் என்னும் ஃபெரான் 
தயாரிக்க அதிக அளவில் பயன்படுகிறது . ஃபெரான் குளிர் 
சாதனங்களில் குளிர்விக்கும் பொருளாகப் பயன்படுத்தப்படு 


சுருக்கம் 


பொது வாய்பாடு CaH , n +1 X ( X = CI , Br ( அ ) I ) 

ஒற்றை உப்பீனிப் பெறுதிகள் 
தயாரித்தல் 
CH , OH + HCL - CH , C1 + H , 0 

மீத்தைல் 
குளோரைடு 


C , H.OH + PBr . 


P + Br , 
---- > C , H , B : + H , PO , 

ஈகதைல் 
புரோமைடு 


P + 1, 
C , H , OH + PI , --- C , H , I + H , Po , 

ஈத்தைல் 

அயோடைடு 
குணங்கள் : ஈத்தைல் அயோடைடு மற்ற எல்லாவற்றை 
யும்விட வினை வலியுடையது . ஆகவே , அதை மாதிரியாகக் 
கொண்டு , ஒற்றை உப்பீனிப் பெறுதிகளின் வினைகளைப் பின் 
வரும் சமன்பாடுகளால் குறிக்கலாம் . 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


97 


KoH 


* பாடி 


C , H , OH 
ஈத்தைல் ஆல்கஹால் 


KNO , 


- 


பொட்டாசியம் 
நைட்ரேட்டு 


C , H , ONO 
ஈத்தைல் நைட்ரேட்டு 


AgNO . 


C , H , NO , 
நைட்ரோ ஈத்தேன் 


வெள்ளி நைட்ரேட் 
ஆல்கஹால் KOH 


C , H , எத்திலீன் 


KCN 


நான் 


- www 


C , H , CN 
ஈத்தைல் சயனைடு 


AgNC 


* 


- 


C , H , I 


C , H , NC 
ஈத்தைல் ஐசோ சயனைடு 


C.H.ONa 


C , H , OC , H , 
டை ஈத்தைல் ஈதர் 


Na 


CHD ப்யூட்டேன் 


மாடக்க 


யா , 


C , H , ஈத்தேன் 


NHS 


- 


CH ,NH , 
ஈத்தைல் அமீன் 


* 


இரட்டை உப்பீனிப் பெறுதிகன் 


இவ் வரிசையில் முதல் சேர்மம் மெத்திலீன் குளோரைடு ; 
இது மீத்தேனின் பெறுதி . இது உறுதியான நிலையில்லாதது ; 
ஈத்தேனின் இரட்டை உப்பீனிப் பெறுதி C , H , X ,. இது இரண்டு 
அமைப்புகளைக் கொண்டது . அவை ஐசோமர்கள் எனப்படும் . 


CH , C1 - CH , C1 
எத்திலீன் 
டைகுளோரைடு 


CH , CH Cz , 
எத்திலிடின் 
டை குளோரைடு 


98 


கரிம வேதியியல் 


தயாரித்தல் 

C , H , + Cl , - + CI CH , -CH , Cl 
CH , CHO + PCl - > CH , CH Cz , 


குணங்கள் 
CH,--Ci நீராற் CH , - OH 

& cardaro 
CH , -CIL பகுப்பு 

CH , - OH 

நீராற் 
CH , -CH CI , -- > CH , CHO ( அசெட்டால் டிஹைடு ) 

பகுப்பு 


CH , 


திரி ஹாலஜன் பெறுதிகள் 

இவ் வகைக்குக் குளோரோஃபாம் , 
ஆகியவை சான்றுகளாகும் . 


அயோடோஃபாம் 


குளோரோஃபாம் CH Cl , 


தயாரித்தல் 


சலவைத் 


CH , CH , OH 


CH CI , 


தூள் 


சலவைத் 


CH , CÓ CH , 


CH C1 , 


தூள் 


குணங்கள் 


காற்று 

* COC ) , 
ஆக்சிஜனேற்றம் 


-- 


ஃபோஸ்ஜின் 


நீராற்பகுப்பு 


CHCl , 


> HCOOH 


ஃபார்மிக் அமிலம் 


KOH 


அனிலின் - + 


> C . H.NC 


ஆல்க , KOH 


ஃபினைல் 
ஐசோசயனைடு 


CL , 


+ cc1 , 


கரி நாற்குளோரைடு 


அல்க்கைல் ஹாலைடுகள் 


99 


அயோடோஃபாம் CHIN 


- 


தயாரித்தல் 

I , 
CH , CH , OH menola CHI 

Na ,CO . 

1, 
CH , CÓ CH -- CHI , 

Na , COS 


ணங்கள் 


வெள்ளி 


CH = CH 
அசெட்டிலீன் 


நீராற்பகுப்பு 


CHIS, 


--- 


HCOOH 
ஃபார்மிக் அமிலம் 


KOH 


அனிலின் 


C.H.NC 
( ஃபினைல் ஐசோசயனைடு ) 


ஆல்கஹால் 
KOH 


7. அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 

(( Aliphatic Alcohols ) 


அல்க்கேன்களில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்குப் 
பதிலாக ஒரு ஹைட்ராக்சில் தொகுதியைப் பொருத்தும் 
பொழுது ஏற்படும் வழிப்பொருள்கள் ஆல்கஹால்கள் ( alcohols ) . 
ஒரே மூலக்கூறில் இரண்டு அல்லது மூன்று ஹைட்ராக்சில் 
தொகுதிகளும் இருக்கலாம் . இந்தத் தொகுதியே ஆல்கஹாலின் 
சிறப்புத் தொகுதியும் வினைபடு தொகுதியும் ஆகும் . ஒரு மூலக் 
கூறில் இருக்கும் இவற்றின் எண்ணிக்கையை யொட்டி ஆல்க 
ஹால்கள் கீழ்க்கண்டவாறு பிரிக்கப்படுகின்றன : 


( 1 ) ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் . இவை ஒரே ஒரு 

-- OH தொகுதியைக் கொண்டிருக்கின்றன . 
( எ - டு ) CH , - OH மீத்தைல் ஆல்கஹால் 

CH , - CH , - OH ஈத்தைல் ஆல்கஹால் 


( 2 ) இரு ஹைட்ரிக் ஆல்கஹால் . இவை இரு -- OH 

தொகுதிகளைக் கொண்ட சேர்மங்கள் . 
( எ - டு ) CH , - OH 
| 

எத்திலீன் க்ளைக்கால் 
CH , - OH 


(் ) மூஹைட்ரிக் ஆல்கஹால் . இவற்றில் மூன்று -OH 

தொகுதிகள் இருக்கின் றன . 
( எ -டு ) CH , - OH 


, 


க்ளிசரால் 


CH , он 
CH , - 

Оң 


101 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் 


வகைப்படுத்துதல் : இவை மூன்று வகைகளாகப் பிரிக்கப் 
படுகின்றன . ( 1 ) ஓரிணைய ஆல்கஹால் ( Primary alcohol ) , 
( 2 ) ஈரிணைய ஆல்கஹால் ( Secondary alcohol ) , ( 3 ) மூவிணைய 
ஆல்கஹால் ( Tertiary alcohol ) . ஓரிணைய ஆல்கஹால்கள் 
என்பன ஹைட்ராக்சில் தொகுதிகள் ஓரிணையக் கரி அணுவில் 
இணைந்திருப்பவை , ஒரு கரி அணு மேலும் ஒரே ஒரு கரி அணு 
வுடன் இணைந்திருந்தால் அது ஓரிணைய கரி அணு என வழங்கப் 
படும் . சான்றாக , 


. 


H 

| 
C8 , -C - OH 

| 
H 


c 


கரியணு 


ஈரிணைய ஆல்கஹால் என்பது ஹைட்ராக்சில் தொகுதியை 
சரிணைய கரி அணுவில் கொண்டிருப்பது , 
மேலும் இரண்டு கரியணுக்களுடன் இணைந்திருந்தால் அது 
ஈரிணைய கரியணு எனப்படும் . சான்றாக : 


H , C 


H 


* 


C 


ஐசோப்புரோப்பைல் ஆல்கஹால் 
(isopropyl alcohol ) 


H , C 


Он 


மூவிணைய ஆல்கஹால் என்பது ஹைட்ராக்சில் தொகுதி 
யை மூவிணைய கரியணுவில் கொண்டிருப்பது . ஒரு கரியணு 
மேலும் மூன்று கரியணுக்களுடன் நேராக இணைந்திருந்தால் 
அது மூவிணைய கரியணு என வழங்கப்படும் . சான்றாக : 


CH , 


Học_c 


H , C -- C - OH மூவிணைய பியூட்டைல் 

ஆல்கஹால் 
(tertiary butyl alcohol ) 


CH , 


102 


கரிம வேதியியல் 


பெயரிடுதலும் மாற்றியமும் 

இவ்வகைப் படிவரிசையின் பொதுவாய்பாடு C.H , + OH . 
பொது உபயோகத்திலுள்ள மூன்று பெயரிடும் முறைகள் 
ஆவன : 

( 1 ) ஹைட்ராக்சில் தொகுதியுடன் இணைந்துள்ள ஆல்க் 
கைல் தொகுதியை முதலில் குறிப்பிட்டுப் பின் ஆல்கஹால் 
என்ற தொடர் சேர்க்கப்படுகிறது . உதாரணமாக , 


C ,H , OH ஈத்தைல் ஆல்கஹால் 
( 2 ) எல்லா ஆல்கஹால்களும் மீத்தைல் ஆல்கஹாலின் 
பெறுதிகளாகக் கருதப்படுகின்றன . மீத்தைல் ஆல்கஹால் 
கார்பினால் என்றும் வழங்கப்படும் . ஆகவே , CH , -CH , -OH 
என்ற ஈத்தைல் ஆல்கஹாலை மீத்தைல் கார்பினால் எனவும் 
வழங்கலாம் . 


(3 ) பொதுவாக , இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக் 
கும் முறைப்படி , முதல்நிலை பாரஃபின் களின் பெயருடன் ஆல் 
என்ற உறுப்பும் சேர்த்துக்கொள்ளப்படுகிறது . இம் முறைப் 
படி ஈத்தைல் ஆல்கஹால் C ,H , OH ஈத்தேனால் அல்லது எத்த 
னால் என வழங்கப்படும் . 


பின்வரும் எடுத்துக்காட்டுகள் பெயரிடும் முறைகளுக்கு 
மேலும் விளக்கம் தருகின்றன . 

CH , OH மீத்தைல் ஆல்கஹால் , சார்பினால் , மெத்தனால் 


C , H , OH 


ஈத்தைல் ஆல்கஹால் , மீத்தைல் கார்பினால் , எத்தனால் 


CH , -CH.-- CH , -- OH 


ப்ரோப்பைல் ஆல்கஹால் , ஈத்தைல் 
கார்பினால் , ப்ரோப்பேனால் 


CH , -CH , -CH ,-CH , -- OH ப்பூட்டைல் ஆல்கஹால் , ப்ரோப்பைல் 

கார்பினால் , ப்யூட்டே னால் 


ப்ரோப்பேனாலுக்கு மேலுள்ள ஆல்கஹால்களுக்குத்தாம் 
மாற்றியங்கள் உண்டு . ப்ரோப்பைல் ஆல்கஹாலின் அமைப்புப் 
பின் வரும் இருமுறைகளில் குறிப்பிடப்படுகிறது . 
CH .-- CH -- CH ,, CH - CH , - CH , - OH 

OH 
OH 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


108 


முன்னது ஐசோ ப்ரோப்பைல் ஆல்கஹால் என்றும் , 
பின்னது நார்மல் ப்ரோப்பைல் ஆல்கஹால் என்றும் வழங்கப் 
படும் . இவைகளை 2- ப்ரோப்பேனால் என்றும் , 1- ப்ரோப் 
பேனால் என்றும் அழைக்கலாம் . இதே போல , ப்யூட்டைல் 
ஆல்கஹால் ( ப்யூட்டேனால் ) நான்கு மாற்று அமைப்புகளைக் 
கொண்டுள்ளது . 
CH ; -CH ,-CH ,-CH , - OH நார்மல் ப்யூட்டைல் ஆல்கஹால் 

(ஓரிணைய ) 

( 1 - ப்யூட்டேனால் ) 
CH - CH , - CH - CH , ஈரிணைய ப்யூட்டைல் ஆல்கஹால் 

( 2 - ப்யூட்டேனால் ) 
ОН 
CH , - CH - CH , - OH ஐசோப்யூட்டைல் ஆல்கஹால் 

( ஓரிணைய ) 
CH , 

( 2 - மீத்தைல் - 1 - ப்ரோப்பேனால் ) 


da. 


CH , 


- 


CH2 – C 


OH 


மூவிணைய ப்யூட்டைல் ஆல்கஹால் 
( 2 - மீத்தைல் -1 . ப்ரோப்பேனால் ) 


CH , 


ஓரிணைய , ஈரிணைய , மூவிணைய ஆல்கஹால்களைப் பிரித்து அறிதல் 

( 1 ) ஆக்சிஜனேற்றம் | மென்மையான ஆக்சிஜனேற்றும் 
வினைப்பொருள்களைக் கொண்டு ஓரிணைய ஆல்கஹாலை ஆக்சிஜ 
னேற்றம் அடையச் செய்தால் , அவை அதே எண்ணிக்கையுள்ள 
கரியணுக்களைக் கொண்ட ஆல்டிஹைடுகளைக் கொடுக்கின் றன . 
CH , -OH + 0 - > H • CHO + H , 0 

ஃபார்மால்டிஹைடு 
CH -CH2OH + O → CHỮ CHO + HNO 

அசெட்டால்டிஹைடு 
R - CB ,-OH +0 * R – CHO + HNO 


கின் றன . 


இவ்வாறு கிடைக்கும் ஆல்டிஹைடுகளை மேலும் ஆக்சிஜ 
னேற்றம் அடையச் செய்தால் அவை அமிலங்களைக் கொடுக் 

இந்த அமிலங்களில் அதே அளவு எண்ணிக்கை 
யுள்ள கரியணுக்கள் உள்ளன . 

H – CHO + 0 + H –COOH ஃபார்மிக் அமிலம் 
R - CHO + 0 - > R - COOH ( அலிஃபாட்டிக் அமிலம் ) 


104 


கரிம வேதியியல் 


ஓர் ஈரிணைய ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் அடையச் செய் 
தால் அவை கீட்டோன்களைக் கொடுக்கின்றன . இவை அதே 
எண்ணிக்கையுள்ள கரியணுக்களைக் கொண்டிருக்கின்றன . 
HIC ) 

H , C 
CH - OH + O 

0 + H.O 


- 


H , C 


H.C 


அசெட்டோன் 


R 


R 


CH - OH 


+ O 


( = 0 + H.O 


R 


R 


R , R என்பன வெவ்வேறு ஆல்க்கைல் தொகுதிகளைக் 
குறிக்கும் . ஒரு கீட்டோனை ஆக்சிஜனேற்றம் அடையச் செய் 
வது மிகவும் கடினம் . வன்மையான ஆக்சிஜனேற்றும் வினைப் 
பொருள்களைக் கொண்டு வினையேற்படச் செய்தால் இரண்டு 
அமிலங்கள் வெவ்வேறு குறைந்த எண்ணிக்கையுள்ள கரியணுக் 
களுடன் கிடைக்கின்றன . 
CH , 
C = 0 + 20 , CH , COOH + coz + H , O 

ட 
CH 

அசெட்டிக் கார்பானிக் 
அமிலம் 

அமிலம் 
ஒரு மூவிணைய ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் அடையச் 
செய்வது மிகவும் கடினம் . வினைவலியுடைய ஆக்சிஜனேற்றும் 
வினைப்பொருள்களின் மூலம் வினை நிகழச் செய்தால் , ஆல்கஹால் 
குறைந்த எண்ணிக்கையுள்ள கரியணுக்களைக் கொண்ட அமிலத் 
தையும் கீட்டோனையும் கொடுக்கிறது . 


H , C 


H , TC - OH + 20 , - > co , + 2H2O + 
H , C 


H , C 

C = 0 
H , C 
அசெட்டோன் 


c 


( 2 ) செஞ்சூடாக்கப்பட்ட தாமிரம் அல்லது நிக்கல் 
உலோகத்தின் மீது ஆல்கஹால் ஆவியைச் செலுத்தி ஏற்படும் 
வினைப்பொருள்களால் 

எவ்வகை 

ஆல்கஹால் 
அறியலாம் . 


என 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 

105 
ஓரிணைய ஆல்கஹால் ஆல்டிஹைடையும் ஹைட்ரஜனையும் 
கொடுக்கிறது . 
CH - CH , -OH → CH , CHO + H , A 

அசெட்டால்டிஹைடு 


ஓர் ஈரிணைய ஆல்கஹால் கீட்டோனையும் ல . ஹட்ரஜனையும் 
தருகிறது . 


CHE 


CH3 


CH - OH 


CHI 


c = 0 + He 
CH , 
அசெட்டோன் 


ஒரு மூவிணைய ஆல்கஹால் ஓர் ஒலிஃபீனையும் , நீரையும் 
கொடுக்கிறது . 


H.C 


- 


H , C 
H , C -C = CH2 + H2O 


----- OH 


HC 


4 


H.C 


வரை 


( 3 ) ஆவி அடர்த்தி அறிதல் : ஓரிணைய ஆல்கஹால் 300 ° C 
முதல் 400 ° C வரை நிலையாகச் சிதைவு ஏற்படாமல் இருக்கும் . 
ஈரிணைய ஆல்கஹால் 250 ° C உறுதியாக இருக்கும் . 
ஆனால் , மூவிணைய ஆல்கஹால் குறைந்த வெப்பநிலையிலேயே 
சிதைவு அடைகிறது . இந்த வேறுபாடு ஆல்கஹால்களைப் 
பிரித்து அறிய உதவுகிறது . கொடுக்கப்பட்ட ஆல்கஹாலின் 
ஆவி அடர்த்தியை விக்டர் மேயரின் கருவியில் முறையே 
( i ) சைலீன் ( கொதிநிலை 140° C ) , ( ii ) நாஃப்தலீன் ( கொதிநிலை 
218 ° C) , ( iii ) ஆன் தர்சீன் ( கொதிநிலை 340 ° C ) ஆகிய பொருள் 
களை வெப்பம் கொடுக்கப் பயன்படுத்திக் கணக்கிடலாம் . 
மூன்று பொருள்களுடனும் ஒரே ஆவியடர்த்தியைக் கொடுத் 
தால் ஆல்கஹால் ஓரிணைய ஆல்கஹால் ஆக இருக்க வேண்டும் ; 
முதல் இரண்டு பொருள்களுடன் மட்டும் ஒரே ஆவியடர்த்தியைக் 
கொடுத்தால் அது ஈரிணைய ஆல்கஹாலாக இருக்கலாம் ; மூன்று 
வெவ் வேறு ஆவியடர்த்தி கிடைத்தால் 

மூவிணைய 
ஆல்கஹால் என்று அறியலாம் . 


106 


கரிம வேதியியல் 


( 4 ) பொதுவாக ஆல்கஹால்களை விக்டர் மேயர் சோதனை 
மூலம் பிரித்து அறியலாம் . 

ச் சோதனையின்படி முதலில் ஆல்கஹால்கள் அவற்றுடன் 
ஒத்த ஆல்க்கைல் அயோடைடுகளாக மாற்றப்படுகின்றன . 
பின் வெள்ளி நைட்ரேட்டுடன் சேர்த்து வாலை வடித்துப் 
பிரித்தால் ரைட்ரோபாரஃபின் கிடைக்கின்றன . நைட்ரோ 
பாரஃபின்கள் நைட்ரச அமிலத்துடன் வினைபட்டு வெவ்வேறு 
நிறமுள்ள கரைசலைக் கொடுக்கும் சேர்மங்கள் உண்டாகின்றன . 
இதனால் ஆல்கஹால்களை எளிதில் பிரித்து அறியலாம் . 


ஆல்கஹால் 


நைட்ரோ பாரஃபின் 


நைட் ரச அமிலத்துடன் 


R - ( H -- NO , 


R - CH . - OH 
( ஓரிணைய ) 


-NO2 
R - C 

N - OH 
கருஞ்சிவப்பு நிறம் 
( சோடாக் காரத்துடன் ) 
R 

NO 


R 


2 


R - CH - OH 

| 
R 


( H- N02 


R 


R 


NO 


( ஈரிணைய ) 


R 


( 


R. 
| 


ஆல்கஹாலும் ஈதரும் 
சேர்த்தால் நீலநிறம் 

கொடுக்கிறது 


3 


R .-- C -OH 


R , - ( -NO , 

| 


வினையில்லை 


A 


R. 


ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் தயாரிக்கும் பொது முறைகள் 

( 1 ) நீரில் கரைந்த பொட்டாஷ் காரக்கரைசல் அல்லது 
வெள்ளி ஆக்சைடு மூலம் ஓர் ஆல்க்கைல் ஹாலைடை நீராற் 
பகுக்கும்போது ஆல்கஹால் கிடைக்கிறது . 


CH , -CH , -1+ KOH - > CH : - CH , -- OH + KI 
ஈத்தைல் அயோடைடு 

ஈத்தைல் ஆல்கஹால் 


CH , I + AgOH 
மீத்தைல் அயோடைடு 


- CH , OH + AgI 

மீத்தைல் ஆல்கஹால் 


( 2 ) ஓர் ஒலிஃபீனுடன் ஒரு மூலக்கூறு தண்ணீர் சேர்வதால் 
ஆல்கஹால் கிடைக்கிறது . 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 

107 
ஓர் ஒலிஃபீனுடன் அடர் கந்தக அமிலத்தைச் சேர்த்தால் 
ஒரு கூட்டுச் சேர்மம் கிடைக்கிறது . அதை நீராற் பகுக்க அதை 
ஒத்த ஆல்கஹால் கிடைக்கிறது . 
CH , = CH , + H , SO , 

. --- CH , CH , - HSO . 
எத்திலீன் 


CH , -CH , -- HSO , + H , 0 - > CH , -CH , -OH + H ,SO , 

எத்தனால் ( அல்லது ) 

ஈத்தைல் ஆல்கஹால் 


( 3 ) ஓர் எஸ்ட்டர் நீராற் பகுக்கப்படும்போது ஆல்கஹால் 
கிடைக்கிறது . 

இந் நிகழ்ச்சிக்கு நீராவி , அமிலங்கள் அல்லது 
காரங்கள் உதவுகின்றன . 

CH , -C00 — CH , -CH , + 7,0 = CH . - CH2 - OH 
ஈத்தைல் அசெட்டேட்டு 

ஈத்தைல் ஆல்கஹால் 
+ CH . - COOH 


- 


CH , -C00 - CH ,-CH , + KOH -- > CH , -CH , -OH 

ஈத்தைல் ஆல்கஹால் 
+ CH , - COOK 


( 4) ஓரிணைய அமீனுடன் நைட்ரச அமிலம் வினைபடும் 
போது ஆல்கஹால் உண்டாகிறது . 

CH - CH - NH + HNO , } CH - CH - OH + N , + HNO 
ஈத்தைல் அமீன் 

ஈத்தைல் ஆல்கஹால் 


( 5 ) கிரிக்னார்ட் வினைப்பொருள் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 
கிடைக்கும் கூட்டுப்பொருள் நீராற் பகுக்கப்படும்போது ஆல்க 
ஹால் கிடைக்கிறது . 


CH , - M91 + O 


CH , -OMg I + H2O 


> CH , OMg | 

CH , - OH + M9 
மீத்தைல், ஆல்கஹால் 


SQH 


( 6 ) கிரிக்னார்ட் வினைப்பொருளுடன் ஓர் ஆல்டிஹைடு 
அல்லது கீட்டோன் வினைபடும்போது ஆல்கஹால் உண்டா 
கிறது . 


108 


கரிம வேதியியல் 


ஃபார்மால்டிஹைடு திரவத்தை ஒரு கிரிக்னார்ட் வினைப் 
பொருளின்மீது செலுத்தினால் ஒரு கூட்டு வினைப்பொருள் 
கிடைக்கிறது . இதை விளாவிய கந்தக அமிலத்தைக் கொண்டு 
நீராற் சிதைக்கும்போது , ஓர் ஓரிணைய ஆல்கஹால் கிடைக் 


கிறது . 


H 


C 


- 


H 


H Ho HoMgx 


C 


-- 


H 


H 

otgx 
Cáo + CH3 - MA - X 
H 

CH , 
H 

OH 
CH , -CH2 - OH + Mg 
CHS 
வேறு ஆல்டிஹைடுகளை எடுத்துக்கொண்டால் ஈரிணைய 
ஆல்கஹால் கிடைக்கிறது . 
H.C 

1,5 / OM9X 
c = 0 + CH , M9X 

CH , 
H , C HO OMg3 

OH 
CH, -CHOH: “ CH + Mg . 
CH 

ஐசோ ப்ரோப்பைல் 

ஆல்கஹால் 


C 


H 


H 


H 


X 


C 


- 


* 


. 


ஆல்டிஹைடுக்குப் பதில் ஒரு கீட்டோனைப் பயன்படுத்த 
மூவிணைய ஆல்கஹால் கிடைக்கிறது . 


H , C 


H , C 


OMgx 


C = 0 


+ CH , - Mex - 


HC 


CH , 


H , C 


H 


HAC HO OM8x 


- 


C 


X 


H.C 


H , C 

OH 
H , C - C - OH + M91 
H , C 
மூவிஜணய ப்யூட்டைல் 

ஆல்கஹால் 


CH , 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 

109 
( 7 ) ஓர் ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன் ஆக்சிஜன் ஒடுக் 
கம் அடையும்போது ஆல்கஹால் உண்டாகிறது . சோடிய ரசக் 
கலவையும் தண்ணீரும் சேர்ந்து கொடுக்கும் பிறவிநிலை ஹைட் 
ரஜன் இந்த வினைக்குப் பயன்படுகிறது . 

CH : CHO + 2H - > CHẠCH OH 

CH , CÓ • CH4 + 2H - > CH • CHOH : CH , 
பொது இயல்புகள் 

ஆல்கஹால்கள் படிவரிசையாக அமைகின்றன .. வாயு 
நிலையிலுள்ள ஆல்கஹால்கள் எதுவும் இல்லை . ஆல்கஹால் 
வரிசையில் முதல் சில படிகள் திரவங்கள் ஆகும் . மீத்தைல் , 
ஈத்தைல் , ப்ரோப்பைல் ஆல்கஹால்கள் தண்ணீருடன் முழுதும் 
கலக்கக் கூடியவை , 
( 1 ) சோடியம் உலோகத்துடன் ஆல்கஹால் 

வினைபடுவ 
தால் ஹைட்ரஜன் வாயு வெளிப்படுவதோடு ஒரு திண்ம வினைப் 
பொருளும் கிடைக்கிறது . 

ஈத்தைல் ஆல்கஹாலில் சிறிய துண்டுச் சோடிய உலோகத் 
தைப் போட்டால் சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜனும் 
ண்டாகின்றன . 
2C , H , OH + 2Na - 2C , H , ONa + H , + 

இவ் வினை ஆல்கஹால்களைக் கண்டறியும் ஒரு பயனுள்ள 
சோதனையாகப் பயன்படுகிறது . சோடியம் ஈத்தாக்சைடு கரிம 
வேதியியலில் ஒரு மிக முக்கியமான வினைப்பொருளாகும் . 

( 2 ) பாஸ்பரஸ் ஹாலைடுகளுடன் ஆல்கஹால்கள் வினை 
புரிந்து ஆல்க்கைல் ஹாலைடுகளைக் கொடுக்கின்றன . 

CH .-- CH , - OH + PCl ; -- CH , CH , C } + POC ) , + HCI 

( 3 ) ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலங்களுடன் சேர்ந்து 
எஸ்ட்டர்களைத் தருகின்றன . 
CH , CH , - OH + CH - COOH 

- CH , -- coo - CH , -CH , + H , 0 
இது ஒரு மீள்வினை . அதனால் இவ் வினையின் போது 
உண்டாகும் நீர் அடர் கந்தக அமிலத்தின் மூலம் உடனுக் 
குடன் நீக்கப்படுகிறது . 

( 4 ) அடர்கந்தக அமிலத்துடன் ஆல்கஹால் வினைபட்டு 
எத்திலீனைக் கொடுக்கிறது . 

--- H , O 
C ,H ,OH 

C , H , + H , O 
எத்திலீன் தயாரித்தலில் இவ் வினை விளக்கப்பட்டிருப் 
பதைக் காண்க . 


- 


110 


கரிம வேதியியல் 


( 5 ) நீரற்ற கால்சியம் குளோரைடு கட்டிகளுடன் இது 
ஒரு திண்ம வினைப்பொருளைக் கொடுக்கிறது . 

4 CH , -CH , -OH + CaCl , -- Cacl ; 4 CH ; CH , -OH 

அதனால் ஆல்கஹால்களை உலர்த்தக் கால்சியம் குளோ 
ரைடைப் பயன்படுத்தமுடியாது . ஆகவே . சுட்ட சுண்ணாம்பு 
உலர்த்தும் பொருளாகப் பயன்படுத்தப்படுகிறது . 


* 


( 6 ) ஆக்சிஜனேற்றும் வினைப்பொருள்களுடன் வினை 

ஓர் ஓரிணைய ஆல்கஹாலை வலிகுறைவான ( mild ) ஆக்சிஜ 
னேற்றம் 

அடையச் செய்தால் ஆல்டிஹைடும் , ஈரிணைய 
ஆல்கஹாலிலிருந்து கீட்டோனும் கிடைக்கின்றன . மூவிணைய 
ஆல்கஹால்கள் எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை . 

O 
R - CHI , OH 

R - CHO --- RCOOH 
ஓரிணைய ஆல்கஹால் ஆல்டிஹைடு 


0 


அமிலம் 


R 


R 


o 


CH - OH 


C 


R S 





( 7 ) செஞ்சூடாக்கப்பட்ட நிக்கல் அல்லது தாமிர உலோகம் 
உடனிருக்க ஏற்படும் ஆல்கஹால்களின் வினைகள் ஏற்கெனவே 
முன்பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன . 


மீத்தைல் ஆல்கஹால் CHAOH ( Methyl Alcohol ) 


தயாரிக்கும் முறைகள் 
முன்சொன்ன 

ஏதாவது ஒரு பொதுமுறையின் படி 
மீத்தைல் ஆல்கஹாலைத் தயாரிக்கலாம் . 

( 1 ) நீரில் கரைந்த போட்டாஷ் காரக் கரைசலால் மீத்தைல் 
அயோடைடு நீராற் பகுக்கப்படும்போது மீத்தைல் ஆல்கஹால் 
கிடைக்கிறது . இவ் வினைக்கு ஈரமான வெள்ளி ஆக்சைடும் 
பயன்படுகிறது . 
CHI + KOH - CH ; OH + KI 

மீத்தைல் ஆல்கஹால் 
CH , I + ‘ AgOH - > CH , -OH + AgI 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 

111 
( 2 ) கைட்ரச அமிலம் , மீத்தைல் அமீன்மீது வினைபடுவ 
தாலும் மீத்தைல் ஆல்கஹால் கிடைக்கிறது . 

CH , NH , + HNO, -- > CH4OH + N , + HNO 
( 3 ) தொழிற்சாலையில் தயாரித்தல் : தொழிற்சாலைகளில் 
மீத்தைல் ஆல்கஹால் மரக்கட்டைகளிலிருந்து தயாரிக்கப் 
படுகின்றது . மரத்துண்டுகளை ஒரு மூடிய இரும்பு அல்லது எஃகு 
உலையில் நிரப்பி 500 ° C வெப்பநிலையில் சிதைவு வாலை வடித்தல் 
முறைக்கு உட்படுத்தினால் மரவாயு வெளிப்படுகிறது . 


மரத்தை உலர் வாலை வடித்தலுக்கு உட்படுத்த 


மரவாயு 


மரக்கரி 


மரத்தார் 


பைரோவிக்னியஸ் 
அமிலம் 


இவைகளில் முக்கியமான விளைபொருள் அமிலம் ஆகும் . 
இந்த அமிலத்தில் அசெட்டிக் அமிலம் , மீத்தைல் ஆல்கஹால் , 
அசெட்டோன் , தண்ணீர் ஆகியவை உள்ளன . திரவமாக வரும் 
அமிலப்பகுதியைப் பிரித்தெடுத்துக் கொதிக்கவைத்து , வெளி 
வரும் ஆவியைக் கொதிக்கும் சுண்ணாம்புக் கரைசலில் செலுத்த 
வேண்டும் . அசெட்டிக் அமிலம் சுண்ணாம்புக் கரைசலால் 
எளிதில் ஆவியாகாத கால்சியம் அசெட்டேட்டு உப்பாக மாறு 
கிறது . பின்பு இது நீக்கப்படுகிறது . 

2CH ,-COOH + Ca ( OH ) , -- > ( CH , COO ) , Ca + 2H , O 


மீதமுள்ள ஆவி குளிர்விக்கப்படுகிறது . இதைச் சுட்ட சுண் 
ணாம்புக் கல்லின் மீது தேக்கி வைக்க நீர் உறிஞ்சிக் கொள்ளப் 
படுகிறது . எஞ்சியுள்ள திரவத்தில் அசெட்டோனும் , மீத்தைல் 
ஆல்கஹாலும் உள்ளன . இவை பின்னர் வாலை வடித்தல் 
மூலம் எளிதில் பிரிக்கப்படுகின்றன . இம் முறையில் அசெட் 
டோன் முழுவதையும் நீக்க இயலாது . ஆகவே , உலர்ந்த கால் 
சியம் குளோரைடைச் சேர்த்தால் ஆல்கஹால் திண்மக் கூட்டுப் 
பொருளைக் கொடுக்கிறது . அசெட்டோன் திரவமாகப் பிரிகிறது . 
திண்மக் கூட்டுப்பொருளைத் தண்ணீர் சேர்த்து வாலைவடித்தால் 
ஆல்கஹாலும் நீரும் கிடைக்கின்றன . உலர்ந்த சுட்ட சுண் 
ணாம்புக் கல்லைக் கொண்டு தண்ணீரை அகற்றினால் சுத்தமான 
ஆல்கஹால் கிடைக்கிறது . 

தொகுப்பு முறை : 1923 - லிருந்து மீத்தைல் ஆல்கஹால் 
நீர் வாயுவிலிருந்து தொகுப்பு முறையில் தயாரிக்கப்பட்டது .. 


112 


கரிம வேதியியல் 


நீர்வாயு என்பது ஹைட்ரஜனும் கரி ஓராக்ஸைடும் ( Carbon 
monoxide ) சேர்ந்த கலவையாகும் . இந்த நீர்வாயுவுடன் அதிக 
மான ஹைட்ரஜனைச் சேர்த்து வினை ஏற்படச் செய்தால் 
ஆல்கஹால் உண்டாகிறது . 

நீர்வாயு Co + H , 
CO + 2H , 

+ CH , OH 
இவ் வினை 200 காற்று மண்டல அழுத்தத்திலும் , 400 °C 
முதல் 500 ° C வரை வெப்பநிலையிலும் நடைபெறுகிறது . துத்த 
நாகமும் குரோமியம் ஆக்சைடும் சேர்ந்த கலவை சிறந்த 
வினையூக்கியாகப் பயன்படுகிறது . 

இயல்புகள் : மீத்தைல் ஆல்கஹால் நிறமற்ற திரவம் . 
கொதிநிலை 65 ° C ; தண்ணீரைவிட இலேசானது . அடர்த்தி 
எண் 0.796 . எல்லா விகிதங்களிலும் தண்ணீருடன் கலக்கக் 
கூடியது . இதன் மணம் ஈத்தைல் ஆல்கஹாலினதை ஒத்திருக் 
கிறது . இது மிகவும் நச்சுத்தன்மையுடையது . கண்களைப் 
பார்வையிழக்கச் செய்கிறது ; சற்று அதிகமாக உட்கொண் 
டால் மரணமும் ஏற்படச் செய்கிறது . 

1. சோடியத்துடன் வினை : சோடிய உலோகத்துடன் 
ஹைட்ரஜன் வாயுவையும் , சோடியம் மீத்தாக்சைடையும் 
கொடுக்கிறது . 


H T 


2CH , - OH + 2Na - > 2CH ... ONa + H , 


2. பாஸ்பரஸ் ஹாலைடுகளுடன் வினைபுரிந்து மீத்தைல் 
ஹாலைடுகள் உண்டாகின் றன . 

3CH , OH + PC1 , - > 3CH , Cl + P ( OH ) , 

CH , OH + PC ) , - > CH , Cl + POCI , + HCI 
3. அமிலங்களுடன் சேர்ந்து மீத்தைல் எஸ்ட்டரையும் 
தண்ணீரையும் கொடுக்கிறது ., சிறிதளவு சாலிசிலிக் அமிலமும் , 
அடர்கந்தக அமிலமும் சேர்ந்த கலவையுடன் இதைச் சேர்த் 
தால் நல்ல வாசனையுள்ள வின்ட்டர் கிரீன் தைலம் ( Oil of 
Winter Green ) என்ற எஸ்ட்டர் கிடைக்கிறது . 
OH 

ОН 

+ H ; 0 
COOH 

COOCH ;. 
சாலிசிலிக் அமிலம் 

மீத்தைல் சாலிசிலேட்டு 
வின்ட்டர் கிரீன் தைலம் 


+ HOPCH , 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


113 


4. நீரற்ற கால்சியம் குளோரைடுடன் ஒரு திண்ம விளை 
பொருளைத் தருகிறது . 


CaCl , + 4CH , OH - > CaCi, 4CH ;: OH 


முதலில் 


5. ஆக்சிஜனேற்றும் வினைப்பொருள்களுடன் 
ஆல்டிஹைடும் பின் அமிலமும் உண்டாகின்றன . 

CH , OH + ( 0) 
, + O - > HCHO + H , O 

ஃபார்மால்டிஹைடு 


HCHO + O 


H.COOH 
ஃபார்மிக் அமிலம் 


6. மீத்தைல் ஆல்கஹால் ஆவியைச் செஞ்சூடாக்கப்பட்ட 
தாமிரம் அல்லது நிக்கல் உலோகத்தின்மீது செலுத்தினால் 
300 ° C வெப்பநிலையில் ஃபார்மால்டிஹைடு உண்டாகிறது . இந் 
நிகழ்ச்சியின்போது ஹைட்ரஜன் வெளிவருகிறது . 


300 ° C 


CH , OB 


IC HO + H , 
ஃபார்மால்டிஹைடு 


பயன்கள் : மீத்தைல் ஆல்கஹால் வார்னிஷ் , பாலிஷ் ஆகிய 
பொருள்கள் தயாரிக்கப் பயன் படுகிறது , இதை ஆக்சிஜனேற் 
றம் அடையச் செய்வதால் ப்ளாஸ்டிக் செய்யத் தேவையான 
மூலப்பொருள்களில் ஒன்றான ஃபார்மால்டிஹைடு மிக அதிக 
அளவில் கிடைக்கிறது . ஈத்தைல் ஆல்கஹாலில் இதைச் சேர்ப் 
பதால் அதைச் சாப்பிடத் தகுதியற்றதாகச் செய்கிறது . சில 
சாயங்களும் வாசனைப்பொருள்களும் தயாரிக்க மீத்தைல் ஆல்க 
ஹால் பயன்படுகிறது . கார்களின் ரேடியேட்டர்களிலுள்ள 
தண்ணீர் உறையாமல் இருக்க மீத்தைல் ஆல்கஹால் சேர்க்கப் 
படுகிறது . 


அமைப்பு 

( i ) கரியையும் ஹைட்ரஜனையும் நிர்ணயிக்கும் சோதனை 
யிலிருந்து இதன் வீத வாய்பாடு CH , ) என அறியமுடிகிறது . 


( ii ) விக்டர் மேயர் முறைப்படி இதன் ஆவி அடர்த்தி 
கணக்கிடப்படுகிறது . இதன் ஆவி அடர்த்தி 16. இதன் மூலக் 
கூறு எடை 32. ஆகவே , இதன் மூலக்கூறு வாய்பாடு CH , O . 


8 


கரிம வேதியியல் 
( iii ) கரியணுவின் வழக்கமான நான்கு இணை திறன்களும் 
ஹைட்ரஜன் அணுவின் ஒரு வினை திறனும் , ஆக்சிஜன் அணு 
வின் இரண்டு வினை திறன் களும் சரியாக நிறைந்துள்ள ஒரே 
உள்ளமைப்பு வாய்பாடு , 


H 


H - C -- 0 -- H ஆகும் . 


-o - H 


H 


( Iv ) இந்த உள்ளமைப்பிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் அணு 
இணைந்திருக்கும் விதம் மற்ற ஹைட்ரஜன் அணுக்களின் 
அமைப்பிலிருந்து வேறுபடுகிறது . இதைச் சோதனை மூலம் 
எளிதில் அறியலாம் . சான்றாக , சோடியம் இதனுடன் வினை 
புரிந்து ஒரு ஹைட்ரஜன் அணுமட்டும் பதிலீடு செய்யப்படு 
கிறது . இந்த ஹைட்ரஜன் அணு மேலே குறிப்பிட்ட வாய் 
பாட்டில் 0 --- H ஆகக் காட்டப்பட்டுள்ளது எனத் தெரிகிறது . 

( v ) மீத்தைல் ஆல்கஹாலில் --- CH , -OH தொகுதியிருப் 
பதை 

ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றத்திற்குட்படுத்துவதால் 
உறுதிப்படுத்தலாம் . இந்தத் தொகுதியுள்ள ஆல்கஹால்கள் 
ஆக்சிஜனேற்றத்தின் போது முதலில் ஆல்டிஹைடுகளையும் 
பின்னர் அமிலங்களையும் கொடுக்கின்றன . மீத்தைல் ஆல்க 
ஹால் முதலில் ஃபார்மால்டிஹைடையும் பின்னர் ஃபார்மிக் 
அமிலத்தையும் கொடுக்கிறது . 


( vi ) ஈரமுள்ள வெள்ளி ஆக்சைடுடன் மீத்தைல் அயோ 
டைடு வினை புரிவதால் மீத்தைல் ஆல்கஹால் கிடைப்பதால் , 
மேற்குறிப்பிட்ட உள்ளமைப்பு வாய்பாடு சரியானது என்பது 
உறுதிப்படுகிறது . 


H 

|| 
> H - C - 0H + Ag | 


H - C 


I-0-I 


+1 


+ A9 - OH 


H 


மீத்தைல் . அயோடைடு 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


115 


ஈத்தைல் ஆல்கஹால் 

( Ethyl Alcohol ) 


து சாதாரணமாகச் சாராயம் என்று வழங்கப்படும் . 


டை . 


தயாரிக்கும் முறைகள் 

ஆல்கஹால் தயாரிக்கப் பின்பற்றப்படும் எல்லாப் பொது 
முறைகளிலும் ஈத்தைல் ஆல்கஹால் தயாரிக்கலாம் . ஆனாலும் , 
இம் முறைகள் பெரும்பாலும் பின்பற்றப்படுவதில்லை . இது 
பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது . சர்க்கரை நொதிப் 
பதன் மூலம் இது உற்பத்தி செய்யப்படுகிறது . 

1. சர்க்கரை நொதிப்பு முறை : ஈஸ்ட்டுடன் சேர்ந்து 
சர்க்கரை கொதிப்பதால் ஆல்கஹால் பெறப்படுகிறது . 
நொதித்தல் என்பது என்சைம் என்னும் உயிரணுக்களின் 
உதவியால் கரிமப் பொருள்களைச் சிறிய மூலக் கூறுகளாக 
உடைப்பதாகும் . இந் நிகழ்ச்சியின் போது கார்பன் 
ஆக்சைடு போன்ற வாயு வெளிவரும் . அப்போது கரைசல் 
கொதிப்பது போன்று தோன்றும் . என்சைம்கள் என்பன 
உயிரணுக்களினின்றும் உண்டாக்கப்படும் நைட்ரஐன் உள்ள 
கரிமப் பொருள்களாகும் . அவைகளைச் சோதனைக் கூடத்தில் 
தொகுக்க முடியாது . உயிரினத்தை மூலமாகக் கொண்ட இந்த 
என்சைம்கள் சிறந்த வினை யூக்கியாகப் பயன்படுகின்றன . ஒவ் 
வோர் என்சைமுக்கும் ஒத்த ஒரு வெப்பநிலையும் அமிலத் 
தன்மையும் அமைந்தால் அவைகளின் வினையாற்றல் அதிக 
அளவில் வெளிப்படுகின்றது . இவைகளின் குறிப்பிடத்தக்க 
குணங்களில் ஒன்று இவற்றின் தனித்தன்மையாகும் . சான்றாக , 
மால்டேஸ் என்ற என்சைம் , மால்டோஸ் சர்க்கரையை நொதிக் 
கச் செய்ய உதவுகிறது . கரும்புச் சர்க்கரையுடன் இது வினை 
புரிவதில்லை . அதேபோல் சைமேஸ் என்னும் என்சைம் 
குளூக்கோஸ் சர்க்கரையைச் சிதைக்க உதவுகிறது . 


சைமேஸ் 


CHO --- > 2 C , H , OH + 2CO , 


ஈஸ்ட் 


இவ்வாறு ஏற்படும் சிதைவு நிகழ்ச்சி ஆல்கஹால் தயாரிக்க 
உதவுகின்றது . குளூக்கோஸ் விலையுயர்ந்த சர்க்கரையாதலால் 
சர்க்கரை எளிதில் கிடைக்கும் மலிவான பொருள்களாகிய 
உருளைக்கிழங்கு , அரிசி போன்ற பொருள்கள் ஆல்கஹால் 
தயாரிக்க மூலப்பொருள்களாகப் பயன்படுகின்றன , 


116 


கரிம வேதியியல் 


இவ்வாறு பெறப்படும் நீர்த்த ஆல்கஹால் பின்னர் வாலை 
வடித்தல் மூலம் 95 சதம் வீரியமுள்ளதாக்கப்படுகிறது . இதனைச் 
சுட்ட சுண்ணாம்பைச் சேர்த்து ஆவிமீட்பு முறையில் கொதிக்க 
வைத்து வாலைவடித்தால் 99.5 சதம் சுத்தமான ஆல்கஹால் 
கிடைக்கிறது . 


2. எத்திலீனிலிருந்து : பெட்ரோலியம் தொழிற்சாலைகளில் 
வெப்பச் சிதைவின் மூலம் பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் 
துணைப் பொருள்களில் எத்திலீனும் ஒன்று . 1919 ஆம் வருடம் 
முதல் எத்திலீனை ஈத்தைல் ஆல்கஹாலாக மாற்றும் முறைகள் 
பின்பற்றப்பட்டு வருகின்றன . எத்திலீன் அடர்கந்தக அமிலத் 
தால் உறிஞ்சப்படும்போது ஈத்தைல் ஹைடிரஜன் சல்ஃபேட் 
டுக் கிடைக்கிறது . இதை அதிக அளவு தண்ணீருடன் சேர்த்து 
நீர்த்த கரைசலாக்கும் போது ஆல்கஹால் கிடைக்கிறது . எத்தி 
லீன் கந்தக அமிலத்துடன் சேரும்போது ஈத்தைல் சல்ஃபேட் 
டும் உடன் உண்டாக்கப்படுகிறது . 


CH 


( H ) 


H 
| 


CH₂ 


H - SO4 


( H , - HSO . 


CH , - CH , 


HS04 


CH , CH , 


- 


SO4 + H , SO , 


CH- CH , 


450. 


CH , CH , 


. CH - CH , -HSO , + HAO > CH2- CH, OH + H , SO . 
( CH , CH ,) , SO + 2H , 0 - 2CH , - CH , - OH + 2H , SO , 


குணங்கள் : ஈத்தைல் ஆல்கஹால் ஒரு நிறமற்ற திரவம் ; 
ருசியுள்ள வாசனை யுடையது . இது நல்ல போதை தரக்கூடிய 
பொருள் . எல்லா 

விகிதத்திலும் தண்ணீருடன் கலக்கக் 
கூடியது . இதன் கொதிநிலை 783° C . தண்ணீரைவிட இலேசா 
னது . அடர்த்தி எண் 0-789 கி . / க.செ.மீ . இதன் வேதியியற் 
குணங்கள் மீத்தைல் ஆல்கஹாலின் குணங்களை மிகவும் ஒத் 
திருக்கின்றன . 

( 1 ) சோடியத்துடன் வினை : ஈத்தைல் ஆல்கஹாலும் 
சோடியமும் சேர்வதால் சோடியம் ஈத்தாக்சைடு என்னும் 
திண்ம வினைப்பொருள் கிடைக்கிறது . உடன் ஹைட்ரஜன் 
வாயுவும் வெளி வருகிறது . 

2 C , H , OH + Na -- 2 C , H , ONa + H , 


117 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


( 2 ) பாஸ்பரஸ் ஹாலைடுடன் வினை : பாஸ்பரஸ் ஹாலைடுடன் 
வினையாற்றி ஈத்தைல் ஹாலைடுகளைக் கொடுக்கிறது . 
CH , -CH , -OH + PCI , - > CH2 CH2Cl + POCl + HCl 

ஈத்தைல் குளோரைடு 
3CH ,-CH , -OH -- PBr , 3CH - CH , - Br + P ( OH ) . 

ஈத்தைல் புரோமைடு 
( 3 ) அமிலங்களுடன் வினை : அமிலங்களுடன் சேர்ந்து 
ஈத்தைல் எஸ்ட்டர்களைக் கொடுக்கிறது . சான்றாக , ஆல்கஹா 
லுடன் அசெட்டிக் அமிலத்தையும் சிறிதளவு அடர்கந்தக 
அமிலத்தையும் சேர்த்து வெதுவெதுப்பாக்கினால் ஈத்தைல் 
அசெட்டேட்டு ( எஸ்ட்டர் ) ஆப்பிள் பழத்தின் வாசனையுடன் 
கிடைக்கிறது . 


CH ; --COOH + HO -CH , --CH , = CH ; - Coo - CH ;-CH , + Hzo 

ஈத்தைல் அசெட்டேட்டு 


இந்த வினை 

ஆல்கஹாலைக் கண்டறியும் ஒரு சிறந்த 
சோதனையாகும் . 

( 4 ) அடர் கந்தக அமிலத்துடன் வினை : கந்தக அமிலத் 
துடன் வினை முன்பே விளக்கப்பட்டிருக்கிறது . 

100 ° C- க்குக் கீழ் 
CH , -CB , - OH -- H , SO , 

* CH ,-CH , -HSO , 

+ H , O 


- 


- 


தனியாக அல்லது 
அதிக அளவு அடர் 
கந்தக அமிலத்துடன் 

சுடேற்ற 
( 160° ( ) 


அதிகமான் 
ஆல்கஹாலுடன் 

( 100 ° c ) 
CH , CH2 - H54 


தண்ணீருடன் 

சூடு படுத்த 
ஈத்தைல் ஆல்கஹாலும் 
கந்தக அமிலமும் 
திரும்பக் கிடைக்கின்றன 


CHY - CH , -OH 


13 


CH3 - CH2- HSO4 

. 
CH , 

+ H2S04 
CH2 


ப 
CH , CH2 > 

O + H , SOA 
CH , -CH, 
இரு ஈத்தைல் ஈதர் 


118 


கரிம வேதியியல் 


( 5 ) கால்சியம் குளோரைடுடன் வினை : கால்சியம் குளோ 
ரைடுடன் சேர்ந்து ஒரு திண்ம வழிப்பொருளைக் கொடுக்கிறது . 

CaCl , + 4CH ; -CH , -OH - > Caci , 4CH ; CH ; OH 


( 6 ) ஆக்சிஜனேற்றும் வினைப்பொருள்களுடன் வினை : இது 
ஓர் ஓரிணைய ஆல்கஹால் ஆதலால் முதலில் அசெட்டால் 
டிஹைடாகவும் , பின் அசெட்டிக் அமிலமாகவும் ஆக்சிஜ 
னேற்றம் அடைகிறது . 
CH - CH - OH + ( O ) - > CH4 - CHO + HEO 

அசெட்டால் டிஹைடு 
CH, CHO + ( O ) - > CH ,COOH 

அசெட்டிக் அமிலம் 


( 7 ) செஞ்சூடாக்கப்பட்ட தாமிரம் அல்லது நிக்கல் உலோ 
கம் உடனிருக்க நடைபெறும் வினை | ஈத்தைல் ஆல்கஹால் 
ஆவியை 300 ° C வெப்பநிலையிலுள்ள உலோகத்தின் மீது செலுத் 
தினால் ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு அசெட்டால்டிஹைடு உண் 
டாகிறது . 

300 ° C 
CH , - CH , -OH > CHI CHO + H2 + 

Ni 


( 8 ) அயோடோஃபாம் வினை : மீத்தைல் ஆல்கஹாலைப் 
போலல்லாமல் இது அயோடோஃபாம் வினைக்குட்படுகிறது . 
ஆல்கஹாலைச் சிறிதளவு அயோடின் படிகமும் பொட்டாசியம் 
கார்பனேட்டுக் கரைசலும் சேர்த்து வெதுவெதுப்பாகச் சூடு 
படுத்தினால் அயோடோஃபாம் உண்டாகிறது . இதை அதனு 
டைய தனியான மணத்தினால் கண்டறியமுடிகிறது . 

ஆக்சிஜனேற்றம் 
CHg - CH , - 01 + 1 , 

* CH , CHO + 2H1 
CH , CHO + , * CI : CHO + SHI 

நீராற்பகுப்பு 
CHO 

+ CBI , + HCOOH 
H OH H , O அயோடோஃபாம் 


CI ,, 


2HCOOH + K ,CO ; -- 2 HCOOK + CO , + H , 0 


இவ் வினையின் மூலம் ஈத்தைல் ஆல்கஹாலையும் மீத்தைல் 
ஆல்கஹாலையும் பிரித்தறிய முடிகிறது . 


அலிஃபாட்டிக் ஆகல்ஹால்கள் 


119 


ம் , 


பயன்கள் 

( 1 ) இது ஒரு சிறந்த போதைப் பொருளாகப் பயன் 
படுகிறது . 

பீர் மதுவில் 5 சதம் ஆல்கஹால் இருக்கிறது . 
ஒயின்மதுவில் 10 சதம் ஆல்கஹாலும் பிராந்தி , விஸ்கி போன்ற 
மது வகைகளில் இன்னும் சற்று அதிகமான ஆல்கஹாலும் 
உள்ளன . 

மதுக்களின் மீது விதிக்கப்படும் வரி அதிலுள்ள 
ஆல்கஹாலின் விகிதத்தைப் பொறுத்து அதிகமாகிறது . 

( 2 ) ஈத்தைல் ஆல்கஹால் ஒரு சிறந்த கரிமக் கரைப்பான் 
ஆகும் . கரிமச் சேர்மங்களை மறுபடிகமாக்கிச் சுத்தப்படுத்தச் 
சோதனைச் சாலைகளில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப் 
படுகிறது . 

( 3 ) டிங்ச்சர் அயோடின் போன்ற மிகப்பல மருந்துகள் 
ஆல்கஹால் மூலம் தயாரிக்கப்படுகின்றன . 

கார்களில் எரிபொருளாகவும் இது பயன்படுத்தப் 
படுகிறது . 

( 5 ) ஈதர் , குளோரோஃபாம் போன்ற அத்தியாவசியப் 
பொருள்கள் தயாரிக்கவும் ஈத்தைல் ஆல்கஹால் பயன் படுகிறது . 

தொழிற்சாலைகளில் பல விதத்தில் இது பயன்படுத்தப் 
படுகிறது . தொழிற்சாலை உபயோகத்திற்குப் பயன்படுத்தப் 
படும் ஆல்கஹாலில் மீத்தைல் ஆல்கஹால் , பிரிடின் போன்ற 
துர்நாற்றமுள்ள பொருள்களைச் சேர்த்து அதை அருந்து 
வதற்குத் தகுதியற்றதாகச் செய்கிறார்கள் . இதைக் குடிக்கத் 
தகாத சாராயம் என்று வழங்குவர் . 
மீத்தைல் ஆல்கஹாலுக்கும் ஈத்தைல் ஆல்கஹாலுக்குமுள்ள 

வேற்றுமைகள் 
மீத்தைல் ஆல்கஹால் 

ஈத்தைல் ஆல்கஹால் 


1 , கொதிநிலை 65 ° C 

கொதிநிலை 78.3 ° C ) 
2. அயோடோஃபாம் வினைக்கு அயோடோஃபாம் எளிதில் 
உட்படுவதில்லை . 

தருகிறது . 
3. ஆக்சிஜனேற்றம் அடைந்து இது ஆக்சி ஜ னற்றம் 
ஃபார்மால்டிஹைடும் ஃபார் அடைவதால் அசெட்டால் 
மிக் அமிலமும் கிடைக் டிஹைடும் அசெட்டிக் அமில 

இந்த அமிலம் மும் கிடைக்கின் றன . இந்த 
ஆக்ஸிஜன் ஒடுக்கும் தன்மை அமிலத்திற்கு ஆக்சிஜன் 
யுடையது . 

ஒடுக்கும் தன்மை இல்லை . 


கின் றன . 


- 


120 


கரிம வேதியியல் 


மீத்தைல் ஆல்கஹால் 


ஈத்தைல் ஆல்கஹால் 


4. சாலிசிலிக் அமிலமும் சிறிது இவ் வினை நடை பெறுவதில்லை . 
அடர் 

கந்தக அமிலமும் 
சேர்த்துச் சூடுபடுத்தினால் 
இது தனியான மணமுள்ள 
வின்ட்டர் 

கிரீன் தைலம் 
உண்டாக்குகிறது . 
5 சிறிதளவு அடர்கந்தக அமில பழங்களின் மணமுள்ள ஈத் 
மும் அசெட்டிக் அமிலமும் 

அசெட்டேட்டு 
சேர்த்துச் 

சூடுபடுத்தினால் என்னும் எஸ்ட்டரைக் 
இந்த ஆல்கஹால் மணமுள்ள கொடுக்கின்றது . 
எஸ்ட்டர்களைக் கொடுப்ப 
தில்லை . 


தைல் 


ள்ளமைப்பு 

வழக்கமான முறையில் இதிலுள்ள தனிமங்களின் சதவீதக் 
கூட்டிலிருந்து தன் விகித வாய்பாடு கணிக்கப்படுகிறது . 
அதன்படி இதன் விகித வாய்பாடு C ,H ,O எனக் கிடைக்கிறது . 

கரி , ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் இவற்றின் இணை திறன் 
முழுதும் நிறைவுற்றிருக்க இதன் அமைப்பைப் பின் வரும் 
இரண்டு முறைகளில் குறிப்பிடலாம் . 


Η Η 


l - l 


( 1 ) 


H --C - C - 0 - H 

| | 
H H 


H 


H 


-0 


H 


0 - C - H 


( 2 ) 


H 


H 


முதல் அமைப்பை நோக்கினால் அதில் ஐந்து ஹைட்ரஜன் 
அணுக்கள் நேராகக் கரியணுவுடனும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் 
அணு ( மற்றையவற்றிலிருந்து மாறுபட்டு ) ஆக்சிஜனுடனும் 
ணைந்துள்ளன . 

ஆனால் , 

இரண்டாவது அமைப்பின்படி 
எல்லா ஹைட்ரஜன் அணுக்களும் கரியணுக்களுடன் ஒரே 
- மாதிரி இணைந்துள்ளன . இந்த இரண்டு மாறுபட்ட அமைப்பு 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


121 


களில் சரியானதைக் கண்டறிய ஆல்கஹாலின் வேதியியற் 
குணங்களை அறியவேண்டியது அவசியமாகிறது . ஆல்கஹால் 
சோடியத்துடன் வினைபடுவதால் உண்டாகும் சோடியம் ஈத்தாக் 
சைடின் வாய்பாடு C , H , ONa என்று எளிதில் நிர்ணயிக்கப் 
படுகிறது . இதில் ஆல்கஹாலிலுள்ள ஒரே ஒரு ஹைட்ரஜன் 

ணுமட்டும் சோடியம் அணுவினால் பதிலீடு செய்யப்பட்டிருக் 
கிறது . இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் இணைந்திருக்கும் விதம் 
மற்றவற்றிலிருந்து மாறுபட்டிருக்கிறது என்பதை எளிதில் 
உணரமுடிகிறது . இதை முதல் உள்ளமைப்பு எடுத்துக் காட்டு 


* 


ஈத்தைல் ஆல்கஹால் 

ஆல்கஹால் பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் 
சேரும்போது ஏற்படும் வினையினால் ஈத்தைல் குளோரைடு 
C , H , CI உண்டாகிறது , இதிலிருந்து ஆல்கஹாலில் 
ஆக்சிஜன் அணுவும் , ஹைட்ரஜன் அணுவும் தனித் தொகுதி 
யாக உள்ளன என்பதும் , இத் தொகுதி குளோரின் அணுவினால் 
பதிலீடு செய்யப்படும்போது ஈத்தைல் குளோரைடு உண்டா 
கிறது என்பதும் தெளிவாகிறது . இதனால் ஆல்கஹாலில் 
ஒற்றை இணைதிறனுள்ள - OH தொகுதி உள்ளது என்பது 
தெரிகிறது . ஆகவே , முதல் அமைப்பு ஈத்தைல் ஆல்கஹாலின் 
உண்மையான அமைப்பு என முடிவாகக் கூறலாம் . 

மேலும் , ஈத்தைல் குளோரைடு ( C , H , C1 ) ஈரமுள்ள 
வெள்ளி ஆக்சைடின் மீது வினைபடுவதால் ஈத்தைல் ஆல்கஹால் 
கிடைக்கிறது . 

வினையைக் கீழ்கண்ட சமன்பாடு 
குறிக்கிறது , 


இந்த 


I 


I-0-I 


I- 
ப- 
I 


( 0 + 


Agl 


---- 


-- 


| 


| 
H 


+ Age 2 


மேற்குறித்த காரணங்களால் ஈத்தைல் ஆல்கஹாலின் 
அமைப்பைப் பின் வருமாறு குறிக்கலாம் . 

H H 
H -_- _ ON 

| 
H H 


122 


கரிம வேதியியல் 


புரோப்பைல் ஆல்கஹால்கள் அல்லது புரோப்பேனால்கள் 

C , H , OH 
(( Propyl Alcohols or Propanols ) 


ரண்டு புரோப்பைல் ஆல்கஹால்கள் உள்ளன . ஒன்று 
நார்மல் புரோப்பைல் ஆல்கஹால் ; மற்றது ஐசோ புரோப்பைல் 
ஆல்கஹால் . புரோப்பைல் ஆல்கஹால் ஓரிணைய ஆல்கஹால் ; 
ஐசோபுரோப்பைல் ஆல்கஹால் ஈரிணைய ஆல்கஹால் . 

CH - CH = CH - OH , CH2 – CHOH - CH , 


( அ ) நார்மல் புரோப்பைல் ஆல்கஹால் ( அ ) 1 - புரோப் 

பேனால் ( CH , - CH , - CH , - OH ) 

அதிகமான கரியணுக்கள் கொண்ட ஆல்கஹாலுடன் சில 
எண்ணெய்களில் இந்த ஆல்கஹாலும் கிடைக்கிறது . பின்னர் 
வடித்துப் பிரித்தலின் மூலம் இது பெறப்படுகிறது . 

கார்பன் டை ஆக்சைடை அதிக அழுத்தத்தின் மூலம் 
ஹைட்ரஜன் ஏற்றம் அடையச் செய்வதால் இந்த ஆல்கஹால் 
உற்பத்தி செய்யப்படுகிறது . 

நார்மல் புரோப்பைல் அயோடைடு பொட்டாஷ் காரக்கரை 
சலால் நீராற் பகுப்படையச் செய்வதால் இந்த ஆல்கஹால் 
கிடைக்கிறது . 


+ KI 


+ K + OH - 


CH , -CH , -CH, - 1 
நார்மல் புரோப்பைல் 

அயோடைடு 


CH ,-CH ,-CH ,-OH + K1 
நார்மல் புரோப்பைல் ஆல்கஹால் 


இது ஒரு நிறமற்ற திரவம் . கொதிநிலை 97 • 4 ° C ; தண்ணீ 
ருடன் எளிதில் கலக்கிறது . ஓரிணைய ஆல்கஹாலின் எல்லாக் 
குணங்களும் இதற்குண்டு . 
( ஆ ) . ஐசோ புரோப்பைல் ஆல்கஹால் அல்லது 2 - புரோப் 

( பேனால் CH - CHOH - CHy ) 

இந்த ஆல்கஹால் பெட்ரோலியம் தொழிற்சாலைகளில் 
புரோப்பிலீனிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது . 
கந்தக அமிலம் புரோப்பிலீனை எளிதில் உறிஞ்சி எடுக்கிறது . 
இப்போது ஐசோ புரோப்பைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு 
உண்டாகிறது . இதைத் தண்ணீருடன் சேர்த்துக் கொதிக்க 


அடர் 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 

128 
வைக்கும்போது நீராற் பகுக்கப்பட்டு ஐசோ புரோப்பைல் 
ஆல்கஹாலைக் கொடுக்கிறது . இதை வாலை வடித்துப் பிரித்தால் 
சுத்தமான ஆல்கஹால் கிடைக்கிறது . 


H , SO , 
CH , , CH = CH , --- > CH ; --- CH -- CH , ஐசோ புரோப்பைல் 
புரோப்பிலீன் 

HSO , ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு 


| H ,O 


CH .-- CH -- CH , + H , SO , 


OH 


ஐசோபுரோப்பைல் 
ஆல்கஹால் 


ஒரு நிறமற்ற திரவம் ; கொதிநிலை 82-4 ° C . ஈரிணைய 
ஆல்கஹாலின் எல்லாக் குணங்களும் இதற்கு உண்டு . 

ஷாம்பூ தயாரிக்க ஈத்தைல் ஆல்கஹாலுக்குப் பதிலாக இது 
பயன்படுத்தப்படுகிறது . கார்களுக்கு வேண்டிய அதி ஆக்டேன் 
எரிபொருள் தயாரிக்கவும் இது உதவுகிறது . 


ஆல்கஹால் 


அல்லது 


பியூட்டேனால் 


( இ ) பியூட்டைல் 

C.H , OH 


இதற்கு நான்கு ஐசோமெரிக் அமைப்புகள் உண்டு . 


( 1 ) CH , - CH ? -CH , -OH நார்மல் பியூட்டைல் 

ஆல்கஹால் ( ஓரிணைய ) 


CH ) 


( 2 ) 


CH , 


CH CH , -OH ஐசோ பியூட்டைல் 

ஆல்கஹால் ( ஓரிணைய ) 


( 3 ) CH ,-CH --CH - OH 

CHs 


ஈரிணைய பியூட்டைல் 
ஆல்கஹால் 


( 11 ) 


மூவிணைய பியூட்டைல் 
ஆல்கஹால் 


( 4 ) CH , 

CHI 


OH 


1241 


கரிம வேதியியல் 


( ஈ ) நார்மல் பியூட்டைல் ஆல்கஹால் அல்லது 1 - பியூட் 

டே னால் : CH , CH , --- CH , -CH , -OH 

நுண்ணிய உயிரணுக்கள் , சர்க்கரை உள்ள பொருள்கள் 
அல்லது கார்போஹைட்ரேட்டுகளின் மீது வினைபட இந்த 
ஆல்கஹாலைக் கொடுக்கின்றன . 

இது ஒரு திரவம் ; கொதிநிலை 117-4 °. ஷெல்லாக் என்னும் 
பிசின் தயாரிக்கச் சிறந்த கரைப்பானாகப் பயன்படுகிறது . இந்த 
ஆல்கஹாலிலிருந்து கிடைக்கும் எஸ்ட்டர் மிக நல்ல வாசனை 
யுடையது . அதனால் வாசனைப் பொருள்கள் தயாரிக்கப் பயன் 
படுகிறது . 

ஐசோ ப்யூட்டைல் ஆல்கஹால் மற்ற ஆல்கஹாலுடன் 
சேர்ந்து எண்ணெயுடன் கிடைக்கிறது . து ஒரு திரவம் . 
கொதிநிலை 108 ° C . 

மற்ற இரு ஆல்கஹால்களும் ஒலிஃபீனிலிருந்து அதிக 
அளவில் தயாரிக்கப்படுகின்றன . 


இரு ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 

(( Dihydric Alcohols ) 
இரு ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் பொதுவாக க்ளைக்கால்கள் 
என வழங்கப்படும் . எத்திலீன் க்ளைக்கால் இவ்வகையின் முதல் 
உறுப்பு ஆகும் . இதில் இரண்டு ஹைட்ராக்சில் தொகுதிகள் 
( -OH ) எத்திலீனிலுள்ள வெவ்வேறு கரியணுக்களுடன் 
இணைந்திருக்கின்றன . 

ОН ОН 
- 
H - C C - H 

எத்திலீன் க்ளைக்கால் 
| 

( Ethylene glycol ) 
H H 
ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால்களைப் போலவே இவைகளை 
யும் தயாரிக்கலாம் . 
எத்திலீன் க்ளைக்கால் (HO- CH , CH ,-OH ) 

தயாரித்தல் : ( 1 ) காரத்தன்மையுள்ள பொட்டாசியம் 
பர்மாங்கனேட்டுக் கரைசலைக் கொண்டு எத்திலீனை ஆக்சிஜ 
னேற்றம் அடையச் செய்வதால் இந்த ஆல்கஹால் கிடைக்கிறது . 
CH , 

KMnO , 

CH , 

- OH 
|| + 0 + H , 0 ------ 

| 
சோடாக்கார்ப 

CH , - OH 
னேட் கரைசல் 


GH , 


அலிஃபாட்டிக் ஆகல்ஹால்கள் 


125 


( 2 ) எத்திலீன் இரு புரோமைடு நீரிய சோடியம் கார்ப 
னேட்டுக் கரைசலால் நீராற் பகுக்கப்படும்போது எத்திலீன் 
க்ளைக்கால் கிடைக்கிறது . 
CH , -- Br 

CH , - OH 
+ Na , C0 , + H ,0- > | 

+ 2Na Br + CO , 
CH , -- Br 

CH , - OH 
எண்ணெய் போன்ற எத்திலீன் இரு புரோமைடு மறையும் 
வரை இந்த வினைக் கலவையைக் கொதிக்க வைக்க வேண்டும் . 
பின்பு , தண்ணீர்த் தொட்டியின் மீது வைத்து ஆவியாக்கப்படு 
கிறது . ஈதரும் ஆல்கஹாலும் சேர்ந்த கலவையின் மூலம் சாறு 
இறக்கப்பட்டுப் பின் வாலை வடித்துச் சுத்தம் செய்யப்படுகிறது . 
இது ஒரு சோதனைச்சாலை முறை 


உற்பத்தி செய்தல் 
( 1 ) எண்ணெய்க் கிணறுகளிலிருந்து 

கிடைக்கும் எத்தி 
லீனிலிருந்து இது அதிக அளவில் பெறப்படுகிறது . இந்த வாயு 
வும் கார்பன் டை ஆக்சைடும் சலவைத்தூள் சேர்க்கப்பட்ட 
தண்ணீருக்குள் செலுத்தப்படும்போது ஹைப்போகுளோரஸ் 
அமிலம் உண்டாகிறது . இந்த அமிலம் எத்திலீனுடன் சேர்ந்து 
எத்திலீன் குளோரோ ஹைட்ரின் உண்டாகிறது . 
CH , | OH 

CH , - OH 
+ | 

ப 
CH , 

| 
, CIL 

CH , -Cl 
எத்திலீன் குளோரோ 

ஹைட்ரின் 


இதைச் சுண்ணாம்புத் தண்ணீருடன் சேர்த்துக் கொதிக்க 
வைக்கும் போது களைக்கால் கிடைக்கிறது . 
CH , -- OH 

Ca ( OH ) | 

CH , -- OH 
| 

+ H , 0 
CH , -- C1 

CH , -- OH + HCI 

எத்திலீன் க்ளைக்கால் 
( 2 ) வெள்ளி ஆக்சைடு வினையூக்கியாகச் செயல்படும் 
போது , 280 • C வெப்பநிலையில் எத்திலீன் , எத்திலீன் ஆக்சை 
டாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது . 


A9 ) 


CH , 
|| 
CH2 


+ 0 


CH , 
I 0 எத்திலீன் ஆக்சைடு 
CH , 


280ic 


CH , 


HEL 


புரிந்து முதலில் சோடியம் க்ளைக் கோலேட்டும் 
126 

கரிம வேதியியல் 
நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் சேர்த்துக் 
கொதிக்கவைக்கும் போது நீராற் பகுக்கப்பட்டு எத்திலீன் 
க்ளைக்கால் கிடைக்கிறது . 

நீர்த்த 

CH ,-OH 
O + 14,0 

| 
CH ., 

CH2- OH 

எத்திலின் க்கரக்கால் 
குணங்கள் : இது ஒரு நிறமற்ற வழுவழுப்பான திரவம் ; 
இனிப்பான நல்ல சுவையுடையது . இதன் கொதிநிலை 197 • 5 ° C , 
தண்ணீருடன் கலக்கக்கூடியது ; நச்சுத்தன்மையுடையது . 

இதன் மூலக்கூறில் இரண்டு ஓரிணைய ஆல்கஹால் தொகுதி 
கள் உள்ளன . அதனால் ஓரிணைய ஆல்கஹாலின் எல்லாக் குணங் 
களும் இதற்கு உண்டு . 
1. சோடியத்துடன் வினை : சோடியம் இதனுடன் வினை 

பின் 
சோடியம் வழிப்பொருளும் உண்டாகின்றன . இந் நிகழ்ச்சியின் 
போது ஹைட்ரஜன் மற்றொரு விளை பொருளாக வெளிவருகிறது . 
CH , -- OH CH ,-ONa 

CH , - ONa 
| 


Na 


Na 


CH , - OH 


CH .-- OH 


CH , - ONa 


2. இதனுடன் ஹைட்ரஜன் குளோரைடு வினை புரிந்து 
எத்திலீன் குளோரோ ஹைட்ரினும் எத்திலீன் குளோரைடும் 
கிடைக்கின்றன . 
CH , - OH CH , - C1 

CH2Cl , 
HCI | 

HC1 


CH , - OH 


CH , -- OH 

எத்திலீன் 
குளோரோஹைட்ரின் 


CH , CCl 
எத்திலீன் 
ளோரைடு 


3. பாஸ்பரஸ் ஹாலைடுகளுடன் ( PC) , PBrg ) வினை புரிந்து 
எத்திலீன் ஹாலைடுகளைக் கொடுக்கின்றன . 
CH , -- OH 

CH, CI 
| + 2PCI , -- 

+ 2POCl + 2HC ] 
CH , - OH 

CH .-- Cl 


. 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


127 


பாஸ்பரஸ் அயோடைடுடன் நிலைப்பற்ற எத்திலீன் அயோ 
டைடு உண்டாகிறது . இது சிதைந்து எத்திலீனும் , அயோ 
டினும் கொடுக்கிறது . 
CH , -- OH ( P + I ,) CH , -1 

CH ,, 
| + PI , | 

+1, 
CH , -OH 

CH , -1 
எத்திலீன் 

எத்திலீன் 
அயோடைடு 


CH , 


4. அசெட்டிக் அமிலத்துடன் எத்திலீன் ஒற்றை , இரட்டை . 
அசெட்டேட்டுகள் உண்டாகின்றன . 
CH , -- OH 

CHO CÓ CH! CH , -0 - CÓ-- CH , 
CH , COOH | 

CH.COOH 


CH , -OH 


CH ,-OH 
எத்திலீன் ஒற்றை 
அசெட்டேட்டு 


CH , —O - CO - CH , 
எத்திலீன் இரட்டை . 
அசெட்டேட்டு 


டையில் 


5. இது ஆக்சிஜனேற்றம் அடைவதால் முடிவாக ஆக்சாலிக் 
அமிலம் கிடைக்கிறது . 

பல விளைபொருள்கள் 
உண்டாகின்றன . 
CHI , --- OH ( HO 

( HO 
O | 


CH , --- OH 


CH - OH 


CHO 


க்ளையாக்சால் 


களைக்காலிக் 
ஆல்டிஹைடு 


() 


| (0) 


COOH 


COOH . 

(0) 


COOH 

(0 ) 


அமிலம் 


CH , OH CHO 

COOH 
க்ளைக்காலிக் க்ளையாக்சாலிக் ஆக்சாலிக் 

அமிலம் 

அமிலம் 
எல்லா விளைபொருள்களையும் அந்தந்த நிலையில் தனித்தனியே 
அடையலாம் . 


6. விளாவிய கந்தக அமிலத்துடன் சேர்த்து வாலைவடித் 
துப் பிரித்தால் 1 , 4- டை ஆக்சேன் ( 1 , 4 - Dioxane ) என்னும் 
வளையச் சேர்மம் கிடைக்கிறது . 


128 


கரிம வேதியியல் 


O 


CH , -OH 
| 
CH , -OH 


H2C 


CH2 


+ 2H , O 


விளாவிய 
H250 , + வெப்பம் 


H , C 


CH , 


1 , 4 - டை ஆக்சேன் 
( 1,4 - Dioxane ) 


இது ஒரு சிறந்த கரைப்பான் . 


பயன்கள் : மோட்டார் வாகனங்களில் உள்ள திரவம் 
உறையாதிருக்கவும் , விமானங்களில் குளிர்சாதனக் கருவிகளி 
லும் இதைப் பயன்படுத்துகிறார்கள் . எத்திலீன் க்ளைக்கால் மிக 
அதிக அளவில் டெரிலீன் , டெக்ரான் போன்ற செயற்கை நூல் 
கள் தாரிக்கப் பயன்படுகிறது . 


டெரிலின் 


H00C 


COOH + HO CH2 CH , OH 


HO - CH - CH - OH 

- - 
எத்திலீன் க்களக்கால் 


+ 


HOoc 


COOH + HO - CH2 * CH2OH 


வடரி : ப்தாலிக் அமிலம் 


. O - CH - CH . - 00C 


Coo - CH ,-CHzooc - ( - ) -coo -CHz-cro- 


டெரவீன் 


அமைப்பு நிரூபணம் 

1. மூலக்கூறு வாய்பாடு C , H , 0 , என்பதாகும் . 

2. சோடியம் உலோகம் இதனுடன் வினைபுரிந்து இரண்டு 
ஹைட்ரஜன் அணுக்களை வெளியேற்றுகிறது . அதனால் எத்திலீ 
னிலுள்ள இரண்டு ஹைட்ரஜன் மற்ற நான்கு அணுக்களைப் 
போலல்லாமல் வேறு விதமாக இணைந்திருக்கின்றன . 

3. PC1 , உடன் இரு குளோரைடு வழிப்பொருளும் HC1,- ம் 
கிடைக்கின்றன . 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


129 


4. மேற்குறித்த வினையின்படியும் , அணுக்களின் இணை 
திறன்களை மனத்திற் கொண்டும் எத்திலீன் க்ளைக்காலின் 
அமைப்பைப் பின் வரும் இரண்டு முறைகளில் குறிக்கலாம் . 


OH 


-y 


CH , -CH 


CH , OH 
| 
CH , -OH 


OH 


1 


முதல் வாய்பாட்டின்படி இது ஓர் உறுதியற்ற சேர்மம் . 
ஏனெனில் , இரண்டு - OH தொகுதிகள் ஒரே கரியணுவில் 
இணைந்துள்ளன . இது எளிதில் ஒரு மூலக்கூறு தண்ணீரை 
வெளிப்படுத்துகிறது . 

5. இரண்டாவது அமைப்புக் கீழ்வரும் சான்று வினைகளால் 
உறுதிப்படுத்தப்படுகின்றது . 
( i ) எத்திலீன் புரோமைடு நீராற் பகுக்கப்படுவதால் எத்தி 

லீன் க்ளைக்கால் கிடைக்கிறது . 


CHA + Br 


KOH 


| 


CH , -- OH 
| 

+ 2KBr 
CH , - OH 


K + OH 


CH2 + B 


( ii ) ஆக்சிஜனேற்றம் அடைவதால் 

உண்டாகும் விளை 
பொருள்கள் ஓரிணை ஆல்கஹால் தொகுதியிலிருந்து 
கிடைக்கும் பொருள்களை ஒத்திருக்கின்றன . 
CH , - OH . CHO 

CHO 

COOH 
| 
CH , - OH CH , - OH CHO 

COOH 
க்ளைக்காலிக் 

க்ளையாக்சால் ஆக்சாலிக் 
ஆல்டிஹைடு 

அமிலம் 


இதிலுள்ள இரண்டு ஓரிணைய ஆல்கஹால் தொகுதிகளும் 
( - CH , - OH ) ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆக்சாலிக் அமிலம் 
கிடைக்கிறது . 

இதன் அமைப்பு முதலாவது அமைப்பாக இருந்தால் 
அசெட்டிக் அமிலம் உண்டாகும் , அதனால் எத்திலீன் களைக் 

9 


180 


கரிம வேதியியல் 


காலின் அமைப்பு இரண்டாவது அமைப்பு என்பது உறுதி 
யாகிறது . 

HO - CH , -- CH , -OH எத்திலீன் க்ளைக்கால் 


பல்ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 

( Polyhydric Alcohols ) 


கிளிசரால் ( Glycerol ) 


CH , - OH 
| 
CH -- OH 
| 
CH , - OH 


, 


பல்ஹைட்ரிக் ஆல்கஹால்களில் மிகவும் முக்கியத்துவம் 
வாய்ந்தது கிளிசரால் ஆகும் . இது கிளிசரின் ( Glycerine ) என 
வும் வழங்கப்படும் . இதில் மூன்று ஹைட்ராக்சில் தொகுதிகள் 
உள்ளன . 


பெயரிடுதல் : இதை புரோப்பேன் 1 , 2 , 3 மூவால் ( triol ) 
என்றும் வழங்கலாம் . ஏனெனில் , இது புரோப்பேனிலிருந்து 
கிடைக்கப்பெறும் வழிச் சேர்மமாகும் . 

எண்ணெய்களும் 
கொழுப்புகளும் நீண்ட கரியணுக்களின் தொகுதியைக் கொண்ட 
அமிலங்களுடன் கிளிசரால் சேர்வதனால் கிடைக்கும் எஸ்ட்டர் 
களாகும் . சோப்புத் தொழிற்சாலையில் கிளிசரால் ஒரு துணை 
விளைபொருளாகக் கிடைக்கிறது . 

சோடாக் காரக் கரைசலைக் 
கொண்டு எண்ணெய் , கொழுப்பு ஆகியவற்றை நீராற் பகுக்கும் 
போது கொழுப்பு அமிலங்களின் சோடிய உப்பும் ( சோப்பு ) 
கிளிசராலும் கிடைக்கின்றன . 


CH , To - co - R 
CH, 10 - CO - R 
R + 


Na 4 OH 
Na OH 


CH2 - OH 
| 
CH -OH + 3RCOONO 


CH , o- co -R 


NaOH 


CH . - OH 


** 


- 


கிளிசரால் 


சோப்பு 


தயாரித்தல் 

( 1 ) எண்ணெய் அல்லது கொழுப்புப் பொருள்களை நீராற் 
பகுக்கும்போது அமிலமும் கிளிசராலும் உண்டாகின்றன , 


ப 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


131 


இந்தக் கொழுப்பு அமிலம் சோடாக் காரத்துடன் வினைபட்டுச் 
சோப்பாக மாறுகிறது . நீரிய கரைசல் , உபயோகப்பட்ட சாறு 
என வழங்கப்படும் . இது கிளிசராலைக் கொண்டுள்ள முக்கியப் 
பொருளாகும் . இதில் சிறிது காரம் , சிறிதளவு சோப்பு , 
தண்ணீர் , சோடியம் குளோரைடு போன்ற மற்றப் பொருள் 
களும் உள்ளன . இதிலுள்ள காரமும் சோப்பும் அலுமினியம் 
சல்ஃபேட்டை 

இதனுள் சேர்ப்பதால் நீக்கப்படுகின் றன . 
சுத்தமான நீர்த்த கரைசலை அடர்த்தியாக்குவதால் இதிலுள்ள 
உப்புகள் பிரிக்கப்படுகின்றன . குறைந்த அழுத்தத்தில் வாலை 
வடித்துப் பிரித்தால் சுத்தமான கிளிசரால் கிடைக்கிறது . 


( 2 ) எண்ணெய் அல்லது கொழுப்புப் பொருள்களை அதிக 
மாகச் சூடேற்றப்பட்ட நீராவியைக் குறைந்த அழுத்தத்தில் 
செலுத்தி நீராற் பகுப்படையச் செய்தால் கிளிசரால் கிடைக் 
கிறது . இந் நிகழ்ச்சியின் போது சிறிதளவு நீர்த்த கந்தக அமிலம் 
சேர்க்கப்படுகிறது . மீதமுள்ள கொழுப்பு அமிலங்கள் மெழுகு 
போன்ற பொருளாகக் கிடைக்கிறது . இதைக் கொண்டு மெழுகு 
வர்த்திகள் செய்யப்படுகின் றன . 


HI 


( H + ooC -R . 
CH 00C - R 
.CH + 00c - R 


H2S04 


CH - OH 
+ H + OH நீர்த்த , 

CH - OH + 3RCOOH 
CH 

| 
HTH 

CH - OH 

வெண்மையான 

மெழுகு 
( கொழுப்பு அமிலங்கள் ) 


இதை வாலைவடித்துப் பிரித்தால் கிளிசரால் சிறிதளவு 
அமிலத்துடனும் , தண்ணீருடனும் வெளிவருகிறது . சோடியம் 
கார்பனேட்டு உப்பை இதனுடன் சேர்த்து அமிலத்தை நீக்கி 
நீராவியால் வாலை வடித்தால் க்ளிசரால் மட்டும் வெளிவருகிறது . 
இதை அடர்த்தியாக்கிச் சுத்தப்படுத்தினால் கிளிசரால் கிடைக் 


கிறது . 


கிளிசரால் தொகுப்பு ( Synthesis of Glycerol ) 
கிளிசரால் தொகுப்பு முறையிலும் அதிக அளவில் பெறப்படு 

பெட்ரோலியம் தொழிற்சாலைகளில் பெட்ரோலியம் 
வெப்பச் சிதைவினால் கொடுக்கும் புரோப்பிலீன் முதற்பொரு 
ளாகப் பயன்படுகிறது . 


கிறது . 


132 


கரிம வேதியியல் 


CHI 


CH2CL 

CH2 - OH 
CLS Na.c0 ) . 

HOCO 
CH CH 

CH 
500c | அழுத்தத்தின் கீழ் 11 
CH2 CH2 

CH2 
பரோப்பின் அல்லேல் 

அல் இலல் 
குளோரைடு ஆல்கஹால் 


CH , -OH 
CH - oce 
CH2 - OH 
கிளிசரால் .. 
குளோரோஹைட்ரின் 


Ngon 


GHgOH 
CH - OH 
CH2- OH 
கிளிசரால் 


குணங்கள் 


து ஒரு மணமும் நிறமும் அற்ற வழுவழுப்பான திரவம் ; 
இனிப்பான சுவையுடையது ; கொதிநிலை 290 ° C ; தண்ணீ 
ருடன் 

கலக்கக்கூடியது . இது இரு ஓரிணைய ஆல்கஹால் 
தொகுதியையும் ஓர் ஈரிணைய ஆல்கஹால் தொகுதியையும் 
கொண்டிருக்கிறது . அதனால் அந்த ஆல்கஹால்களின் எல்லாக் 
குணங்களும் இதற்கு உண்டு . 


( 1 ) சோடியத்துடன் வினை ; சோடியத்துடன் இது ஒற் 
றைச் சோடியம் வழிப்பொருளும் இரட்டைச் சோடியம் வழிப் 
பொருளும் எளிதில் கொடுக்கிறது . ஈரிணைய ஆல்கஹால் 
தொகுதியிலுள்ள மூன்றாவது 

ஹைட்ரஜன் அணு இவ் 
விணையின் போது நீக்கப்படுவதில்லை . 
CH , - OH CH , -ONa 

CH , - ONa 
Na 

Na 
CH -- OH --- CH -- OH 

CHOH 

| 
CH , -OH CH ,-OH 

CH , -ONa 
ஒற்றைச்சோடியம் 

இரட்டைச்சோடியம் 
கிளிசராலேட் 

கிளிசரரலேட் 


CH , 


( 2 ) ஹைட்ரஜன் குளோரைடுடன் 

ளோரைடுடன் வினை : ஹைட்ரஜன் 
குளோரைடுடன் கிளிசரால் முதலில் கிளிசரால் - 1- ஒற்றைக் 
குளோரோ ஹைட்ரீனும் , பின் கிளிசரால் 1 , --இரட்டை 
குளோரோ ஹைட்ரினும் கிடைக்கின்றன . இவ் வினையின் 
போதும் ஈரிணைய ஆல்கஹால் தொகுதி எவ்வித மாற்றமும் 
அடைவதில்லை . 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


183 


, 


CH , CI 


CH , OH 

CH , C1 CHỊCH 
| HCI | 

HCIL 
CHOH --- > CHOH -- > CHOH 
| ... 

| 
CH , OH CH , OH CH.CL 
( 3 ) பாஸ்பரஸ் பென்டா குளோரைடுடன் வினை : மூன்று 
-- OH தொகுதிகளும் மூன்று குளோரின் அணுக்களால் பதிலீடு 
செய்யப்படுகின்றன . இப்போது கிளிசரைல் முக்குளோரைடு 
உண்டாகிறது . 
CH ,-OH 

CH , CI 
CH - OH +3 PC1 , - > CH -Cl + 3POCI , + 3HCI 

+ , + 
| 
CH , -OH 

CH3 - C1 
( 4 ) ஹைட்ரஜன் அயோடைடுடன் வினை : ஹைட்ரஜன் 
அயோடைடுடன் வினை புரிந்து படிப்படியாக மூன்று நிலைகளில் 
அல்லைல் அயோடைடு , புரோப்பிலீன் , ஐசோ புரோப்பைல் 
யோடைடு ஆகியவை கிடைக்கின்றன . 
CH , -- OH 

CH , I 

CH , I 
CH_ 

| H - 

-1, | 
CH - OH + 3 HI - > 
> CHỈ 

CH 

II 
CH , - OH 

CH , I 
கிளிசரைல் அயோடைடு 

எல்லைல் 
( நிலையற்றது ) 

அயோடைடு 
அல்லைல் அயோடைடு மீண்டும் ஹைட்ரஜன் அயோ 
டைடுடன் வினையாற்றிப் புரோப்பிலீன் கொடுக்கிறது 

CH ,II 

CHI 
+ HI -- CHI - > CH + 1 , 
| 

| 
CH : 

( நிலையற்றது ) புரோப்பிலீன் 
மிக அதிகமான ஹைட்ரஜன் அயோடைடுடன் மேலும் 
சேர்க்கை அடைந்து ஐசோ புரோப்பைல் அபோடைடு உண்டா 


. 


CH , 


CH , 


- 


CH , 


கிறது . 


CH , 


CH : 


CH + HI - CHI 

| 

CH : ஐசோபுரோப்பைல் அயோடைடு 
ஹைட்ரஜன் அயோடைடுடன் சேர்த்துச் சூடாக்கும்போது 
எல்லா விளைபொருள்களும் கிடைக்கின்றன 


CH , 


184 


கரிம வேதியியல் 


CH - O - COCH , 


( 5 ) அமிலங்களுடன் வினை : அமிலங்களுடன் வினை புரிந்து 
கிளிசரால் ஒற்றை , இரட்டை , மூவெஸ்ட்டர்களைக் கொடுக் 
கிறது . சான்றாக , அ செட்டிக் அமிலத்துடன் 
CH , -O- CO - CH , CHỮO COẠCH , CHO - CO - CH , 
| 
CH - OH CH - OH 

- 
| 
( H , - OH 

CH , —0 - CO- CH , CHỮO - CO - CHA 
கிளிசரால் ஒற்றை கிளிசரால் இரட்டை 

கிளிசரால் 
அசெட்டேட்டு 

அசெட்டேட்டு மூவசெட்டேட்டு 
( 6 ) மேலே குறிப்பிட்டது போலவே அடர்கர்தக அமிலமும் 
புகையும் நைட்ரிக் அமிலமும் சேர்ந்த கலவையுடன் சேர்ந்து 
முந்நைட்ரோ கிளிசரின் உன்டாகிறது . 
CH , - OH 

CH , -0 - NO , 

அடர் 
CH - OH + 3HNO, + CH - O - NO , + 3H , O 


H , SO , 


CH , -- OH 


CH , -0 - NO , 
முந்நைட்ரோ கிளிசரின் 
(கிளிசரால் முந்நைட்ரேட்டு ) 


7. ஆக்சிஜனேற்றம் : ஆக்சிஜனேற்றம் அடையும் போது 
பல விளைபொருள்கள் உண்டாகின்றன . அந்த விளைபொருள் 
களின் தன்மை ஆக்சிஜனேற்றும் வினைப்பொருள்களைப் 
பொறுத்து அமைகிறது . 
CH , - OH CH , - GH CH , OH COOH 

O | 

O 
CH - OH -- CH.OH 

| 

| 
CH , - OH CHO 

COOH 

COOH 
கிளிசரால்டிஹைடு 

கிளிசரிக் டார்ட்ரானிக் 
அமிலம் அமிலம் 


CHO 


CH , OH 


COOH 


( 0 ) 


to 
dh , 


CO மீசோஆக்சாலிக் 

அமிலம் 
COOH 


fo 
co 
toon 
1 


CH , - OH 
இருஹைட்ராக்சி 
அசெட்டோன் 


0 


COOH ஆக்சாலிக் 


அமிலம் 


2 C0, + H , O 


ட் 


COOH 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


185 


8. நீர் நீக்கம் : கிளிசராலுடன் நீர் நீக்கும் வினைப் 
பொருள்களாக P ,0 , , KHSO , ஆகியவற்றைச் 

சேர்த்துச் 
சூடேற்றினால் நிறைவுறாத அக்ரோலின் என்னும் ஆல்டிஹைடு 
கிடைக்கிறது . 

இதன் தனியான மணத்திலிருந்து இதனை 
உணரலாம் . 
CH , - OH 
--2H , O 

| 
CH - OH 
LOH 

CH 
| 
CH , - OH 

CHO 
அக்ரோலீன் 


CH , 


-- 


9. ஆக்சாலிக் அமிலத்துடன் வினை : ஆக்சாலிக் அமிலத் 
துடன் சேர்த்து 110 ° C வெப்பநிலைக்குச் சூடேற்றினால் ஃபார்மிக் 
அமிலம் கிடைக்கிறது . 


110 C CH OH COOH 


CH2-00c 


CH2 - OH 
снон 
Сң , он 


+ HOẶC 


COOH 
ஆக்சாலிக் 
அமிலம் 


CHOH 
கிளிசரைல் ஒற்றை 
ஆக்சலேட்டு 


CO2 


HCOOH 


GH2- OH 
+ CH - OH 

CH ; 0H 
கிளிசரால் 


H2O 
நீராற் 
பகுத்தல் 


ஃபார்மிக் 
அமிலம் 


CH2 - OOCH 
CH - OH 

CH . - OH 
கிளிசரைல் ஒற்றை 
ஃபார்மேட்டு 


உபயோகங்கள் 


போன்ற 


1. மிக முக்கியமான நைட்ரோகிளிசரின் , கார்டைட்டு 

வெடிமருந்துகள் உற்பத்திசெய்ய 
பயன்படுகிறது . 
2. இனிப்புப் பொருளாகப் பயன்படுகிறது . 
3. குளிர்விக்கும் பொருளாகவும் , திரவங்கள் உறையா 

திருக்கவும் பயன்படுகிறது . 
4. நீரை உறிஞ்சும் இயல்புகொண்டுள்ளதால் , ரப்பர் 

ஸ்டாம்பு மை , டைப்ரைட்டர் மை முதலியன வறண்டு 
போகாமலிருக்க இது பயன் படுகிது . 


186 


கரிம வேதியியல் 


கிளிசரினைக் கண்டறியும் சோதனை : பொட்டாசியம் 
பைசல்ஃபேட்டுடன் சேர்த்துச் சூடேற்றினால் அக்ரோலீன் 
உண்டாகிறது . இதை அதனுடைய தனிப்பட்ட மணத்திலிருந்து 
எளிதில் அறியலாம் . 


அமைப்பு நிரூபணம் 

1. மூலக்கூறு எடை அறியும் குறிப்புகளிலிருந்து இதன் 
மூலக்கூறு வாய்பாடு C , H , O , என அறிய முடிகிறது . 

2 : இதன் ஒரு மூலக்கூறு மூன்று - OH தொகுதிகளைக் 
கொண்டுள்ளது . இதைப் பின் வரும் வினை களால் அறியலாம் : 
( 1 ) இது PCl , உடன் சேர்ந்து 

சேர்ந்து முக்குளோரோ வழிப் 
பொருளைக் கொடுக்கிறது . 
( ii ) நைட்ரோ ஏற்றத்தின் போது , அடர்கந்தக அமிலமும் 
புகையும் நைட்ரிக் அமிலமும் சேர்ந்த கலவையுடன் 

கிளிசரைல் முந்நைட்ரேட்டைக் கொடுக்கிறது . 
( iii ) அசெட்டிக் நீரிலியுடன் சேர்ந்து மூவசெட்டைல் 

வழிப்பொருளைக் கொடுக்கிறது . 
இந்த வழிப்பொருள்கள் எல்லாம் நல்ல நிலைப்புத்தன்மை 
கொண்டவை . ஆகவே , மூன்று ஹைட்ராக்சித் தொகுதிகளும் 
வெவ்வேறு கரியணுக்களுடன் இணைந்திருக்க வேண்டும் . 

ஆக்சிஜனேற்றும் வினைப்பொருள்களுடன் 
சேர்ந்து ஆக்சிஜனேற்றம் அடையும்போது டார்ட்ரானிக் 
அமிலம், வருஹைட்ராக்சி அசெட்டோன் கியவை உண்டா 


சேர்ந்து 


B. தகுந்த 


கின்றன . 


CH , - OH 


COOH 
| 
CHOH 


CO 


COOH 

CH , --- OH 
டார்ட் ரானிக் அமிலம் 

இருஹைட்ராக்சி 

அசெட்டோன் 
ஆகையால் , ஒரு மூலக்கூறு இரண்டு ஓரிணைய ஆல்கஹால் 
தொகுதியை இரு முனைகளிலும் , ஓர் ஈரிணைய ஆல்கஹால் 
தொகுதியை இடையிலும் கொண்டுள்ளது . 


4. மேலும் , இதன் அமைப்பைப் புரோப்பிலீனிலிருந்து 
இதைத் தொகுப்பதன் மூலம் உறுதிசெய்யலாம் . 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


187 


CH , 
[ I 
CH 


CH , Br 
Bry 

→ CH Br 


- 


CH .-- Br CH , - OH 
IBr 
+ CH Br 

+ CHOH 
| 

பகுத்தல் 
CH ,Br 

CH , OH 
கிளிசரின் 


CHS 


CH ,, 


, 


ஆகவே , கிளிசராலின் அமைப்பைப் பின் வருமாறு குறிக்க 
லாம் . 

CH , - OH 


CHOH 


. 


CH , OH 


சுருக்கம் 

ஓர் ஆல்கஹால் என்பது ஒரு ஹைட்ரோகார்பன் உறுப்பில் 
( radical ) ஒன்று அல்லது இரண்டு ஹைட்ராக்சில் தொகுதிகள் 
இணைந்துள்ள சேர்மம் ஆகும் . 
( அ ) ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் : சான்று , C , H , OH 

ஈத்தைல் ஆல்கஹால் 
( ஆ ) இருஹைட்ரிக் ஆல்கஹால் : சான்று , CH , OH - CH , OH 

எத்திலீன் க்ளைக்கால் 
( இ ) மூஹைட்ரிக் ஆல்கஹால் : சான்று , CH , OH CHOH • 

CH , OH கிளிசரால் 
( ஈ ) பல்ஹைட்ரிக் ஆல்கஹால்களில் பல எண்ணிக்கையுள்ள 

ஹைட்ராக்சில் தொகுதிகள் உண்டு. 


தயாரித்தல் - பொது முறைகள் 
( அ ) ஒத்த அல்க்கைல் ஹாலைடுகளை நீராற் பகுப்பதால் , 
RI + NaOH 

ROH + Nat 
( ஆ ) ஆல்டிஹைடுகள் , கார்பாக்சிலிக் அமிலங்கள் , கீட் 

டோன்கள் ஆகியவை ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைவதால் 
ஆல்கஹால்கள் கிடைக்கின்றன . 


உற்பத்தி 
( 1 ) மீத்தைல் ஆல்கஹால் ( CH , OH ) 
( அ ) பைரோலிக்னியஸ் அமிலத்திலிருந்து 


138 


கரிம வேதியியல் 


( ஆ ) கரியிலிருந்து 

C + H , 0 


CO + H2 


நீர்வாயு 


ZNO 


( CO + H , ) + H , 


--- 


CH , OH 


Cr203 


( 2 ) ஈத்தைல் ஆல்கஹால் ( C , H , OH ) 

( அ ) ஸ்டார்ச்சு , சர்க்கரை ஆகியவை நொதிப்பதால் . 
( ஆ ) எத்திலீனிலிருந்து : எத்திலீன் அடர் கந்தக அமிலத்தில் 

உறிஞ்சிக் கொள்ளப்படுவதால் ஈத்தைல் ஹைட்ரஜன் 
சல்ஃபேட்டு உண்டாகிறது . இது நீராற்பகுப்படைந்து 
ஈத்தைல் ஆல்கஹாலைத் தருகிறது . 

H20 
CH , = CH , + H , SO , -- C , H , HSO , -- > C , H , OH + H , SO . 


ணங்கள் 


( அ ) ஹைட்ராக்சில் தொகுதியினால் : 
( 1 ) சோடியம் உலோகத்துடன் ஹைட்ரஜன் வாயு 

வெளிப்படுகிறது . 


2 C , H , OH + 2Na 


2 C, H , ONa + H , t 
சோடியம் ஈத்தாக்சைடு 


( 2) PC1 , அல்லது PCI ; உடன் சேர்ந்து ஹாலைடுகளைக் 

கொடுக்கிறது . 
C , H , OH + PCl , - C , H , Cl + POC1 , + HCl 

ஈத்தைல் 
குளோரைடு 


( 3 ) அமிலங்களுடன் எஸ்ட்டர்களைக் கொடுக்கிறது 


C , H , OH + CH , COOH = - CH , COOC , H ; + H , 0 

ஈத்தைல் அசெட்டேட்டு 


( ஆ ) ஹைட்ராக்சில் தொகுதியினாலும் , அது இணைந்திருக் 
கும் அல்க்கைல் தொகுதியினாலும் ஏற்படும் வினைகள் : - 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால் கள் 

139 
( 1 ) நீர்நீக்கம் நடைபெறுவதால் ஈதர் அல்லது அல்க்கீன் 

உண்டாகிறது . 


- 2HAO 


2 C, H , OH 


( C , 

HO 
இரு * த்தைல் ஈத 


--H20 


C , H , OH 


Nau 


( C , H . 
எத்திலீன் 


( 2 ) ஆக்சிஜனேற்றம் அடைவதா 


O 


- 


CHO 


- CH , OH 
ஓரிணை ஆல்கஹால் 


HA 


-COOH 


ஆல்டிஹைடு 


கார்பாக்சிலிக் 
அமிலம் 


CH --OH 


O 


c = o 


- H , 


O 


( OOH 
கார்பாக்சிலிக் அமிலம் 

CoOH 
கார்பாக்சிலிக் அமிலம் 


OH : 


> c = 0 


w 


H2 


( விளைபொருள்கள் குறைந்த கரியணுக்களைக் 
கொண்டிருக்கின்றன ) 


இரு ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 

இதில் இரண்டு ஹைட்ராக்சில் தொகுதிகள் உள்ளன . 
முதல் உறுப்பும் , எடுத்துக்காட்டாக விளங்குவதும் எத்திலீன் 
க்ளைக்கால் ஆகும் . 

HO – CH2 – CH2 - OH 


( 1 ) தயாரித்தல் 

( i ) CH , 

II 


ஆக்சிஜனேற்றம் 


CH , - OH 


CI 


CH , 


CH , -OH 


நீராற்பகுப்பு 
Na , cos + KMnO , 


எத்திலீன் 


( ii ) CH , Br 


NaOH 


CH , - OH 


TH , 


CH , Br 


CH . - OH 


140 


கரிம வேதியியல் 


( 2 ) குணங்கள் 

ஓரிணைய ஆல்கஹாலுக்குண்டான எல்லாக் குணங்களும் 
இதற்கு உண்டு 

Na 

CH , - ONa இருசோடியம் 
| 

க்ளைக்கோலேட் 
CH , - ONa 


படி 


CH 


PCI, 


CH ,-C1 
CH , CI 


எத்திலீன் 
குளோரைடு 


- 


CH , - OH 


CH , -- OH 


CH , COOH 


CH ,-0 - CO - CH , இரட்டை 
| 

அசெட்டேட்டு 
CH - O - CO - CH, 


HC1 


CH , -OH ஆல்க KOH 

> CH , 
CH , - C1 வாலைவடித்தல் ப 

CH 


எத்திலீன் 

ஆக்சைடு 
ஆக்சிஜனேற்றமடைந்து இறுதியாக ஆக்சாலிக் அமிலத் 
தைக் கொடுக்கிறது . இடையில் பல விளைபொருள்கள் கிடைக் 


கின்றன . 


உற்பத்தி செய்தல் 
எத்திலீனிலிருந்து : 
CH , OH சலவைத்தூள் 

CH ,-OH நீராற் 

CH , - OH 
/ + | 

1 
CH , CIL தண்ணீரில் 

! பகுத்தல் CH , -- OH 
எத்திலீன் 

எத்திலீன் 
குளோரோஹைட்ரின் 

Cariar 


a 


CH,C 


CH , 


பல்ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 
மூஹைட்ரிக் ஆல்கஹால் CH , OH - CHOH . CH , OH 

கிளிசரால் அல்லது கிளிசரின் 
1. உற்பத்தி செய்தல் 

கிளிசரால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது . 
பெரும்பாலும் சோதனைச்சாலையில் தயாரிக்கப்படுவதில்லை . 


அலிஃபாட்டிக் ஆல்கஹால்கள் 


141 


( அ ) சோப்புத் தொழிற்சாலையில் உப விளைபொருளாக 

நிறைந்த அளவில் கிடைக்கிறது . 
( ஆ ) புரோப்பிலீன் என்னும் இயற்கை வாயுவின் ஒரு 

மூலப்பொருளாகிய நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனி 
லிருந்தும் கிடைக்கிறது . 


2. குணங்கள் 


( 


PC1 


> CH , Cl CHCL - CH , C1 

கிளிசரில் முக்குளோரைடு 


KHSOA 


* CH , = CH • CHO 

அக்ரோலீன் 


அடர் HNO ,, 


CH , -OH • CHOH CH , OH 


அடர் H.SO ,, 


CH , ONO , CHONO, 

CH , ONO , 
கிளிசரில் முந்நைட்ரேட்டு 


(COOH ), 
--- > HCOOH 

ஃபார்மிக் அமிலம் 


--- 


ஆக்சிஜனேற்றம் 

-- > CHO - CHOH - CH ( OH 
( () ) கிளிசரில் ஆல்டிஹைடு 


| ( 0 ) 


COOH - CHOH CB , OH 
சிளிசரிக் அமிலம் 


| ( 0 ) 


COOH - CHOH - COOH 
டார்ட்ரானிக் அமிலம் 

| ( 0 ) 
COOH -- CO - COOH 
மீசோ ஆக்சாலிக் அமிலம் 

| ( 0 ) 
COOH - COOH 
ஆக்சாலிக் அமிலம் 


142 


கரிம வேதியியல் 


1. 


வினாக்கள் 
ஈத்தைல் ஆல்கஹாலை முதற்பொருளாகக் கொண்டு 
பின்வரும் சேர்மங்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன ? 
( அ ) இரு ஈத்தைல் ஈதர் , ( ஆ ) ஈத்தைல் அயோடைடு 
( இ ) அசெட்டால்டிஹைடு , ( ஈ ) ஈத்தைல் அமீன் 


2. ஈத்தைல் ஆல்கஹால் எவ்வாறு அதிக அளவில் தயா 

ரிக்கப்படுகிறது ? ஈத்தைல் ஆல்கஹாலை மீத்தைல் ஆல்க 
ஹாலாகவும் , மீத்தைல் ஆல்கஹாலை ஈத்தைல் ஆல்க 
ஹாலாகவும் எப்படி மாற்றுவாய் என்பதைச் சமன்பாடு 
களுடன் காட்டுக , 


3 . 


கிளிசரால் எவ்வாறு 

உற்பத்தி செய்யப்படுகிறது ? 
கிளிசராலின் தொகுப்பு முறையைக் குறிப்பிடுக . 


4. மீத்தைல் ஆல்கஹாலை எவ்வாறு ஈத்தைல் ஆல்கஹாலி 

லிருந்து வேறுபடுத்தி உணரலாம் ? மீத்தைல் ஆல்க 
ஹாலில் தொடங்கி எவ்வாறு பின்வரும் சேர்மங்களைப் 
பெறலாம் . 
( அ ) ஈத்தைல் ஆல்கஹால் 
( ஆ ) மீத்தைல் அமீன் 
( இ ) ஐசோ புரோப்டைல் ஆல்கஹால் 


5. பின்வருவனவற்றின் முக்கியப் பயன்களைக் குறிப்பிடுக : 

1. மீத்தைல் ஆல்கஹால் , 4. கிளிசரால் , 
2. ஈத்தைல் ஆல்கஹால் , 5. புரோப்பைல் ஆல்கஹால் 
3. எத்திலீன் க்ளைக்கால் , 


8. ஈதர்கள் 

( Ethers ) 


ஓர் ஆக்சிஜன் அணுவுடன் இரண்டு அல்க்கைல் அல்லது 
அரைல் தொகுதிகள் இணைந்திருந்தால் அத்தகைய சேர்மங் 
களுக்கு ஈதர்கள் என்று பெயர் . இவற்றின் பொது வாய்பாடு 
R -- 0 - R என அமையும் . இந்தச் சேர்மங்களை ஆல்கஹால் 
களில் உள்ள --OH தொகுதியின் ஹைட்ரஜன் அணுவுக்குப் 
பதிலாக அல்க்கைல் அல்லது அரைல் தொகுதி அமைந்ததாக 
வும் கொள்ளலாம் . வை ஆல்கஹால்களின் மாற்றுகளாகவும் 
அமைகின் றன . 


பெயரிடுதல் 

ஈதர்களில் உள்ள கரிமத் தொகுதிகளைப் பொறுத்து 
அவற்றை இருவகையாகப் பிரிக்கலாம் . ஆக்சிஜன் அணுவுடன் 
இணைந்துள்ள இரண்டு தொகுதிகளும் ஒன்றேயாயின் 
அவற்றைச் சீர்மை ஈதர்கள் ( Symmetrical ethers ) அல்லது எளிய 
ஈதர்கள் ( Simple ethers ) எனவும் , அத் தொகுதிகள் வேறா 
யிருப்பின் கலப்பின ஈதர்கள் ( Mixed ethers ) எனவும் வகைப் 
படுத்துகிறோம் . பின்வரும் பெயர்களும் அமைப்புகளும் இதை 
விளக்கும் : 

CH , -0 - CH , இரு மீத்தைல் ஈதர் , மீத்தைல் ஈதர் 
C , H , -0 - C , H , இரு ஈத்தைல் ஈதர் , ஈத்தைல் ஈதர் 
CH ; -o - C , H , மீத்தைல் ஈத்தைல் ஈதர் 


CH3-0 - CH 


-CH3 

மீத்தைல் ஐசோ 
CH3 

புரோப்பைல் ஈ 


ஈதர் 


144 


கரிம வேதியியல் 


மாற்றியம் 
( Isomerism ) 


ஈதர்களில் இரண்டு வகையான மாற்றியம் உண்டு . 


1. வினைபடு தொகுதி மாற்றியம் ( Functional group isomerism ) 

ஈதர்களும் ஆல்கஹால்களும் ஒன்றுக்கொன்று மாற்றுகள் 
ஆகும் . எடுத்துக்காட்டாக , CH , -0 - C , H , மீத்தைல் ஈத்தைல் 
ஈதரும் , C.H , OH புரோப்பைல் ஆல்கஹாலும் மாற்றுகள் ஆகும் . 
இந்த இரண்டும் ஒரே மூலக்கூறு வாய்பாடு மூலம் குறிக்கப் 
பட்டாலும் அவற்றின் வினையேற்கும் தொகுதிகள் வெவ்வேறு 
ஆகும் . 


2. மெட்டாமெரிசம் ( Metamerism ) 

ஓர் ஈதர் மற்றோர் ஈதருடன் ஐசோமராக அமைந்தால் அது 
மெட்டா மெரிசம் என வழங்கப்படும் . சான்றாக , 
C , H , -0 - C , H , , O - C CH .-- 0 - CH ( CHS) , 
இரு ஈத்தைல் ஈதர் 

மீத்தைல் 

மீத்தைல் ஐசோ புரோப்பைல் 
புரோப்பைல் ஈதர் 

ஈதர் 


7 


இவை மூன்றின் மூலக்கூறு வாய்பாடும் ஒன்றே . ஆனால் , 
வெவ்வேறு அல்க்கைல் தொகுதிகளைக் கொண்டுள்ளன . அவை 
மாற்றுகளாக உள்ளன . 


மீத்தைல் ஈதர் ( CH . - O - CH , ) ( அ ) மீத்தாக்சி மீத்தேன் 

இது ஒரு வாயு . கொதிநிலை -23 • 6 ° C . மிக அதிக அளவில் 
தண்ணீரில் கரையக் கூடியது . மீத்தைல் ஆல்கஹால் ஆவியைச் 
சுமார் இருபது காற்று மண்டல அழுத்தத்தில் வெதுப்பிய 
அலுமினியம் பாஸ்ஃபேட்மேல் செலுத்த , ஈதரைக் கொடுக் 


கிறது 


CH4 - OH + H2 – CH3 


A1POAL 

CH , -0 - CH , + H , 0 
வினையூக்கி 


ஈத்தைல் ஈதர் ( C , H , -o - C , H ; ) ஈத்தாக்சி ஈத்தேன் 

ஈதர் வரிசையில் இது ஓர் எடுத்துக்காட்டு உறுப்பாகும் . 
இது தொழிற்சாலைகளிலும் சோதனைக்கூடங்களிலும் ஆல்க 
ஹாலிலிருந்து அடர்கந்தக அமிலத்தின் மூலம் நீர் மூலக்கூறு 
ஒன்றை நீக்குவதால் பெறப்படுகிறது . 


ஈதர்கள் 


- 





தயாரித்தல் 

சோதனைச்சாலை முறை ! 50 மி.லி. அளவுள்ள வாலை வடித்த 
ஆல்கஹாலுடன் அதே அளவுள்ள அடர்கந்தக அமிலம் சிறிது 
சிறிதாகச் சேர்த்துக் கலக்கப்படுகிறது . இந்தக் கலவையை 
இரண்டு துளைகளுள்ள 

ஒரு ரப்பர்த் தக்கையை வாயில் 
பொருத்தப்பட்டுள்ளதும் , ஒரு லிட்டர் அளவுள்ள தும் , பக்கக் 
குழாய் கொண்டுள்ளதும் ஆன ஒரு குடுவையில் எடுத்துக் 
கொண்டு அதனுடன் சிறிது சுத்தமான மணலும் சேர்க்கப்படு 

அடைப்பான் அமைந்த ஒரு புனலில் ஆல்கஹாலை 
எடுத்துக்கொண்டு புனலை ஒரு துளை மூலமும் , வெப்பமானியை 
மற்றொரு துளை மூலமும் செருகிக் குடுவையின் வாய் மூடப்படு 
கிறது . குடுவையின் ஒரு புறத்திலுள்ள குழாயின் மூலம் குளிர் 
கலம் ஒன்று பொருத்தப்படுகிறது . குடுவை மணல் தட்டின் 


ஆல்கஹால் 


உஷண 
மாணி 


H 


அடர்கந்தக 
அமிலம் 
ஆல்கஹால் 

+ 
மணல 


படம் 13 
மீது வைத்துச் சுமார் 140 ° C வெப்பநிலைக்குச் சூடேற்றப்படு 
கிறது . இந்த வெப்பநிலையில் ஈதர் ஆவியாக வெளிவருகிறது . 
அதே அளவில் ஆல்கஹால் புன லிலிருந்து சேர்க்கப்படுகிறது 
( படம் 15 ) . இப்போது நிகழும் வினை : 

100 ° C 
C , H , OHI + H , SO , - C , H , HSO , + H , 0 

ஈத்தைல் 
ஹைட்ரஜன் 

போட்டு 


சல்ஃபே 


C2HSHSO4 + HocH5 140 ° CH5-0- C2H5 + H2SO4 

இருாத்தைல் 

ஈதர் 


10 


கரிம வேதியியல் 


சேர்ந்து 


து தொடர்ச்சியாக ஈதர் பெறும் சிறந்த முறை . கந்தக 
அமிலம் வினையின் முடிவில் திரும்பக் கிடைக்கிறது . ஆனால் , 
இவ் வினையின் போது உண்டாகும் தண்ணீருடன் 

மிலம் விளாவிய அமிலமாகி வீரியம் இழக்கிறது . இதைச் 
சரிக்கட்ட அவ்வப்போது கொஞ்சம் அடர் கந்தக அமிலமும் 
சேர்க்கப்படுகிறது . 

இவ்வாறு பெறப்படும் திரவத்தில் ஈதருடன் ஆல்கஹால் , 
தண்ணீர் , கார்பன் டை ஆக்சைடு , கந்தக டை ஆக்சைடு 
போன்ற 

பொருள்களும் இருக்கின்றன . இத் திரவத்தைச் 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் சேர்த்தால் 
கார்பன் - டை - ஆக்ஸைடு , கந்தக டை ஆக்ஸைடு முதலியவை 
நீக்கப்படுகின்றன . பிறகு , தெவிட்டிய சோடியம்குளோரைடுடன் 
சேர்த்தால் ஆல்கஹால் நீக்கப்படுகிறது . 

ஈதர் தண்ணீரில் கரையாமல் இருக்கிறது . ஈதர் பகுதியைப் 
பிரித்தெடுத்து நீரற்ற கால்சியம் குளோரைடுடன் சேர்த்தால் 
தண்ணீரும் , ஆல்கஹாலும் நீக்கப்படுகின்றன . 

இவ்வாறு கிடைச்கும் ஈதரை வாலை வடித்து 33 ° C -லிருந்து 
35 ° C வரை கிடைக்கும் பகுதியைச் சேகரித்தால் சுத்தமான 
ஈதர் கிடைக்கிறது . 

வில்லியம்சனின் தொகுப்பு : இம் முறைப்படி சோடியம் ஈத் 
தாக்சைடும் , ஓர் ஆல்க்கைல் ஹாலைடும் சேர்ந்து கிடைக்கும் 
விளைபொருள் ஈதர் . வெந்நீரின் மீது வைத்து வாலை வடிக்கும் 
போது சோடியம் அயோடைடு கரையாத பொருளாகப் படி 
சிறது . ஈதர் எளிதில் ஆவியாக வெளிவருகிறது . 


C2Hzo Na + 1] c2H5-- C2H5-0 - C2Hs + Nal 

( 


இவ்வாறு . சிடைக்கும் ஈதர் முன் சொல்லப்பட்டது போல் 
சுத்கப்படுத்கப்படுகிற த . இம் முறையின் மூலம் இருவகையான 
ஈதர்களும் தயாரிக்கலாம் . 


ணங்கள் 


மீத்தைல் ஈதர் ஒரு நிறமற்ற வாயு . மற்றவை திரவங்கள் . 

இரு ஈக்தைல் ஈகர் நிறமற்ற , எளிதில் ஆவியாகக்கூடிய 
நரவம் : மிக எளிதில் தீப்பற்றிக்கொள்ளும் தன்மையுடையது . 


சதர்கள் 


கொதிநிலை 34.6 ° C . இது மயக்கத்தைத் தரும் இயல்பும் 
உடையது ; தண்ணீரில் மிகவும் சிறிய அளவில் கரையக் 
கூடியது . 

ஈதர்கள் மந்தமான வினையேற்கும் பொருள்கள் ஆகும் . 
காரங்கள் , சோடியம் உலோகம் , பாஸ்ஃபரஸ் ஐங்குளோரைடு 
இவற்றுடன் குளிர் நிலையில் வினை புரிவதில்லை. 


| 


வினைகள் 


1. இது மிக அபாயகரமாக எரியக்கூடியது . இதன் வாயு 
காற்றுடன் சேர்ந்து வெடிக்கும் தன்மையுடைய கலவையாக 
மாறுகிறது . 

C , H , -0 - C , H , + 60 , -- 4 Co , + 5H , O 
2. குளோரின் , புரோமின் ஆகியவற்றுடன் வினையாற்றி 
ஈதர்கள் பதிலீட்டு விளை பொருள்களைக் கொடுக்கின் றன . 

Cly 
CH2 - CH - 0 - CH = CH + CH - CHCl - O - CH , -CH 

ஒரு குளோரோ ஈத்தைல் ஈதர் + HCI 

Cl , 
CH , - CHCI - O - CH , - CH , CH , - CHCl - O - CHCI - CH , 

1 : 1 இரு குளோரோ ஈத்தைல் ஈதர் + HCI 
8. பாஸ்பரஸை ஐங்குளோரைடுடன் சேர்த்துச் சூடேற்றும் 
போது இது இரண்டு மூலக்கூறுகள் ஈத்தைல் குளோரைடைக் 
கொடுக்கிறது . 
C , H , -0 - C , H , + 2C , H , Cl + POC ) , 

ஈத்தைல் 

ளோரைடு 
4. ஹைட்ரஜன் அயோடைடுடன் சேர்த்துச் சூடேற்றும் 
போது ஈத்தைல் அயோடைடு கிடைக்கிறது . 
C , H , -0 -- C , H , + 2 HI -- 2 C ,HI + H , O 

ஈத்தைல் 

அயோடைடு 
நிலையில் ஹைட்ரஜன் அயோடைடுடன் வேறு 
விதமான வினை நிகழ்கிறது . 
C , H ; -O - C , H , + HI - C , H , OH + C , H , I 

ஈத்தைல் நத்தைல் 
ஆல்கஹால் 

அயோடைடு 


PCI , 


குளிர் 


148 


கரிம வேதியியல் 


அதிக அழுத்தத்துடன் நீருடன் சேர்த்துச் சூடாக்கும் 
போது நீராற் பகுக்கப்படுகிறது . 
C , H , -0 - C , H , + H , 0- > 2C , H , OH 

ஈத்தைல் 
ஆல்கஹால் 


5. காற்றுடன் து பெராக்சைடைக் கொடுக்கிறது . 
இதைச் சூடாக்கும்போது எளிதில் வெடிக்கும் தன்மையுள்ள 
பொருளாக மாறுகிறது. இதனால் இதைப் பழுப்பு நிறமுள்ள 
சீசாக்களில் நிரப்பி , காற்றினால் ஆக்சிஜனேற்றம் அடைவதைத் 
தடுக்கிறார்கள் . 
C , H , - 0 - C , H , +0 » C , H , -0 - CH. 
காற்று 

0 

ஈத்தைல் பெராக்சைடு 
உபயோகங்கள் 

இது சிறந்த கரைப்பானாகவும் , மயக்கப் பொருளாகவும் , 
குளிரூட்டியாகவும் பயன்படுகிறது . 


CH .- ? -CH. 


கட்டமைப்பு நிரூபணம் 

1. பகுப்பு முறைச் சோதனைகளிலிருந்து தன் மூலக்கூறு 
வாய்பாடு CH00 எனத் தெரிகிறது . 

2. ஈதர் சோடியம் உலோகத்துடனும் PCl , உட னும் 
குளிர் நிலை பில் வினை செய்வதில்லை . ஆகவே , இதில் ஆல்கஹ 

ல் 
தொகுதியில்லை . 

3. ஹைட்ரஜன் அயோடைடுடன் சேர்ந்து இரண்டு 
பிரிவாகப் பிரிந்து ஈத்தைல் அயோடைடும் ஈத்தைல் ஆல்கஹா 
லும் கொடுக்கிறது . இதனால் இரு அல்க்கைல் தொகுதிகளும் ஓர் 
ஆக்சிஜன் 

வழியாக இணைந்துள்ளன 
விளங்குகிறது . 

C , H ; -0 - C , H , 


அணுவின் 


என்பது 


4. சோடியம் ஈத்தாக்சைடும் , ஈத்தைல் அயோடைடும் 
வினை புரிந்து ஈதரைக் கொடுப்பதிலிருந்து இதன் அமைப்புத் 
தெளிவாக அறியப்படுகிறது . 


C2H5 OiNa + I / c2H5- > C2H5-0 - C2H5 + Nal 


எனவே , இதன் அமைப்பு C , H ; -0 -- C , H , 


9. ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 

( Aldehydes and Ketones ) 


ஓரிணைய ஆல்கஹால்களை ஆக்சிஜனேற்றும் பொழுது 
கிடைப்பவை ஆல்டிஹைடுகள் ; ஈரிணைய ஆல்கஹால்களை 
ஆக்சிஜனேற்றும்பொழுது கிடைப்பவை கீட்டோன்கள் . ஆல்டி 
ஹைடு ( Aldehyde ) என்ற தொடர் , alcohol dehydrogenated என் 
பதில் முதல் சொல்லில் உள்ள முதல் இரண்டு எழுத்துகளையும் . 
இரண்டாவது சொல்லினின்றும் dehydo என்பதனையும் சேர்த்து 
aldehyde என்று உண்டாயிற்று . 


ஆல்டிஹைடுகளுக்குப் பொது வாய்பாடு , 


H 


R 


- 


C 


R 


CHO அல்லது 


என்பதாகும் . 


- 


கீட்டோன்களுக்குப் பொது வாய்பாடு . 


RR 


என்பதாகும் , 


இதில் R , R என்பவை ஒன்றாகவும் , வேறானவையாகவும் 
இருக்கலாம் . 


கரிம வேதியியல் 


150 


ஆல்டிஹைடுகள் 

ஆல்டிஹைடுகளின் பொது வாய்பாடு CaHin + 1 CHO என்று 
அமையும் . ஆல்டிஹைடு தொகுதி இதன் வினைபடு சிறப்புத் 
தொகுதி , 


0 

H 
கார்பானில் தொகுதி , -C- , ஆல்டிஹைடுகளிலும் 
கீட்டோன்களிலும் உண்டு . ஆல்டிஹைடுகளில் கார்பானில் 
கரியணுவுடன் ஒரு ஹைட்ரஜன் அணு இணைக்கப்பட்டிருக் 
கும் ; ஆனால் கீட்டோனில் உள்ள கார்பானில் கரியணுவுடன் 
ஹைட்ரஜன் அணு இணைக்கப்பட்டிராது . 

ஆல்டிஹைடுகள் ஓரிணைய ஆல்கஹால்களினின்றும் . கீட் 
டோன்கள் ஈரிணைய ஆல்கஹால்களினின்றும் ஆக்சிஜனேற்றத் 
தின் மூலம் பெறப்படுகின் றன . 


o - R - C 


R - CH2OH 
ஓரிணைய ஆல்கஹால் ஆல்டிஹைடு 


--- 


1 


o 


o 


*> c4c 


CHOH 


*> c 


C = O 


ஈரீணைய ஆல்கஹால் கீட்டோன் 


பெயரிடுதல் 

ஆல்டிஹைடுகள் முழுவதும் ஆக்சிஜனேற்றமுறுவதால் 
அமிலங்கள் உண்டாகின் றன . 

இந்த அமிலங்களிலிருந்து 
பொதுவான பெயர்கள் ஆல்டிஹைடுகளுக்கு இடப்படுகின்றன . 
அல்ககேன்களிலுள்ள இறுதி எழுத்து e யை நீக்கிவிட்டு 
யால் - al என்ற வித்தியைச் சேர்ப்பதாலும் இவைகளின் 
பெயர்கள் பெறப்படுகின்றன . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


151 


(0) 


HCHO 
ஃபார்மால்டிடுை 


HCOOH 
ஃபார்மிக் அமிலம் 


( 0 ) 


CH , CHO 
அசெட்டால்டிஹைடு 


> CH , COOH 

அசெட்டிக் அமிலம் 


CH , - மீத்தேன் CH , OH மெத்தனால் ( methanol ) 
C , H. - ஈத்தேன் CH.OH - ஈத்தனால் ( ethanol) 
HCHO மெத்தன்யால் CH , CHO - ஈத்தன்யால் 
( methanal ) 

( ethanal ) 


ஃபார்மால்டிஹைடு ( Formaldehyde) 

மெத்தன்யால் ( Methanal )) 


ஃபார்மால்டிஹைடு வாயு மண்டலத்திலும் , புகையிலும் , 
கரிப்புகையிலும் மிகச் சிறிதளவு காணப்படுகிறது . 


தயாரிக்கும் முறை 

கால்சியம் ஃபார்மேட்டிலிருந்து உலர்காய்ச்சி வடித்தல் 
மூலம் பரிசோதனைச்சாலையில் பார்மால்டிஹைடைப் பெறலாம் . 


H - co 

Ca 
H - Coo 
கால்சியம் ஃபார்மேட்டு 


Caco3 + HCHO 
ஃபார்மால்டிஹைடு 


பெருமளவில் தயாரிக்க , மீத்தைல் ஆல்கஹால் ஆவி காற்றுடன் 
கலந்து சுமார் 500 ° C- க்குக் காய்ச்சப்பட்ட செப்புமீது செலுத் 
தப்படுகிறது. 
2 CH OH + Oa 

2 HCHO + 2H.0 
( காற்று ) செப்பு ஃபார்மால்டிஹைடு 


கிரியா ஊக்கி 


இவ் வினையில் ஒரு கிரியா ஊக்கியை , வினையை ஆரம்பித்து 
வைப்பதற்காக வெப்பப்படுத்த வேண்டும் . 


152 


கரிம வேதியியல் 


வெளிவரும் வாயுவைக் குளிரவைத்தால் ஃபார்மால்டிஹைடு 
மீத்தைல் ஆல்கஹால் , நீர் ஆகியவற்றின் கலவை உண்டாகிறது . 
நீராவி குளிர்ந்து ஃபார்மால்டிஹைடைக் கரைக்கிறது . 


குளிர்வி 


வினையில் 
கலக்காத 
மீதைல் 
ஆல்கஹால் 


மீதைல் 
ஆல்கஹால் 
கற்று 


| CHOH +0 > 
HCHO + H2O 


கிரியா ஊக்கி 

அறை 


உறிஞ்சும் 
கோபுரம் 


ஃபார்மலின் 


படம் 14 


கலகையிலிருந்து பெருவாரியாக ஆல்கஹால் காய்ச்சி வடித்துப் 
பிரிக்கப்படுகிறது . எஞ்சியுள்ள நீரும் மீத்தைல் ஆல்கஹாலும் 
சேர்ந்துள்ள ஃபார்மால்டிஹைடு ஃபார்மலின் என வழங்கப் 
படுகிறது . 

( ஃபார்மால்டிஹைடு 40 % , நீர் 52 % . மீத்தைல் 
ஆல்கஹால் 8 % ) 

சில பாரஃபின்களை ஆக்சிஜனேற்றமுறச் செய்வதாலும் 
ஃபார்மால்டிஹைடு பெறப்படுகிறது . சமீபகாலத்தில் செப்பு 
உலோகம் மூலம் மீத்தைல் ஆல்கஹாலிலிருந்து ஹைட்ரஜன் 
நீக்கத்தால் , ஃபார்மால்டிஹைடு பெறப்படுகிறது . வெளியேறும் 
ஹைட்ரஜன் காற்றுடன் எரிந்து நீர் கொடுக்கிறது . 


-H : 


HCHO + H , 


CH , OH 

Cu 

தாமிரம் 
2 H , +0 , 

(காற்று ) 


2 H.O 


இயல்புகள் 

ஃபார்மால்டிஹைடு ஒரு நிறமற்ற வாயு ; கொதிநிலை - 21 ° C .. 
வேதி இயல்புகளில் ஃபார்மால்டிஹைடு மற்ற ஆல்டிஹைடுகளை 
ஒத்திருக்கிறது . ஆனால் , மற்ற உயர்மட்ட ஆல்டிஹைடுகள் 
கொண்டிராத சில சிறப்பியல்புகளை இது பெற்றிருக்கிறது . 
மற்ற ஆல்டிஹைடுகளை விட இது உருவ அமைப்பில் மாறு 


168 . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


பட்டுள்ளது . இதில் - CHO தொகுதியானது கரி அணுவுடன் 
சேர்க்கப்படாமல் ஒரு ஹைட்ரஜன் அணுவுடன் சேர்க்கப்பட்டி 
ருக்கிறது . இது அல்க்கைல் தொகுதியைக் கொண்டிராத ஓர் 
ஆல்டிஹைடு . 


வேதி இயல்புகள் 

அசெட்டால்டிஹைடின் வேதி இயல்புகள் , ஆல்டிஹைடு 
களின் பொது இயல்புகளாகும் . அது போலவே ஃபார்மால்டி 
ஹைடும் வினைபடுகிறது காண்க . 


அசெட்டால்டிஹைடு : ஈத்தன்யால் ( Ethana1 ) CH , CHO 
தயாரித்தல் 

அசெட்டால்டிஹைடு கீழ்க்கண்ட முறைகளில் தயாரிக்கப் 
படுகிறது . 

1. ஈத்தைல் ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றமுறச் செய்வதன் 
மூலம் . 

ஆக்சிஜூனேற்றத்தைக் காற்றின் மூலமாவது அல்லது அமி 
லம் கலந்த டைக்குரோமேட்டுப் போன்ற ஆக்சிஜனேற்றிகளின் 
மூலமாவது நடத்தலாம் . 


H 


2CHs - C4 


( i ) காற்றின் மூலம் : வெப்பப்படுத்தப்பட்ட வெள்ளி , செப்பு 
அல்லது பிளாட்டினத்தை வினையூக்கியாகக் கொண்டுள்ள 
வினைக்கலத்தில் காற்றும் ஆல்கஹால் ஆவியும் சுமார் 500 ° C 
வினை வெப்பநிலையில் செலுத்தப்பட்டால் அசெட்டால்டிஹைடு 
கிடைக்கிறது . 

கிரியா 
2CHy - C - H + 02 

ஊக்கி 
OH ( காற்று ) 500c 

H 
ஈத்தைல் ஆல்கஹால் 2CHgC + 2 H2O 

0 

அசெட்டால் டிஹைடு 
( ii ) ஆக்சிஜனேற்றிகள் மூலம் : டைக்குரோமேட் , அடர் 
கந்தக அமிலங் கொண்டு , ஈத்தைல் ஆல்கஹாலை ஆக்சிஜன் 
ஏற்றுவதன் மூலம் சோதனைச்சாலையில் அசெட்டால்டிஹைடு 
தயாரிக்கப்படுகிறது . 

CH , CH , OH + ( 0 ) CH , CHO + HNO 


2CH3C - 


154 


கரிம வேதியியல் 


60 கிராம் கந்தக அமிலத்தையும் 100 கிராம் நீரையும் 
ஒரு தட்டை அடிக் குடுவையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் . 
குடுவையின் வாயை இரு துளைத் தக்கையால் அடைக்க வேண் 


* 


படம் 13 


டும் . ஒரு துளை வழியாக ஒரு குழாயைக் கொண்ட புனல் 
செருகப்பட்டுள்ளது . மற்றத் துளையின் வழியாக ஒரு விடு 
குழல் மூலம் ஆவி மீட்புக் கலத்தோடு பொருத்தப்பட்டுள்ளது . 

ஆவி மீட்புக்கலம் விடுகுழல் மூலம் பெறுகலத்திற்குள் 
இணைக்கப்பட்டுள்ளது . 60 கி . ஆல்கஹாலும் 100 கி . நீரில் 
கரைத்த 100 கி . சோடியம் குரோமேட் கரைசலும் சேர்ந்த 
கலவையைப் பிரிபுனல் வழியாகவிட்டு வினையைத் தொடங்கச் 
சிறிது வெப்பப்படுத்த வேண்டும் . ஆல்டிஹைடு ஆல்கஹால் 
நீர் முதலியவற்றுடன் பெறுகலத்தில் சேர்கிறது . இவற்றை 
நீரற்ற கால்சியம் குளோரைடின் உதவியால் நீக்கியபின் , காய்ச்சி 
வடித்தல் மூலம் தூய்மையான அசெட்டால்டிஹைடைப் பெற 
லாம் . 


அசெட்டால்டிஹைடு ஆக்ஸிகரணமடைந்து அசெட்டிக் 
அமிலமாகாமல் தடுக்க , சிறிது அதிகமாகவே ஆல்கஹால் கொதி 
கலத்தில் சேர்க்கப்படவேண்டும் . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


155 


பெற 


மிகத் தூய்மையான அசெட்டால்டிஹைடைப் 
அம்மோனியாவுடன் சேர்த்து ஆலடிஹைடு அம்மோனியா உண் 
டாக்கப்படுகின்றது . ஆல்டிஹைடு அம்மோனியா வெண்மை 


ஈத்தைல் ஆல்கஹால் + சோடியம்டைக்குரோமேட் 

+ தண்ணீர் 


படம் 16 


யான திண்மம் . இதை வடிகட்டல் மூலம் பிரித்தெடுத்து விளா 
விய கந்தக அமிலத்துடன் சேர்த்துக் காய்ச்சி வடித்துக் குளிர் 
விக்கத் தூய்மையான அசெட்டால்டிஹைடு உண்டாகிறது . 


2. கால்சியம் அசெட்டேட்டும் , கால்சியம் ஃபார்மேட்டும் 
கலந்த கலவையைக் காய்ச்சி வடித்தல் மூலம் அசெட்டால் 
டிஹைடைப் பெறலாம் . 


( 


olocH 


Ca + Ca . 


CH3 coos 
CH3COO 
கால்சியம் 
அசெட்டேட் 


ca - 


2CH3CHO + 2C aCO3 


olocH 


அசெட்டால் டிஹைடு 


கால்சியம் 
ஃபார்மேட் 


156 


கரிம வேதியியல் 


3. அசெட்டிலீனின் நீரேற்றத்தால் அசெட்டால்டிஹைடு 
பெறப்படுகிறது . அசெட்டிலீனிலிருந்து அசெட்டி லீன் 
வாயுவை , கந்தக அமிலமும் மெர்க்குரிக் சல்ஃபேட்டும் உள்ள 
நீரில் செலுத்த அசெட்டால்டிஹைடு உண்டாகிறது . 


CH 


+ H , 0 


நீர்த்த கந்தக அமிலம் 

* CHÚCHO 
மெர்க்குரிக் சல்ஃபேட் அசெட்டால் 
கிரியா ஊக்கி 

டிஹைடு 


CH 


இயல்புகள் 

அசெட்டால்டிஹைடு நிறமற்ற , ஆவியாகக்கூடிய ஒரு 
திரவம் . இதன் கொதிநிலை 21 ° C . இதற்கு மூக்கைத் துளைக்கும் 
கார நெடி உண்டு . அசெட்டால்டிஹைடு நீரிலும் ஆல்க 
ஹாலிலும் , ஈதரிலும் எல்லா 

அளவுகளிலும் 

கரையும் 
தன்மையுடையது . 


ஆல்டிஹைடுகளின் குணங்கள் - CHO தொகுதியைப் பொறுத் 
திருப்பதால் ஃபார்மால்டிஹைடு தவிர மற்ற எல்லா ஆல்டிஹைடு 
களும் 

குணங்கள் 

பலவற்றைப் பெற்றிருக் 


பொதுவான 
கின்றன . 


கீழ்க்கண்டவற்றால் ஆல்டிஹைடின் குணங்கள் 

அமை 


இன் றன . 


1. கார்பானில் தொகுதி . இதில் கரி அணுவும் , ஆக்சிஜன் 
அணுவும் இரட்டைப் பிணைப்பால் 

பிணைக்கப்பட்டுள்ளது . 
ஆகவே , சில சேர்க்கை வினைகளுக்கு அடிகோலுகின்றன . 

2. நேராக இணைக்கப்பட்ட ஒரு ஹைட்ரஜன் அணு , 
சில ஒடுக்க வினைகளுக்குக் காரணமாயிருக்கிறது . 


3. அல்க்கைல் தொகுதி : இது பதிலீட்டு வினைகளுக்குக் 
காரணமாயிருக்கிறது . 


1. சேர்க்கை வினைகள் 


( a ) ஹைட்ரஜன் சேர்க்கை ( ஆக்சிஜன் ஒடுக்கம் ) : ஆக்சிஜன் 
ஒடுக்கத்தால் ஆலடிஹைடைச் சோந்த ஓரிணைய ஆல்கஹால்கள் 
உண்டாகின்றன . சோடியம் ரசக்கட்டும் ஆல்கஹாலும் சேர்ந்த 
கலவையால் ஆக்சிஜன் ஓடுக்கம் நடைபெறும் . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


157 


-H 


Na / Hs . 
H -- C + 2H нсноон 

ஆல்க 

ப 
ஃபார்மால்டிஹைடு O 

ஹால் மீதைல் ஆல்கஹால் 
O 

ப 
CH3 C + 2H + CHzCH2OH 
1 

ஆல்க 
அசெட்டால்டிஹைடு H .. 

ஹால் 

ஈதைல் ஆல்கஹால் 


NalHg / 


( b ) ஹைட்ரோசயனிக் அமிலத்துடன் சேர்தல் : சோடியம் 
சயனைடுடனும் நீர்த்த கந்தக அமிலத்துடனும் ஆல்டிஹைடுகள் 
சேர்ந்து சயனோஹைட்ரின் எனப்படும் சேர்க்கைச் சோமங்களை 
உண்டாக்குகின் றன . 

2 NaCN + H , So , + 2 HCN + Na , so . 


H 


H 


H - C + 2 HCN -- H - C - OH 

11 
Q 

ஃபார்மால்டிஹைடு சயனோஜைட் ரின் 


-- 


H 


HI 
- 

1 
CH3 - C = o + HCN - CH3 - C - OH 

CN 
அசெட்டால் டிஹைடு 
சயனேஹைட்ரன் 


( c ) சோடியம் பைசல்ஃபைட் சேர்க்கை : பூரித சோடியம் 
பைசல்ஃபைட்டுக் கரைசலுடன் ஆல்டிஹைடுகளைச் சேர்த்தால் 
ஆல்டிஹைடு சோடியம் பைசல்ஃபைட் என்ற படிகச் சேர்மக் 
கூட்டுகள் கிடைக்கின்றன . 


H 





H - C + 2NaHSO , 


H 

| 
H - C -- OH 


* 


O 


SO Na 
ஃபார்மால்டிஹைடு பைசல்ஃபைட் 


1158 


கரிம வேதியியல் 


H 


H 

| 
CH . - C = 0 + NaHSO . 


CH ,-C-- OH 


SO , Na 


அசெட்டால்டிஹைடு 
பைசல்ஃபைட் 


ஒரு 


இச் சேர்மங்கள் நிலையான உருகுநிலயைக் கொண்டிருக் 
கின்றன . ஆகவே , ஆல்டிஹைடுகளைக் கண்டறிவதற்கும் , சுத்தி 
செய்யவும் , இவ் வினை உபயோகமாயிருக்கிறது . பைசல்ஃபைட் 
டுச் சேர்மத்தை நீர்த்த கந்தக அமிலத்துடன் சேர்த்துக் காய்ச்சி 
வடித்தல் முறையில் ஆலடிஹைடுகளைத் திரும்பப் பெறலாம் . 


d . அம்மோனியாவுடன் சேர்க்கை : ஆல்டிஹைடின் ஈதர் 
கரைசலில் அம்மோனிய வாயுவைச் செலுத்த ஆல்டிஹைடு 
அம்மோனியாச் சேர்மக் கூட்டு உண்டாகிறது . 

H 


con 


CH , ----- OH 


CH , CHO + NH , 
அசெட்டால்டிஹைடு 


NH , 
அசெட்டால்டிஹைடு 
அம்மோனியா 


அம்மோனியாக் கூட்டுச் சேர்மத்திலிருந்து விளாவிய அமி 
லத்தால் ஆல்டிஹைடை வெளியாக்கலாம் . 

இம் முறையைக் 
கொண்டு ஆல்டிஹைடைப் பிரித்து எடுக்கலாம் ; சுத்தப்படுத்த 
லாம் . 


ஃபார்மால்டிஹைடு இவ் வினையில் வேறுபடுகிறது . ஃபார்ம 
லீனையும் ( 37 % ) அம்மோனியம் ஹைட்ராக்சைடையும் சேர்த்து 
நீராவியைக்கொண்டு ஆவியாக்க அறுமெத்திலீன் நாலமீன் 
( Hexamethylene tetramine ) என்ற கூட்டுப்பொருள் உண்டா 
கிறது . 

6 HCHO + 4 NHA ( CHỌN. + 6 H 0 
ஃபார்மால்டிஹைடு 

அறு மெத்திலீன் 


நாலமீன் 


இதற்கு யுரோட்ரோபின் என்ற பெயருமுண்டு . இது மருத்து 
வத்திலும் , தொழில் துறையில் பிளாஸ்டிக் தயாரிக்கவும் பயன் 
படுகின்றது . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 

150 
2. கார்பானில் தொகுதியினால் உண்டாகும் குறுக்க வினைகள் 

அம்மோனியாவின் சில சார்பு பொருள்களுடன் ஆல்டி 
ஹைடுகள் குறுக்க வினைகளைக் கொடுக்கும்பொழுது கார்பானில் 
தொகுதியிலுள்ள ஆக்சிஜன் அணு ஹைட்ரஜனுடன் சேர்ந்து 
நீராக வெளியேறுகிறது . 


( a ) ஹைட்ராக்சில் அமீனுடன் ( NH , OH ) 

ஆல்டிஹைடு ஆக்சைம்கள் என்ற திண்ம வழிப்பொருள் 
களைக் கொடுக்கின் றன . 


H - CHO + H2] = NOH 


- > HCH = NOH + H2O 


பார்மால்டிஹைடு 


ஃபார்மால்டாக்சைம் 


ஹைட்ராக்சில் 
அமீன் 


CH3CH = 0 + H2 = NOH --- CH3CH = NOH + H2O 
அசெட்டால்டிஹைடு 

அசெட்டால் டாக்சைம் . 
( D ) ஹைட்ரசீனுடன் ( H.N.NH , ) ஹைட்ரசோன்கள் உண்டா 


கினறன . 


HCHO + HEIN.NH2-- - HCHNNH2 + H20 

பார்மால்டிஹைடு 
ஹைட்ரசீன் 

ஹைட்ரசோன் 
CH3 

CH3 ] 

H 
0 + H2N.NH2 
H 

HO 

H 
அசெட்டால் டிஹைடு 
ஹைட்ரசோன் 


>C = N - N , 


( c ) ஃபீனைல் ஹைட்ரசீனுடன் ( C , H , NH NH , ) 

ஃபீனைல் ஹைட்ரசோன்கள் உண்டாகின்றன . 


* co + 


* 


HI 


> c = 0 + " > N - NH - CHS 
H - 
ஃபார்மால்டிஹைடு 

H 
C = N - NH - C6H5 
ஃபீனைல்ஹைட்ரசோன் 


HT 


160 


கரிம வேதியியல் 


CH , CH = O + H2N - NH - C6H5 


CHECHNNHC6H5 + H2O 
அசெட்டால்டிஹைடு 
ஃபினைல்ஹைட்ரசோன் . 


( d ) அரைக் கார்பசைடுகளுடன் ( NH , CONH NH , ) 
அரைக் கார்பசோன்கள் கிடைக்கின் றன . 
HCHO + HN NH CONH4 + HCHN NHCONH ,, 

+ H , O 
ஃபார்மால்டிஹடுை 
அரைக்கார்பசோன் 


CH3 , 


} 


CH3 


H. 

N - NHCONH2 
H 

CHCH = NNHCONH2 + H , O 
அசெட்டால்டிஹைடு 
அரைக்கார்பசோன் 


( 0 ) ஆல்கஹால்களுடன் 

நீர் நீக்கும் வினைப்பொருள்கள் உடனிருக்க ஆல்கஹால் 
களுடன் சேர்ந்து அசெட்டால் களைக் கொடுக்கின்றன . 


H 


H | oCH H 

-- + H - C - OCHg + H2O 
H 

OCH , 
ஃபார்மால்டிஹைடு மீகைல் 
மீதைல்யால் 

ஆல்கஹால் 


ulocH 


HI 

HOC2H5 
CHy - c = jo + 

Hdc2H 
ஈகைல் 
ஆல்கஹால் 


+ H , O 


CH3 - G - OC2H5 

OC , H , 
அசெட்டால் 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


181 


3. பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் 

இதில் குறுக்க வினை நிகழாவிட்டால் கூட , கார்பானில் 
தொகுதியிலுள்ள ஆக்சிஜன் அணு , நீக்கப்பட்டுக் குளோரின் 
பொருத்தப்படுகிறது ; இரு ஹாபேடு உண்டாகிறது . 


CHYCHO + Pcly 


Hcl 
CHy - C + pOCIy 

* cl 
எதிலீடீன் குளோரைடு 


என்பது 


4. ஆக்சிஜன் குறைக்கும் வினைகள் 

ஆல்டிஹைடுகள் ஆக்சிஜன் குறைக்கும் இயல்பைப் பெற் 
றிருக்கின்றன . 

( a ) டோவள் ( Tollen ) வினைப்பொருள் 
மோனியா சேர்ந்த வெள்ளி ஆக்சைடு ஆகும் . வெள்ளி 
நைட்ரேட் கரைசலுடன் சிறிதளவு சோடியம் ஹைட்ராக்சைடு 
கரைசலைச் சேர்த்தால் பழுப்புநிற வெள்ளி ஆக்சைடு வீழ் 
படிவாகக் கிடைக்கிறது . அம்மோனியாக் கரைசலை இதனுடன் 
சேர்க்க இது கரைகிறது . ஆல்டிஹைடை இதனுடன் சேர்த்துச் 
சிறிது நேரம் கொதிநீரில் வைத்திருந்தால் சோதனைக் குழாயின் 
உட்புறத்தில் வெள்ளி கண்ணாடி போல் படியும் ; அல்லது ஒரு 
கருநிற வெள்ளி வீழ்படிவு உண்டாகும் . டோலன் வினைப் 
பொருள் தேவையான பொழுது தயாரிக்கப்படல் வேண்டும் . 


HCHO + Ag, 0 


-- > HCOOH + 2 Ag 

ஃபார்மிக் அமிலம் 


CH , CHO -- Ag, 

Oil CH2COOH + 2 Ag 

அசெட்டிக் அமிலம் 


( b ) (i ) செப்பகச் சல்ஃபேட்டுக் கரைசல் , ( il ) சோடியம் 
ஹைடிராக்சைடு கரைசலும் , ரோசலி உப்புக் கரைசலும் 
( சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட்டுக் கரைசல் ) இவ் விரு 
கரைலும் சம அளவு கலக்கப்படும் பொழுது அடர் நீல நிற 
முள்ள செப்பக டார்ட்ரேட்டு அணைவுப் பொருள் உண்டாகிறது . 
இதற்கு ஃபேலிங் கரைசல் (Fehling s solution ) எனப் பெயர் . 
ஆல்டிஹைடுகள் ஃபேலிங் கரைசலைக் குறைத்துச் சிவப்புச் 
செப்பக ஆக்சைடை உண்டாக்குகின் றன . 


162 


கரிம வேதியியல் 


HCHO + 2cuo 


OH 
HC 

+ Cu20 
O 
பார்மிக் அமிலம் 
CH3COOH + Cu20 
அசெட்டிக் அமிலம் . 


CH3CHO + 2CuO 


1 


* 


கரையும் இயல்புடைய செப்பக டார்ட்ரேட்டைச் செப்பக 
ஆக்சைடாகக் கருதலாம் . 


( e ) ஆல்டிஹைடுகள் அமிலப் பொட்டாசியம் பர்மாங்க 
னேட்டுக் கரைசலை ஒடுக்கி நிறமற்றதாக்குகிறது . பொட்டாசியம் 
டைக்குரோமேட் கரைசலைப் பச்சைநிறக் குரோமிக் சல்ஃபேட் 
டாக்குகிறது . 


5. பதிலீட்டு வினைகள் 

கார்பானில் தொகுதிக்கு உடன் அடுத்துள்ள கரியணுவுடன் 
சேர்க்கப்பட்ட ஹைட்ரஜன் அணு a- ஹைட்ரஜன் அணு எனப் 
படும் . ஆல்டிஹைடுகளில் உள்ள - ஹைட்ரஜன் அணுவை 
ஹாலஜனைக் கொண்டு எளிதில் காரநிலையில் பதிலீடு செய்யலாம் . 
CH , CHO + 3Cl - > CCl4 - CHO + BHC1 

முக்குனோரோ அசெட்டால்டிஹைடு 

அல்லது குளோரால் 


ஃபார்மால்டிஹைடில் a - ஹைட்ரஜன் அணு இல்லாததால் 
இவ் வினை ஃபார்மால்டிஹைடுடன் நடைபெறுவதில்லை . 


6. சிறப்பு வினைகள் 

a - கரியணுவில் ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடுகள் 
செறிவான சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினைபடும் பொழுது தம்மா 
லேயே ஆக்சிஜனேற்றமும் , இறக்கமும் அடைகின்றன . அதனால் 
இவற்றிற்குரிய ஆல்கஹாலையும் , அமிலத்தையும் உண்டுபண்ணு 

ஃபார்மால்டிஹைடு இவ் வினையில் ஃபார்மிக் 
அமிலத்தையும் மெத்தனாலையும் கொடுக்கிறது . 
2HCHO + NaOH - HCOONa + HCH , OH 

சோடியம் 

மெத்தில் 
ஃபார்மேட் 

ஆல்கஹால் 


கின்றன . 


163 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


இந்த வினைக்குக் கன்னிசாரோ வினை ( cannizero reaction ) 
என்று பெயர் . அசெட்டால்டிஹைடு ஒரு மஞ்சள் நிறப் பிசினைக் 
கொடுக்கிறது . 


7. பலபடியாதல் வினைகள் 


ஃபார்மால்டிஹைடு , அசெட்டால்டிஹைடு இரண்டும் பல 
படியாதல் வினைபுரிகின் றன . 


( a ) ஃபார்மால்டிஹைடு பலபடியாதல் : ஃபார்மால்டிஹைடு 
கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து சுக்ரோஸ் என்ற 
சர்க்கரைப் பொருளைக் கொடுப்பதை எமில் ஃபிஷர் கண் 
டறிந்தார் . ஃபார்மோஸ் என்ற கலப்புச் சர்க்கரை முதலில் 
கிடைக்கிறது . அதிலிருந்து சுக்ரோஸ் பிரிக்கப்படுகிறது . 


Ca ( OH ) 
6HCHO -- * C , H12 0 . 

ஃபார்மோஸ் 


{ b ) பார்மலினை ஆவியாக்கினால் ( CH , O ) n H , 0 என்ற 
வெள்ளைத் திண்மம் கிடைக்கும் . இது பாராஃபார்மால்டிஹைடு 
எனப்படும் . 


( c ) ஃபார்மால்டிஹைடுடன் 2 % கந்தக அமிலத்தைச் 
சேர்க்க மூவாக்ஸான் என்ற வளையப் பலபடி கிடைக்கிறது . 


CH2 


SHCHO 27H2SO4 


மூவாக்ஸான் 
CH2 


HiC 


அசெட்டால்டிவைடின் பலபடிகள் 


( a ) மிகச் சிறிதளவு கந்தக அமிலம் உடனிருக்க அசெட் 
டால்டிஹைடு முப்படியாகி வளைய முக்கூட்டுச் சேர்மமான 
ஃபாரால்டிஹைடைக் கொடுக்கிறது . இது ஒரு திரவம் . 
மயக்கம் தரும் பொருளாக உபயோகப்படுகிறது . 


1 


கரிம வேதியியல் 


H 


3CHgCHO H2SO4 


HgC 


сHз 


0 


O 


CC 


H₃C H 


( b ) வெப்பநிலையை 0 ° C- க்குக் குறைத்தால் மெட்டால் 
டிஹைடு ( CH , CHO ) , எனப்படும் திண்மப் பலபடி பாரால் 
டிஹைடுடன் கிடைக்கிறது . 

( c ) நீர்த்த காரத்தில் வேதிவினை மிக்க ஹைட்ரஜன் 
மற்றோர் அசெட்டால் டிஹைடு உள்ள கார்பானில் தொகுதியின் 
ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஆல்டாலை க் கொடுக்கிறது . 
CH , CHO + HCH , CHO - > CH , CHOHCH CHO 

ஆல்டால் 


இதற்கு ஆல்டால் குறுக்கவினை என்று பெயர் . ஆல்டாலில் 
வேதி வினை மிக்க ஆல்டிஹைடு தொகுதி உள்ளதால் இவ் வினை 
மேலும் மேலும் 

நிகழ்ந்து அடர் திரவப் 

பொருள்களும் 
ஆல்டிஹைடு பிசின்களும் உண்டாகின் றன . 


ஷிஃப் வினை ( Schiff s Reaction ) 

ஷிஃப் வினைப்பொருளை ஆல்டிஹைடுகள் சிவப்பு நிறமாக்கு 
கின்றன . ஃபூக்சின் ( fuschsine ) அல்லது மெஜன்டா ( magents ) 
எனப்பெறும் பாரா ரோசனிலீன் சிவப்புச் சாயத்தைக் கந்தக 
டை ஆகசைடைக்கொண்டு நிறத்தை அகற்றுவதன் மூலம் ஷிஃப் 
வினைப்பொருள் கிடைக்கின்றது . சிறிது ஆல்டிஹைடை 
இதனுடன் சேர்த்தால் சிவப்பு நிறம் மறுபடியும் உண்டாகிறது . 


ஃபார்பல்டிஹைடின் பயன்கள் 

இது ஒரு சிறந்த கிருமி கொல்லி . இது பூச்சிகொல்லியாகவும் 
புரை தடுப்பானாகவும் , தொற்றுத தடுப்பானாகவும் பயன் 
படுகிறது ; புரோட்டீனை இறுக வைக்க வல்லதா தலால் உயிரியல் 
பொருள்களைப் பக்குவப்படுத்தவும் , தோல் பதனிடவும் பயன் 
படுகிறது . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 

165 
ஃபார்மலீன் சாயங்கள் தயாரிக்கவும் , கண்ணாடிகள் செய் 
யவும் , ஆக்சிஜன் குறைப்பானாகவும் பயன்படுகிறது . ஃபீனா 
லோடு சேர்ந்து பிளாஸ்டிக் தயாரிக்கப் பயன்படுகிறது . 


அசெட்டால்டிஹைடின் பயன்கள் 

அசெட்டால்டிஹைடை மருந்துகள் தயாரிப்பதிலும் 
சாயங்கள் தயாரிப்பதிலும் உபயோகப்படுத்துகிறார்கள் . 
அசெட்டிக் அமிலம் தயாரிக்கவும் பாரால்டிஹைடு தயாரிக்கவும் 
பயனபடுகிறது . பாரால்டிஹைடு மருத்துவத் துறையில் ஒரு 
மயக்கந் தரும் பொருளாகப் பயன் படுகிறது . 


ஆல்டிஹைடு கண்டறியச் சோதனைகள் 

ஷிஃப் வினைப் பொருளுடன் ஆல்டிஹைடுகள் சிவப்பு விறத் 
தைக் கொடுக்கின்றன . 


அயோடோல்பாம் சோதனை 

அயோடின் , சோடியம் கார்பனேட் ஆகியவற்றுடன் 
அயோடோஃபாமை உண்டாக்குகிறது . 


நைட்ரோபுருஸ்ஸைடு சோதனை 

அசெட்டால்டிஹைடு அதிகமான சோடாக்காரம் கொண்ட 
சோடியம் நைட்ரோ புருஸ்ஸைடுடன் சிவப்பு நிறத்தைக் கொடுக் 
கிறது . மேற்சொன்ன இரண்டும் அசெட்டால்டிஹைடின் சிறப்பு 
வினைகள் . 


ஃபார்மால்டிஹைடு அசெட்டால் டிஹைடிலிருந்து வேறுபடல் 
( a ) ஆல்டால் குறுக்க வினையை இது கொடுப்பதில்லை : 

ஆனால் பல படியாகிறது . 
( 6 ) காரத்துடன் சேர்ந்து அமிலமாகவும் , ஆல்கஹாலா 

கவும் பிரிகிறதே தவிரப் பலபடியாவதில்லை . 
( c ) அம்மோனியாவுடன் சேர்க்கைப் பொருளை உண்டாக் 

காமல் குறுக்கவினையை நிகழ்த்துகிறது . 
( d ) பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் வினைபுரிவதில்லை . 


ஃபார்மால்டிஹைடின் வடிவ அமைப்பு 
1. ஃபார்மால்டிஹைடின் மூலக்கூறு எடை CH , 0 என்ற 

வாய்பாட்டை ஒத்திருக்கிறது . 


166 


கரிம வேதியியல் 


2. சோடியம் அல்லது பாஸ்பரஸ் ஐங்குளோரைடு இவை 

களுடன் HCI ஐ வெளிப்படுத்தி வினை புரியாமல் இருப் 
பதால் - OH தொகுதி இதில் கிடையாது . 
3. மிகச் சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் குறைக்கும் தன்மையைப் 

பெற்றிருப்பதால் , நேராகப் பிணைக்கப்பட்ட ஹைட் 

ரஜன் அணுவைக் கொண்டுள்ளது . 
4. இச் சேர்மம் ஆல்டிஹைடுகளுக்குப் பொதுவான எல்லா 

இயல்புகளையும் கொண்டுள்ளது . 
5. காற்று மூலம் ஆக்சிஜனேற்றத்தால் மெத்தில் ஆல்க 

ஹாலிலிருந்து HCH , OH ஃபார்மால்டிஹைடு உண்டா 


கிறது . 


O 


ஆக்சிஜனேற்றம் 
нсH2OH 

-H - C 

H 
அணுக்களின் இணைப்பு எண்களையும் , மற்ற இயல்பு 

O 
களையும் கருதும்போது இதன் வாய்பாடு H - c 

ஆக 

-H 
இருக்க வேண்டும் . எனவே , 


- 


ஃபார்மால்டிஹைடின் வடிவ வாய்பாடு 


--- 


- 


அசெட்டால்டிஹைடின் வடிவ அமைப்பு 
1. அசெட்டால்டிஹைடின் மூலக்கூறு வாய்பாடு C , H , O 

ஆகும் . 
2. இது சோடியத்துடனோ PC1 , உடனோ வினை புரிந்து 
FCI ஐக் கொடுக்காததனால் இதில் 

OH தொகுதி 
கிடையாது . 
3. இது வடிவ அமைப்புத் தெரிந்த எத்திலிடீன் குளோ 

H 
ரைடை CH3 - c - cl கொடுக்கிறது . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


167 


4. எத்திலிடீன் குளோரைடு நீராற் பகுத்தலில் அசெட்டால் 

டிஹைடைக் கொடுக்கிறது . 


CH3 - C 


H 
cl 
cll 


HH 
HIOH 

CH3 - C - OH 
HJOH - HCI 

OH 


- 


CHECHO 


- 


5. எத்தில் ஆல்கஹாலின் ஆக்சிஜனேற்றத்தாலும் 
அசெட்டால்டிஹைடைப் பெறலாம் . 

ஆக்சிஜனேற்றம் 
CH , CH , OH 

CH CHO 
இவ் விரண்டு வினை களும் CH , தொகுதி இருப்பதைக் 

காட்டுகின்றன . 
6. ஆல்டிஹைடுக்குண்டான எல்லா இயல்புகளையும் இது 

பெற்றிருக்கிறது . 


7. ஆகவே அசெட்டால்டிஹைடு ஒரு மெத்தில் தொகுதி 

யுடன் சேர்க்கப்பட்ட ஓர் ஆல்டிஹைடைக் கொண் 
டிருக்கிறது . 


ஆகவே , அசெட்டால்டிஹைடின் வடிவ அமைப்பு CHg - C 


டி 


o 


கீட்டோன்கள் 


( Ketones ) 


இவைகளின் பொது வாய்பாடு 


R - C - R 

. 


வினைபடு தொகுதி 


> c = O 


ஈரிணைய ஆல்கஹால்களின் ஆக்சிஜனேற்றத்தால் உண்டா 
கும் வேதியியற் பொருள்களையே கீட்டோன்கள் என்கிறோம் . 
இவைகள் இரண்டு அல்க்கைல் தொகுதிகள் இணைக்கப்பட்ட 
ஒரு கார்பானில் தொகுதியை உடையனவாயுள்ளன . 


188 


கரிம வேதியியல் 


களின் பொது வாய்பாடு C - Han + 1 COCmHam + 1 ஆகும் . இதில் 
m - ம் n - ம் ஒன்றாகவோ வேறாகவோ இருக்கலாம் . ( உ - ம் ) 
CH , COCH .. இது இரு மெத்தில் கீட்டோன் அல்லது அசெட் 
டோன் என்று வழங்கப்படும் . இதில் n - ம் • m - ம் ஒன்று தான் . 
CH.coC , H , இதில் n - ம் m - ம் வெவ்வேறு . இது கலப்புக் 
கீட்டோன் அல்லது சீர்மையில்லாக் கீட்டோன் என்று வழங் 
கப்படும் . 


பெயர் , 


கீட்டோனிலும் ஹைட்ரோகார்பனிலும் உள்ள கரி 
அணுக்களின் எண்ணிக்கை ஒன்றாக இருந்தால் ஹைட்ரோ 
கார்பனின் பெயரிலுள்ள e என்ற எழுத்துக்குப் பதிலாக ( ஒன் ) 
என்ற விகுதியைச் சேர்க்கவேண்டும் . இது IUPAC முறை 
யாகும் . 
( உ - ம் ) CH , CH , CH , 

CH , COCH , 
புரோப்பேன் ( Propane ) 

புரோப்பனோன் ( அசெட்டோன் ) 
CH , CH , CH , CH , 

CH , CH , COCH , 
பியூட்டேன் ( Butane ) 

பியூட்டனோன் ( Butanone ) 


( 2 ) கார்பானின் தொகுதியோடிணைந்த அல்க்கைல் 
தொகுதியை ஒத்து வேதியியற் பொருளுக்குப் பெயரிடுதல் 

CH , COCH , இருமெத்தில் கீட்டோன் 
CH , CH , COCH , எத்தில் மெத்தில் கீட்டோன் 


அசெட்டோன் ( புரோப்பனோன்- Propanonc ) CH ,COCH , 


தயாரித்தல் 

1. உலர்ந்த கால்சியம் அசெட்டேட்டை வெதுப்புவதன் 
மூலம் அசெட்டோனைப் பெறலாம் . 


CHz COO / 

Cau 
CH3COO 
கால்சியம் அசெட்டேட் 


CH3 

> c = 0 + Cacos 
CH31 


-OCS 


அசெட்டோன் 


சோடியம் அசெட்டேட்டை உருக்கியாகச் சேர்த்த கால் 
சியம் அசெட்டேட்டைக் குளிர்கலத்துடன் பொருத்தப்பட்ட 
குடுவையில் உஷ்ணப்படுத்தினால் கிடைக்கும் அசெட்டோன் 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 

169 
வாயுவைப் பெறு கலத்தில் பனிக்கட்டியால் குளிர வைக்க 
வேண்டும் . குளிர்விக்கப்பட்ட திரவத்தைத் தெவிட்டிய சோடி 
யம் பைசல்ஃபைட் கரைசலுடன் குலுக்க பைசல் ஃபைட் 
சேர்மம் உண்டாகிறது . இச் சேர்மம் வடிகட்டப்பட்டுச் சோடி 

கார்பனேட்டுடன் சேர்த்துக் காய்ச்சப்படும் பொழுது 
தூய்மையான அசெட்டோன் வெளிப்படுகிறது . 


. 


| 


சோடியம் 
அசெட்டேட் 

+ 
கால்சியம் 
அசெட்டேட் 


0 


- 


* 


வா 


அசெட்டோன் 


- 


- 


படம் 17 


என்ற 


ஈரிணைய 
2. ஐசோப்புரோப்பைல் ஆல்கஹால் 
ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் அசெட்டோன் 
உண்டாகிறது . 

அமிலத்துடன் 
சேர்ந்த 
K ? cr207 CH3 

/ c = 0 + H2O 
CH3 

KMnd4 CH3 


CR3 


H 


> 


அல்லது 


அசெட்டோள் 


ஐசோ புரோப்பைல் 
ஆல்கஹால் 


அமிலத்துடன் சேர்ந்த பொட்டாசியம் டைக் குரோமேட் 
அல்லது பர்மாங்கனேட் மூலம் ஆக்சிஜனேற்றம் நடத்தப் 
படுகிறது . 


அசெட்டோனைப் பெருமளவில் தயாரித்தல் 

( 1 ) மெத்தில் ஆல்கஹால் பெருமளவில் - தயாரிக்கும் 
பொழுது உடன் பொருளாக வரும் பைரோலிக்னியஸ் அமி 


170 


கரிம வேதியியல் 


லத்தைக் காய்ச்சி வடிக்கும்பொழுது கிடைக்கும் பல வேதியியற் 
பொருள்களில் இதுவும் ஒன்று . 


( 2 ) பெட்ரோலியத் தொழிலில் கிடைக்கும் உடன்பொரு 
ளான புரோப்பிலீனிலிருந்து உண்டாக்கப்படும் ஐசோப் புரோ 
பைல் ஆல்கஹாலை உஷ்ணப்படுத்திய செப்பு அல்லது பிளாட் 
டினம் இவற்றின் மேல் செலுத்தி ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
அசெட்டோன் கிடைக்கிறது . 


இயல்புகள் 

அசெட்டோன் நிறமற்ற எளிதில் ஆவியாகக் கூடிய நீர்மம் . 
தன் கொதிநிலை 56 • 1 ° C . து தனக்கே உரித்தான ஒரு 
மணத்தைக் கொண்டது ; நீருடனும் , ஆல்கஹாலுடனும் , 
ஈதருடனும் எல்லா அளவிலும் கரையும் . எளிதில் பற்றி எரியும் 
தன்மை கொண்டது . அசெட்டிலீனைக் கரைக்கும் தன்மை 
யுடையதாதலால் அசெட்டிலீன் வாயுவை அசெட்டோனில் 
அழுத்தத்தில் கரைத்துச் சேமித்து வைக்கிறார்கள் . 

ஆல்டி 
ஹைடுகளைப் போன்றே கார்பானில் தொகுதியை அசெட்டோன் 
பெற்றிருப்பதால் கார்பானில் தொகுதிக்குச் சம்பந்தமான பல 
வினைகளில் அசெட்டோன் ஆல்டிஹைடுகளை ஒத்திருக்கிறது . 
கார்பானில் தொகுதியுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட ஹைட் 
ரஜன் அணுவைக் கீட்டோன்கள் பெறாததால் , ஆக்சிஜன் 
குறைப்பு வினைகளை இவை கொடுப்பதில்லை . 


1. சேர்க்கை வினைகள் 


( a ) ஹைட்ரஜன் சேர்க்கை ! சோடியமும் ஆல்கஹாலும் 
சேர்ந்து வெளிப்படுத்தும் ஹைட்ரஜன் அணுவுடன் அசெட் 
டோன் 

ஐசோப் புரோப்பைல் ஆல்கஹாலைத் 
தருகிறது . 


சேர்ந்து 


CH3 

CH3 . 
c = 0 + 2H . 

CHOH 
சோடியம் + ஆல்கஹால் 
CH31 

CH3 
ஐசோப்புரொபைல் 
ஆல்கஹால். 


ரசக்கட்டால் குறைக்கப்பட்டால் பினாக்கால் எனப்படும் 
நாலு மெத்தில் கிளைக்காலைத் தருகிறது . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


11 


CH3 , 


CH ) 
= 0 + 0 = C + 2H 

CH ) 


CH 


CH3 . 


Он ОН СН3 


CH3 பிறக்கால் CHy 


( b ) ஹைட்ரஜன் சயனைடுடன் 
கொடுக்கிறது . 


சயனோ ஹைட்ரினைக் 


GH )) 


CH3 


OH 


- 


C = 0 + HCN 


CII 


CHz 

CN 
அசெட்டோன் 
சயனோஹைட்ரின் 


( c ) சோடியம் பைசல்ஃபைட்டுடன் அசெட்டோன் பைசல் 
ஃபைட் படிகத்தைக் கொடுக்கிறது . 


CH3 


OH 


CH3 

c = 0 + NaHSO ) 
CH; 


CH ; 

So , Na 
அசெட்டோன் 
பைசல்ஃபைட்டு 


* 


. 


2. அம்மோனியாவுடன் 

அம்மோனியாவுடன் சேர்க்கைப் பொருளைக் கொடுப் 
பதற்குப்பதிலாகக் கீட்டோன் அமீன் என்ற அணைவுப்பொருளைச் 
சுருக்கத்தால் கொடுக்கிறது . 


( 


CHI , 

HINH2 CH3 NH2 
C = 10 + 

+ H , O 
CH3 

Hсна со 

CH3 CH2COCH3 
CH ; இரு அசெட்டோன் 

அமீன் 


172 


கரிம வேதியியல் 


8 . குறுக்க வினைகள் 

ஆல்டிஹைடைப்போலவே , கீட்டோன்கள் அம்மோனியா 
சார்புபொருள்களுடன் வினைபட்டுக் கரையாத படிகப்பொருள் 
களைக் கொடுக்கின் றன . 

( a ) ஹைட்ராக்சில் அமீனுடன் : அசெட்டாக்சைம் என்ற 
கீட்டாக்சைம் கிடைக்கிறது . 


CH 

CH3) 
( = 0 + HANOH 

C = NOH + H , O 
CHY 

CH3 

அசெட்டோன் ஆக்சைம் 
( b ) ஹைட்ரசீனுடன் : அசெட்டோன் ஹைட்ரசோனைக் 
கொடுக்கிறது . 


CH ) 

C = + H2N NH2 
CHY 


CH3> c = NNH2 + H2O 


CH3 
அசெட்டோன்ஹைட்ர சோன் 


( c ) ஃபீனைல் ஹைட்ரசீனுடன் : அசெட்டோன் ஃபீனைல் 
ஹைட்ரசோன் கிடைக்கிறது . 


CHz 
COO + H2NNHCGHS 

. 
CHY 

CH3 

c =NNHC6H5 + H2O 
CHY 
அசெட்டோன் .. பினைல்ஹைட்ரசோன், 


( d ) அரைக் கார்பசோன் 
சோன்கள் கிடைக்கின் றன . 


அசெட்டோன் அரைக்கார்ப 


CH3) 

c = 0 + H2N - NHCONH2 
CHI 


CH3 

C = N- NHCONH2 + H2O 
CH3 
அசெட்டோன் 
அரைக்கார்பசோன் 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


178 


இவைகளெல்லாம் குறிப்பிட்ட உருகுநிலையைக்கொண்ட 
படிகச்சேர்மங்கள் . கீட்டோன்களைக் கண்டறிய இவை உதவு 


கின் றன . 


4. பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் 

கீட்டோனின் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் 
சேர்ப்பதால் வெளியேறி B , S இரு குளோரோ புரோப் 
பேனைக் கொடுக்கிறது . 


CH3 / 


c = 0 + PCts 


CH3 

Accl2 + POCL3 
CH 
BP இரு குளோரோ புரோப்பேன் 


CHY 


5. ஆக்சிஜன் குறைப்பு வினை 

கீட்டோன்கள் குறைக்கும் இயல்பைப் பெறாததால் ஆக்சிஜ 
னேற்றம் அடைவது எளிதன்று . ஆனால் , மிகச் சக்தி வாய்ந்த 
அமிலப் பொட்டாசியம் டைக்குரோமேட் அல்லது பர்மாங்க 
னேட் போன்ற ஆக்கிஜனேற்றிகளுடன் சில வினைகளை உண்டு 
பண்ணுகின் றன . 


CH3 

c = 0 + 0 
CHY 


> 


Na2Cr207 

SCH3COOH + CO2 + H2O 
H2SO4 


இதன் மூலம் கிடைக்கும் அமிலம் கீட்டோனிலிருப்பதைக் 
காட்டிலும் கரியணு குறைவாகப் பெற்றிருக்கும் . 
6. பதிலீட்டு வினைகள் 

குளோரினுடனும் . புரோமினுடனும் அசெட்டோன் 
பதிலீட்டுச் சேர்மங்களைத் தருகிறது . 

CH3 

c = 0 + 3Cl2 calz COCH + 3HCL) 
CH 

முக்குளோரோ அசெட்டோன் 
ccl3 COCH3 + HOR— + CHCl3 + CH3COOH 

குளோரோஃபார்ம் அசெட்டிக் 

அமிலம் 


> ( = CHCOCH = CcH3 
174 

கரிம வேதியியல் 
நீரேற்று வினை மூலம் முக்குளோரோ அசெட்டோனிலிருந்து 
குளோரோஃபாமைப் பெறலாம். 
CH , COCH , + 6Cl , -- CC1 , COCCl , + 6HCI 

அறு குளோரோ அசெட்டோள் 
மிக அதிகக் குளோரினுடன் அறு குளோரோ அசெட் 
டோனைக் கொடுக்கிறது . 

காரப்பொருள் ஒன்று உடனிருக்க , அயோடினுடன் வினை 
பட்டு அயோடோஃபாம் கொடுக்கிறது . 
CH , -COCH , + 31 , 

CI , COCH , + 3HI 

NaOH 
CH , COONa + CHIA 

அயோடோஃபாம் 
7. சிறப்பு வினைகள் 
அசெட்டோன் 

பலபடியாவதில்லை . அது பல குறுக்க 
வினைப்பொருள்களைக் கொடுக்கிறது . 
( a ) உலர் ஹைட்ரஜன் குளோரைடு உடனிருக்க மெசிட் 
டில் ஆக்சைடு அல்லது ஃபோரோன் கிடைக்கிறது . 
CH ) 

2 மூலக்கூறுகள் 

உலர் HCI 
CHz 

C = CH COCH3+ H20 

CH3 மெசிட்டில் ஆக்சைடு. 
CH 
F0 + H ] CHCOCH (H2 

+ 0 = 
CHI 

CH3 
3 மூலக்கூறுகள் CH3 
CH cC = = 

/ CH3 + 2H , O 
உலர் HCLI CH31 


> c = 0 + H2CHCOCH3 


CH3 


CH3 


ஃபோரோன் 


( b ) சிறிது அடர்கந்தக அமிலத்துடன் , வாலை வடிக்கும் 

போது 1 ; 3 : 5 மும்மீத்தைல் பென்சீன் அல்லது 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


175 


என்ற 


மெசிட்டிலீன் 

அரோமேடிக் சேர்மத்தைக் 
குறுக்க வினையில் கொடுக்கிறது . 


CH3 


CH3 


= 


CH / H2 


C 
O ) 

3 மூலக்கூறுகள் 
(H2 / HC ( O 

H2SO4 

HC 

CHI 
CHz |OH2HC . 


+ 3H2O 


CC 


CH3 


ஒரு காரத்துடன் அசெட்டோன் ஆல்டால் குறுக்க வினை 
போன்ற வினையை நிகழ்த்தி இரு அசெட்டோன் ஆல்கஹாலைத் 
தருகிறது . 


2CHCOCH 


NaOH CHy 

OH 
C - CH2COCH3 
HgC இரு அசெட்டோன் 

ஆல்கஹால் 


அசெட்டோனின் பயன்கள் 

( 1 ) ஒட்டும் பிசின்கள் , நைட்ரோ செல்லுலோஸ் , செல்லு 
லாய்டு ஆகியவற்றைக் கரைக்கும் கரைப்பானாகப் பயன் 
படுகிறது . 

( 2 ) குளோரோஃபாம் , சல்ஃபோனால் , அயோடோஃபாம் 
தயாரிக்கப் பயன் படுகிறது . 

( 3 ) செல்லுலோஸ் அசெட்டேட் , கார்டைட்டு முதலியன 
தயாரிக்கப் பயன்படுகிறது . 


கண்டறியும் சோதனை 

அயோடோஃபாம் வினை : பொட்டாசியம் அயோடைடுடன் 
கலந்த அயோடின் கரைசலில் இளம் பழுப்பு நிறம் ஏற்படும் வரை 
அம்மோனியாவைச் சேர்த்துப் பின்னர் அசெட்டோனைச் சேர்த் 
துச் சூடாக்க மஞ்சள் படிவ அயோடோஃபாம் உண்டாகிறது , 


176 


கசிம வேதியியல் 


வடிவ அமைப்பு 
( 1 ) அசெட்டோனின் மூலக்கூறு வாய்பாடு C , H , 0 . கீழே 

கொடுக்கப்பட்டுள்ள வடிவமைப்புகளில் ஏதேனும் 
ஒன்று அசெட்டோனுக்குக் கொடுக்கலாம் . 
CHCOCH3 ; - 

CH2 = c ( OH ) CH3 ; CH ,-CH , CH , 


T 11 

0 

JII 
•( 11 ) பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் 

வினைப்படுத்தும் 
பொழுது ஹைட்ரஜன் குளோரைடு வெளிப்படுவ 
தில் ை. ஆனால் 2 , 2 இரு குளோரோ புரோப்பேன் 
உண்டாகிறது . இது அசெட்டோனின் மூலக்கூறில் 
-- OH தொகுதி இல்லை என்பதைக் காட்டுகிறது . 
இது ஹைட்ரசோன் , ஆக்சைம் , ஃபினைல் ஹைட்ர 
சோன் ஆகியவைகளைக் கொடுப்பதிலிருந்து ஒரு - Co 
தொகுதியைக் 

கொண்டுள்ளதெனத் தெரிகிறது . 
கவே , அசெட்டோனின் அமைப்பு 1 ஆகும் . 
( iv ) ஐசோப்புரோப்பைல் ஆல்கஹாலிலிருந்து இரண்டு 

ஹைட்ரஜன் அணுக்களை நீக்கியபின் அசெட்டோன் 
கிடைப்பதிலிருந்து இது உறுதிப்படுகிறது . 

CH3 - CHOH - CH , > CH , COCH , 
ஐசோபுரோப்பைல் 

- 2H 

அசெட்டோன் 
ஆலகஹால் 
ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் கீழ்க்கண்டவற்றில் 
ஒன்றை ஒன்று ஒத்திருக்கின்றன . 
( 1 ) இவைகள் ஒடுக்கத்துக்குட்பட்டு ஓரிணைய ஆல்க 

ஹால்களையும் , ஈரிணைய ஆல்கஹால்களையும் முறையே 

தருகின்றன . 
( 2 ) ஹைட்ரஜன் சயனைடு , சோடியம் பைசல்ஃபைட்டும் 

இவைகளுடன் சேர்ந்து சேர்க்கைச் சேர்மங்களைக் 

கொடுக்கின்றன . 
( 3 ) ஹைட்ராக்சில் அமீனுடன் 

அமீனுடன் சேர்ந்து ஆக்சைம்கள் 
கொடுக்கின் றன . 
( 4 ) ஹைட்ரசீனுடன் சேர்ந்து ஹைட்ரசோன் கொடுக் 


கின் றன . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


177 


( 5 ) ஃபீனைல் ஹைட்ரசீனுடன் சேர்ந்து ஃபீனைல் ஹைட்ர 

சோன் கொடுக்கின் றன . 
( 6 ) அரைக்கார்பசைடுடன் சேர்ந்து அரைக்கார்பசோன் 

கள் கொடுக்கின்றன . 
( 7 ) அல்க்கைல் தொகுதிகளை ஹாலோஜென்கள் பதிலீடு 

செய்கின்றன . 
( 8 ) குளோரோஃபாமும் அயோடோஃபாமும் 

கொடுக்கின்றன . 
( 9 ) பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் சேர்ந்து இரு ஹாலைடு 

கள் கொடுக்கின்றன . 


ஆல்டிஹைடுகளைக் கீட்டோன்களினின்றும் வேறுபடுத்தல் 


ஆல்டிஹைடுகள் 


கீட்டோன்கள் 


குறைப்பதில்லை. 


1.டோலனின் வினைப் 
பொருளையும் ஃபோலிங் 
கரைசலையும் குறைக்கும் . 


2. எளிதில் ஆக்சிஜன் ஏற்றம் 
அடைந்து கரியணுவின் 
எண்ணிக்கையில் எவ்வித 
மாறுதலுமில்லாத அமில 


கரியணுவின் எண்ணிக்கை 
கீட்டோனிலுள்ளதைக் 
காட்டிலும் குறைவாகவே 
இருக்கும் . 


மாகின் றன . 


ஷிஃப் 


3. ஷிஃப் வினைப்பொருளை ஆல் 
டிஹைடுகள் 

சிவப்புநிற 
மாக்குகின்றன . 


வினைப்பொருளுடன் 
வினைபடுவதில்லை . 


ஆல்டால் வினையை உண்டு 
பண்ணினாலும் பிசினைக் 
கொடுப்பதில்லை . 


4. சூடான சோடியம் ஹைட் 
ராக்சைடு கரைசல் உடனி 
ருக்க - ஹைட்ரஜன் 
அணுக் கொண்ட ஆல்டி 
ஹைடுகள் ஆல்டால் வினை 
யால ஆல்டிஹைடு பிசினைக் 
கொடுக்கின்றன . 


5. அமோனியாவுடன் சேர்ந்து 
ஆல்டிஹைடு அம்மோனி 
யாச் சேர்க்கைப் பொருளைக் 
கொடுக்கின் றன . 


அம்மோனியாச் சேர்க்கைப் 
பொருளை உண்டுபண்ணுவ 
தில்லை . 


6. பலபடியாகின் றன . 


பலபடியாவதில்லை . 


12 


| 


178 


கரிம வேதியியல் 


கார்பானில் தொகுதியின் வினைவலிமை 


முனைவாக்கப்பட்ட கார்பானில் தொகுதி ஆல்டிஹைடு 
கீட்டோன் களின் வினை களைக் கட்டுப்படுத்துகிறது ; a * ஹைட் 
ரஜன் அணுவின் கிளர்ச்சிக்குக் காரணமாகவும் உள்ளது . 


ஹைட்ரஜன் சயனைடுடன் சேர்தல் 


- 


(CN 


CH3 -- C = 

8+ 8 


H 
CH3 - C - CN 


H 


CH3 - C -- CN 

OH 


CH3 


CH3 
CH3 - CT 


CH3 - C - CN 


__CN 
8 


H 


CH3 

" c 


CH3 
CN 


OH 


சோடியம் பைசல்ஃபைட்டுடன் சேர் தலையும் இம் மாதிரியே 
வீளக்கலாம் . 


சுருக்கம் 


பொது வாய்பாடு 


ஆல்டிஹைடு CaHan + 1 CHO 
கீட்டோன் C.H2n + 1COC.Han+ 1 


ஆல்டிஹைடுகள் 

இதன் முதல்படி ஃபார்மால்டிஹைடு HCHO . ஆல்டிஹைடு 
களுக்கு மாதிரி காட்டுவது அசெட்டால்டிஹைடு ஆகும் . 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


17 ) 


ஃபார்மால்டிஹைடு HCHO 
( 1 ) தயாரித்தல் 

சூடேற்றல் 
( HCOO ) , Ca 
கால்சியம் ஃபார்மேட் 


+ HCH ( ) 


ஆக்சிஜனேற்றம் 


CH , OH 


( 2 ) இயல்புகள் 

வாயு , நீரில் கரைகிறது 40 % கரைசலான ஃபார்மலின் 
பொதுவாக உபயோகப்படுத்தப்படுகிறது . அசெட்டால்டிஹை 
டுக்குக் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுதிக்கான எல்லா வினை 
களையும் கொடுக்கிறது . 


-C- 0 

| 
H 


( 8 ) அசெட்டால் டிஹைடிலிருந்தும் மற்ற ஆல்டிஹைடி 
ருந்தும் கீழ்க்கூறப்பட்ட இயல்புகளில் ஃபார்மால்டிஹைடு 
வேறுபடுகிறது . அம்மோனியாவுடன் சேர்க்கைச் சேர்மம் 
ஏற்படுவதற்குப் பதிலாகச் சுருக்கமடைகிறது . 


6 HCHO + NH4 + ( CHỊ ) N + 6H , O 


சோடியம் ஹைட்ராக்சைடுடன் இது தானே யே ஆக்சிஜ 
னேற்றமும் இறக்கமும் அடைகிறது . 

NaOH or 
2 HCHO + H , O 

> CHI , OH + HCOOH 
кон மெத்தனால் ஃபார்மிக் அமிலம் 


அசெட்டடால்டிஹைடு CH , CH () 
( 1 ) தயாரித்தல் 

ஆக்சிஜனேற்றம் 
CH , CH , OH 


உஷ்ணம் 
( CH3COO ) Ca + ( HCOO ) Ca 

நீரேற்றம் 


INWIN - 


-> CH CHQ 


CH , CHCI , 


180 


கரிம வேதியியல் 


( 2 ) பெரூமளவு தயாரித்தல் 

நீரேற்றம் 
C , H , 

H , So , + Hgso 


-- 


+ CH , CHO 


ஆக்சிஜனேற்றம் 
C , H , OH 
( 3 ) இயல்புகள் 
( a ) சேர்க்கைவினைகள் 


H 


H 


CH - C 


CHCH2 - OH 

எதில் ஆல்கஹால் 


HCN 


NakSO3 


| 


CHy - c - OH 

"CN 
அசெட்டால் டிஹைடு 
சயனோஹைட்ரீன் 

OH 
CHy -- C - H 

SO , Na 
அசெட்டால் டிஹைடு 
பைஃசல்பைட் 

H 
CH3 - C - HO 


NH3 


NHS 


* 


அசெட்டால் -டிஹைடு 

அம்மோனியா 
( b ) அம்மோனியாச் சார்பு சேர்மங்களுடன் சுருக்க 
வினைப் பொருள்களைக் கொடுக்கின்றன . 
H 

H 
H2NOH 
CH3- C 

CHz - ( = NOH 
அசெட்டால் டாக்சைம் 

H 
H2N- NH 

-CH3 - ( = N NH2 
அசெட்டால்டிஹைடுஹைட்ர சோன் 

H 
C6H5NHNH2 

4CHy - C = N - NH -CHs 
அசெட்டால் டிஹைடு ஃபினைல 

ஹைட்ரசோன் 
H 

C 
அசெட்டால் டிஹைடு 
அரைக் கார்பசோன் 


H2NNHCONH2, CH3 - C = N - NHCONH2 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன் களும் 


181 


( c ) பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் 


PCL5 


CHỊ CHÓ. 


c4-5 


CH3 -- C - Cl 

cl 
எதிலீடீன் குளோரைடு 


( d ) மீத்தைல் தொகுதியில் பதிலீடு செய்தல் 


நீரேற்றுதல் 


Cl , 
CH , CHO--- > 


CC , CHO 
குளோரால் 


CHCi , 
குளோரோஃபாம் 


HEO 


( c ) ஒடுக்குந்தன்மை 

டாலனின் 
CH , CHO 

CH , COOH + Ag 
வினைப்பொருள் ( Ag : 0 ) 


ஃபெல்லிங்கின் 

> CH , COOH + Cus ) 
கரைசல் ( Cu ( ) ) 


( f ) காரத்தின் முன்னிலையில் ஆல்டால் குறுக்கம் 


CH , CHO + HCH , CHO - > CHỊCHOHCH CHO 

ஆல்டால் 


( s ) பலபடியாதல் 


HCI 


4CH CHO 


( CH CHO) 

மெட்டால்டிஹைடு 
| அடர்கந்தக அமிலம் 
. 


( CH , CHO ) . பாரால்டிஹைடு 


கட்டோன்கள் 


இருமெத்தில் 


முதல் மாதிரி உறுப்பு CH , COCH , 
கீட்டோன் ( அசெட்டோன் ) . 


182 


கரிம வேதியியல் 


( 1 ) தயாரித்தல் 


சூடேற்றல் 


( C11 ,( 00) , C 


--- 


ஆக்சிஜனேற்றம் 


( CH , ) , CHOH 


| சா 


( CH ), CO 


Nag ( r20 , 


( 2 ) பெருமளவு தயாரித்தல் 


ஹைட்ரஜன் 


( CH , ) , CHOH 


- 


இறக்கம் 


பைரோலிக்னியஸ் அமிலத்திலிருந்து 


( CH , ) , có 


செப்பு அல்லது 


துத்ததாக ஆக்சைடு 


இயல்புகள் 


கார்பானில் தொகுதிக்குச் சம்பந்தமான ஆல்டிவைபடுகள் 
காட்டும் எல்லா இயல்புகளையும் கீட்டோன்களும் காட்டு 


கின் றன . 


( 1 ) சேர்க்கை வினைகள் 


ஆக்சிஜனேற்றம் 

- ( ) 

(CH3 )2 CHOH 
ஐசோயுரொப்பைல் ஆல்கஹால் 


( H3 


KCN 


CHCOCH 


OH 
அசெட்டோன் 
சயதேவைாட்ரின் 
CN 


CHI 
CHI 


OH 


NaHSO3 


CHI 

SO.Na 
அசெட்டோன் பைசல்ஃபைட் 


183 


ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


2. ஒடுக்க வினைகள் 

NH 

* ( CH3) 2 - C = NOH 

அசெட்டோன் ஆக்சைம் 
HAN - NH2 

* ( CHg) , C = NNH , 

அசெட்டோன் ஹைட் ரசோன் 
HAN - NHCHs 
CH , COCH , 

---- > ( CHg) , C = NNHC, H ; 

அசெட்டோன் 

ஃபினைல்ஹைட்ரசோன் 
உலர் HCL 

CH , 
( CH ) 2C - CHCOCH = C 

* 
ஃபோரோன் 


CH , 


CHS 


H SOAL 


பாடி 


CHI 


HC 

மெசீட்டிலீன் 


3. பதிலீட்டு வினைகள் 


CI 


CH , COCH , 


--- CH COCCI , 

முக்குளோரோ அசெட்டோன் 
PCI . 
> CH , CCI , CH , 

B - 3 இரு குளோரோ புரோப்பேன் 


வினாக்கள் 
1. ஆல்டிஹைடுகளும் , கீட்டோன்களும் தயாரிக்கப்படும் பொது 

முறைகளையும் அவற்றின் இயல்புகளையும் விவரிக்க . 
2. CHz0 என்ற வாய்பாடுள்ள சேர்மங்கள் எத்தனை ? அவற் 

றைக் கண்டறிய ஒவ்வொரு சேர்மத்திற்கும் இரண்டு 

சோதனைகளைக் கூறுக . 
3. சேர்க்கை , குறுக்கம் ,பலபடியாதல் , பதிலீட்டு வினை - போன்ற 

வினை களை விளக்கி அசெட்டால்டிஹைடின் வினைகளி 
லிருந்து ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுக் கொடுக்க . 


- 


10. கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

(( Carboxylic Acids ) 


ஆல்டிஹைடுகளை ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்வதால் 
அமிலங்கள் உண்டாகின்றன என்று கண்டோம் . ஆல்டி 
ஹைடிலுள்ள கார்பானில் கரியணுவில் இணைந்துள்ள ஹைட் 
ஜரனுக்குப் பதிலாக ஹைட்ராக்சில் தொகுதி இணைந்தால் 
உண்டாவது அமிலம் . இது வருமாறு : 


O 


O 


C 


H 


I 


அமிலத்தின் சிறப்புத் தொகுதியைக் கார்பாக்சில் தொகுதி 
என அழைக்கிறோம் . இதுவே கரிம அமிலத்தின் வினைபடு 
தொகுதி . 

ஒரு கரிம அமிலத்தின் மூலக்கூறில் ஒன்றோ அதற்கு 
மேற்பட்ட கார்பாக்சிலிக் தொகுதிகளோ அமைந்திருக்கலாம் . 


CH3 - COOH அசெட்டிக் அமிலம் 
COOH 

மலோனிக் அமிலம் 
( 


CH2 COOH 


CH , COOH 
CH , COOH 


சக்சினிக் அமிலம் ( succinic acid ) 


CH , COOH 


hod 


HOC - COOH 


சிட்ரிக் அமிலம் ( citric acid ) 


CH , - COOH 


- 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


185 


இதனால் . அமிலங்கள் என்பன ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட கார்பாக்சிலிக் தொகுதிகளைக் கொண்டவை என்பது 
விளங்கும் . ஒரு கார்பாக்சிலிக் தொகுதி இருந்தால் அந்த அமிலம் 
ஒற்றைக் கார்பாக்சிலிக் அமிலம் எனவும் இரண்டு இருந்தால் 
இரட்டைக் கார்பாக்சிலிக் அமிலம் எனவும் வழங்கப்படும் . 
இவ்வாறாக விளங்கும் இந்தக் கார்பாக்சிலிக் தொகுதியிலுள்ள 
ஹைட்ரஜன் அணுதான் அமிலத்தன்மையுடையது . மற்ற 
ஹைட்ரஜன் அணுக்கள் அமிலத்தன்மையற்றவை . இந்த 
ஹைட்ரஜன் உலோகங்கள் நீக்கி , உப்புகளை உண்டாக்குகின்றன . 


பெயரிடுதல் 

IUPAC முறைப்படி அமிலங்கள் பின் வருமாறு பெயரிடப் 
படுகின்றன . இவற்றில் இணைந்துள்ள கரியணுக்களின் எண் 
ணிக்கையைக்கொண்ட ஹைட்ரோகார்பனின் பெயரிலுள்ள 
கடைசி எழுத்தான e யை ( தமிழில் ன் ) எடுத்துவிட்டு அதற்குப் 
பதில் • oic ( ஆயிக் ) என்ற விகுதியைச் சேர்க்கவேண்டும் . 
CHA 

H COOH 
மீத்தேன் 

மீத்தேனாயிக் அமிலம் 

( ஃபார்மிக் அமிலம் ) 
CgH6 

CH , COOH 
ஈத்தேன் 

எத்தேனாயிக் அமிலம் 

( அசெட்டிக் அமிலம் ) 
CHS 

Clly --- CH , --- COOli 
புரோப்பனாயிக் அமிலம் 
( புரோப்பியோனிக் அமிலம் ) 


- 


இவ்வாறு அமிலங்கள் அவற்றின் பொதுப்பெயர்களால் 
அழைக்கப்படுகின்றன . இவை ஒரு படிவரிசையாக அமை 
கின்றன . இதைப்போலவே இரட்டைக் கார்பாக்சிலிக் 
அமிலங்களும் படி வரிசையாக அமைகின்றன . 


ஃபார்மிக் அமிலம் அல்லது மெத்தனாயிக் அமிலம் 


- 


முதலில் சிவப்பு எறும்புகளை வாலை வடித்துத் 
தயாரிக்கப்பட்டது . ( லத்தீன் மொழியில் ஃபார்மிகா என்றால் 


186 


கரிம வேதியியல் 


எறும்பு என்று பொருள் .) அதனால் இதற்கு இப் பெயர் 
ஏற்பட்டது . புதிய தேன் , வியர்வை , சிறுநீர் ஆகியவற்றிலும் 
இஃது உண்டு . 


தயாரித்தல் 

1. மீத்தைல் ஆல்கஹால் அல்லது ஃபார்மால்டிஹைடு 
ஆக்சிஜனேற்றம் அடைவதால் ஃபார்மிக் அமிலம் கிடைக்கிறது . 

Pt கறுப்பு 
CH , -- OH + 0 , 

> H- COOH + H , 0 


காற்று 


2. ஆய்வுக் கூடத் தயாரிப்பு : கிளிசரால் அதிக அளவு 
ஆக்சாலிக் அமிலப் படிகங்களுடன் சேர்த்து 110 ° C வெப்ப 
நிலைக்குச் சூடுபடுத்தப்படுவதால் ஃபார்மிக் அமிலம் வெளிப் 


படுகிறது . 


இந் நிகழ்ச்சியின்போது ஏற்படும் வேதியியல் வினை சுருக்க 
மாக ஆக்சாலிக் அமிலத்திலிருந்து ஒரு மூலக்கூறு கார்பன் டை . 
ஆக்சைடை வெளியேற்றுவதே என்று பின் வரும் சமன் 
பாட்டால் அறியலாம் . 

COOH 
Coo 

--- > HCOOH + CO , 
COOH 


கிளிசெரால் 


ஆக்சாலிக் 
அமிலம் 


- 


படம் 11 


செய்முறை : 50 மி.லி. அளவுள்ள கிளிசரால் ஒரு வாலை 
வடி குடுவையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


187 


அதனுடன் 

40 கி . எடையுள்ள தூளாக்கப்பட்ட படிக 
ஆக்சாலிக் அமிலத்தைச் சேர்த்துக்கொண்டு வெப்பமானி, 
கலவையில் செருகிக் கொள்ளப்படுகிறது . இந்தக் கலவை 
110 ° C வெப்பநிலைக்குச் சூடுபடுத்தப்படுகிறது . இப்போது 
ஃபார்மிக் அமில வாயு வெளிப்படுகிறது . வாயு வெளிப்படுவது 
நின்றவுடன் மீண்டும் 40 கி . எடையுள்ள ஆக்சாலிக் அமிலப் 
படிகங்களைச் சேர்த்துச் சூடுபடுத்தினால் மேலும் நிறைய 
ஃபார்மிக் அமில வாயு கிடைக்கிறது . 

கிளிசராலுடன் இம் முறைப்படி அதிக அளவு ஃபார்மிக் 
அமிலம் கிடைக்கிறது . இங்கு நடைபெறும் வேதியியல் வினை 
கள் பல நிலைகளைக் கொண்டது . அவைகளைப் பின் வருமாறு 
குறிக்கலாம் . 


O 
| 


CH2OH 


( 0 

CH2-0 - c - CooH 
CH2O H + HO : - --COOH- + CHOH + H20 
CH2OH 

CH2OH 
கிளிசரில் ஓர் ஆக்ஸலேட் 


T 


CH2OH 


--C02 

0 

CH2-0 - C - H 
CHOH 

-H20 ( HOH 
+ HCOOH4 
CH2OH 110 CH2OH 

கீளிசரில் ஒரு பார்மேட்டு 


இவ்வாறு கிடைக்கும் ஃபார்மிக் அமிலத்தில் கார்பன் டை 
ஆக்ஸைடு , தண்ணீர் ஆகியவை கலர் துள்ளன . நீர் கலந்த இந்த 
அமிலத்தைச் சூடாக்கி ஈயக் கார்பனேட் கரைசலுடன் 
கலந்தால் ஈய ஃபார்மேட் கரைசல் கிடைக்கும். இதனைச் சூடான 
நிலையிலேயே வடித்துக் குளிரவைத்தால் இதன் படிகங்கள் 
வெளிப்படும் . உலர்ந்த இப் படிகங்களை நீண்ட குழாயில் 
எடுத்துக்கொண்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவைச் செலுத் 
தினால் நீரற்ற ஃபார்மிக் அமிலம் கிடைக்கும் . இதனைக் காய்ச்சி 
வடித்து மேலும் தூய்மையாக்கலாம் . 
( HCOO ) , P , + H , S - > Pas + 2 HCOOH 

ஃபார்மிக் அமிலம் 


188 


கரிம வேதியியல் 


வணிக முறையில் தயாரித்தல் - 

1. கார்பன் மானாக்ஸைடையும் , சோடியம் ஹைட்ராக் 
ஸைடையும் அதிக அழுத்தத்தில் சூடாக்கி இவ் 

இவ் வமிலம் 
தயாரிக்கப்படுகிறது . 
NaOH + CO 

HCOONa 
சோடியம் ஃபார்மேட் 


இவ் வுப்பைக் கந்தக அமிலத்துடன் சேர்த்துக் காய்ச்சினால் 
ஃபார்மிக் அமிலம் வெளிப்படும் . 
2 HCOONa + H2SO4 

2 HCOOH + Nasso . 


2. சமீப காலத்தில் இவ் வமிலம் பின்வரும் முறைப்படி 
தயாரிக்கப்படுகிறது . நீராவியையும் , கரி ஓராக்சைடையும் 
சேர்த்துச் சுமார் 200 காற்று மண்டல அழுத்தத்தில் தகுந்த 
வினையூக்கியின் மேல் செலுத்த ஃபார்மிக் அமிலம் கிடைக்கிறது . 
H , 0 + Co 

HCOOH 


குணங்கள் 


நீரற்ற ஃபார்மிக் அமிலம் அதிக நெடியுடைய திரவம் ஆகும் . 
இஃது எளிதில் அரிக்கக் கூடியது . இதன் கொதிநிலை 101 ° C 

இவ் வமிலத்திலுள்ள கார்பாக்சிலிக் தொகுதி ஒரு ஹைட் 
ரஜன் அணுவுடன் இணைந்துள்ளது . அமில வரிசையிலுள்ள 
மற்ற அமிலங்களில் இத் தொகுதிகள் மற்றொரு கரியணுவுடன் 
இணைந்துள்ளன . இதனால் 

இதன் அமைப்பு வாய்பாடு 


0 

// 
H - C - OH 


என விளங்கும் . 


இதன் அமைப்பிலிருந்து இது ஒரு ஹைட்ராக்சி ஆலடி 
ஹைடாகத் தோற்றமளிக்கிறது . இதில் ஆல்டிஹைடு , அமிலம் 
இரண்டு தொகுதிகளையும் எளிதில் குறிக்கலாம் . 


H + C = 0 } ஆல்டிஹைடுத் தொகுதி 
---- 

| OH - அமிலத் தொகுதி 
இதனால் இதற்குச் சில தனிப்பட்ட குணங்கள் உண்டு . 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


189 


வினைகள் 

1. மற்ற அமிலங்களைப் போன்று இதுவும் உலோகங் 
களுடன் சேர்ந்து ஹைட்ரஜனைக் கொடுக்கிறது . 
2 HCOOH + Mg 

H 
மெக்னீசியம் 

ஃபார்மெட் , 
2. காரங்களுடன் சேர்ந்து நடுநிலையாக்கப்பட்டு உப்பும் 
தண்ணீரும் உண்டாகின்றன . 
HCOOH + NaOH --- HCOONa + H , 0 

சோடியம் 

ஃபார்மேட் 
3. ஆல்கஹால்களுடன் எஸ்ட்டர்களைத் தருகிறது . 
ஈத்தைல் ஆல்கஹால் இதனுடன் சேர்ந்து ஈத்தைல் ஃபார்மேட் 
உண்டாகிறது . 

HCOOH + C , H , OH - H COOC , H , + H , 0 


4. பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் சேர்ந்து ஃபார்மைல் 
குளோரைடு உண்டாகிறது . ஆனால் , இது திரவக்காற்று 
உஷ்ணநிலையில் தான் நிலையானது . ஆகவே , இது எளிதில் 
சிதைவடைந்து கரி ஓராக்ஸைடையும் ( Carbon monoxide ) 
ஹைட்ரஜன் குளோரைடையும் கொடுக்கிறது . 
HCOOH + PCI 

HCOCl + POCI , + HC ! 


ஃபார்மைல் 
ளோரைடு 


HCOCI 

+ Co + HCI 
5. அம்மோனியா வாயுவுடன் சேர்ந்து அம்மோனியம் 
ஃபார்மேட் கிடைக்கிறது . இது சூடாக்கப்படும் போது சிதை 
வடைந்து ஃபார்மமைடு உண்டாகிறது . 


வெப்பம் 
HCOOH + NH , - HCOONHA H - CO - NH , + HO 
அம்மோனியம் 

ஃபார் மமைடு 
ஃபார்மேட்ட 


6 . ஃபார்மேட்களின் வினை 
( அ ) சோடியம் ஃபார்மேட் : சோடாச் சுண்ணாம்புடன் 

( Soda lime ) சேர்த்துச் சூடாக்கப்படும்போது இது 
ஹைட்ரஜனைக் கொடுக்கிறது . 
HCOONa + NaOH - Nagcos + H , 


கரிம வேதியியல் 


190 


( ஆ ) சோடியம் ஃபார்மேட்டைத் தனியாகச் சூடுபடுத் 

தினால் 300 ° C வெப்ப நிலையில் சிதைவேற்பட்டுச் 
சோடியம் ஆக்சலேட்டாகவும் ஹைட்ரஜனாகவும் 
மாறுகிறது . 


வெப்பம் 


2 HCOO Na 


+ H , T 


-- 


COONa 
| 
COONa 
சோடியம் 
ஆக்சலேட் 


( இ ) கால்சியம் ஃபார்மேட்டைச் சூடுபடுத்தினால் அது 

சிதைந்து ஃபார்மால்டிஹைடைக் கொடுக்கிறது . 


H. COO 


Cal 


> Cac03 + HCHO 


H. Coo 


( ஈ ) கால்சியம் ஃபார்மேட் கால்சியம் அசெட்டேட்டுடன் 

சேர்த்துச் சூடாக்கப்படும்போது அசெட்டால்டி 
ஹைடு உண்டாகிறது . 


H. COO 


0oC . CH3 


ca + ca 


2 CH CHO + 2CaCO , 


H COO 


0oC.CH 


7. அடர் கந்தக அமிலத்துடன் 

அமிலத்துடன் இந்த அமிலத்தைச் 
சேர்க்கும்போது நீர் நீக்கம் கரி ஓராக்ஸைடைத் தருகிறது . 


HCOOH + H , SO , - H , SO , H , O + Co 


co1 


8. இதில் ஆல்டிஹைடு தொகுதியிருப்பதால் இதற்கு 
ஆக்சிஜன் ஒடுக்கும் குணமும் உண்டு . 

அம்மோனியா சேர்ந்த வெள்ளி நைட்ரேட்டுக் கரைசலி 
லிருந்து வெள்ளியை வெளியேற்றுகிறது . 


H COOH + Ago - 2AgI 

2As I + co, T + H , O 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


191 


பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக் கரைசலை நிறமற்ற 
தாக்குகிறது , ஆனால் , காரத்தன்மையுள்ள தாமிரச் சல்ஃபேட் 
கரைசலை ஒடுக்கம் செய்வதில்லை . 


! 


உபயோகங்கள் 

1. குடல்நோய்க்கு மருந்தாகப் பயன்படுகிறது . 
2 , சாயத் தொழிலில் சாயம் ஊன்றியாக உபயோகப் 

படுத்தப்படுகிறது . 
3. தோல் பதனிடும் தொழிலில் கார நீக்கியாகப் பயன்படுத் 

தப்படுகிறது . 
4. பழரசங்களைப் பாதுகாக்கப் பயன்படுகிறது . 


சோதனைகள் 

1 , அம்மோனியா கலந்த வெள்ளி நைட்ரேட்டுக் கரை 
சலுடன் சேர்த்துத் தண்ணீர்த் தொட்டியில் வைத்துச் சூடாக் 
கினால் 

வெள்ளி, கண்ணாடியில் படிந்து வெள்ளி 
உண்டாகிறது . 

2. சிறிதளவு அடர் கந்தக அமிலத்தைச் சேர்த்து வெது 
வெதுப்பாக்கி வெளிப்படும் ஆவியை நெருப்பில் காட்ட நீல 
நிறமாக எரியும் . கரி ஓராக்ஸைடு வெளிப்படுவதால் ஆகும் 
ஆல்டிஹைடுகளை இச் சோதனையால் கண்டறிய முடியாது . 


இதன் அமைப்பு நிரூபணம் 

1. ஃபார்மிக் அமிலத்தின் வீத வாய்பாடு , மூலக்கூறு 
வாய்பாடு இரண்டும் CHI , 0 , 

2. இவ் வாய்பாடு கொண்டு இதற்கு இருவகை உள்ளமைப்பு 
வடிவங்களைத் தரலாம் . 


O 


H 


H - C 


OH 


I 


H 11 O 


3. சோடியம் 2...லோகம் இதனுடன் வினைபுரிந்து சோடி 
யம் ஃபார்மேட்டையும் ( HCOONa ) ஹைட்ரசனையும் தருவதால் 
ஃபார்மிக் அமிலத்தின் ஒரு ஹைட்ரசன் அணு எளிதில் 
பதிலீட்டுக்குட்படக் கூடியதாக இருக்கும் . மேலும் , இவ் 


192 

கரிம வேதியியல் 
வமிலம் ஃபாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் சேர்ந்து ஹைட்ரசன் 
குளோரைடு கொடுப்பதால் ஒரு ஹைட்ராக்சில் தொகுதியைக் 
கொண்டிருக்கும் . ஆகவே , முதல் ( 1 ) வடிவமே இதன் சரியான 
அமைப்பாகும் . 

4. ஃபார்மிக் அமிலம் டோலன் வினைப்பொருளை 
( அம்மோனியாவைச் சேர்த்த வெள்ளி நைட்ரேட் ) ஆக்சிஜன் 
ஒடுக்கம் செய்வதால் இதில் ஆல்டிஹைடு தொகுதி யிருக்க 
வேண்டும் . 

5 , மீத்தைல் ஆல்கஹால் , குளோரோஃபாம் ஆகியவற்றி 
னின்றும் தொகுப்புமூலம் இதனைப் பெறுவதால் வடிவம் ! 
என்பது உறுதியாகிறது , 


( அ ) CH3OH 


cl 


0 
( 0 ) 

( 0 ) 
-- ( ---- H - C - OH 
ஃபார்மால் பார்மிக் அமிலம் 
டிஹைடு OH 

O 
3H2O 

-H2O 

---- H - ( - ( H 
OH 


( ஆ ) H- ( 


cfcl 


-H 


(Co + q 


C காரம் 


6. இதன் மூலக்கூறு எடையைவிட அதிகக் கொதிநிலை 
யுடையதால் ஃபார்மிக் அமிலத்தின் மூலக்கூறுகள் ஒன்றோ 
டொன்று இணைந்திருக்க வேண்டும் . திரவ நிலையில் இரு மூலக் 
கூறுகள் ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலம் இணைந்துள்ளன . 


H 


C = 0 


O = C 


= -- 


அசெட்டிக் அமிலம் 
( Acetic Acid ) 


எத்தனாயிக் அமிலம் ( Ethanoic acid ) CH , COOH 


பழங்காலந்தொட்டுப் பயன்படுத்தப்படுகின்ற இவ் வமிலம் 
புளித்த காடியிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் கழிவுப் 
பொருள்களிலும் பைரோலிக்னியஸ் அமிலத்திலும் உள்ளது . 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


1981 


தயாரித்தல் 

1. ஈத்தைல் ஆல்கஹால் , சோடியம் இரு குரோமேட்டும் 
கந்தக அமிலமும் சேர்ந்த கலவை ஆக்ஸிஜனேற்றம் அடைந் 
அசெட்டிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 

Na , cr , 0 , 
CH , .CH , -OH 

> CH , -- COOH + H , 0 
அடர் H.SOAL 


2. அமிலத்தால் மீத்தைல் சயனைடு நீராற் பகுக்கப்படும் 
போது அசெட்டிக் அமிலம் கிடைக்கிறது . 

H ,SO , 
CH , - CN + H , O 

* CH - CO - NH , 
அசெட்டமைடு 

0 
H , O 

I 
CH , —CO - NH , 

> CH , - C - ONH . 

அம்மோனியம் அசெட்டேட் 

H , SO , 
CH ; -COONH , 

> NH , HSO , + CH , COOH 
8. ஈத்தைல் அசெட்டேட் திரவம் சோடியம் ஹைட்ராக் 
சைடு கரைசலால் நீராற் பகுக்கப்படும் போது சோடியம் 
அசெட்டேட் உண்டாகிறது . இதனுடன் கந்தக அமிலத்தைச் 
சேர்த்தால் தனி அமிலம் வெளிப்படுகிறது . 

NaOH 
CH ; -COOC , H ; ----- > CH , COONa + C , H , OH 


- 


| H.SO 


CH , COOH + NaHSO . 


இதேபோன்று இந்த அமிலத்தின் வழிப்பொருள்களாகிய 
அசெட்டைல் குளோரைடு , அசெட்டிக் நீரிலி ( anbydrido ) 
ஆகியவை நீராற் பகுக்கப்பட்டு அசெட்டிக் அமிலத்தைக் கொடுக் 


கின்றன . 


வணிகமுறைத் தயாரிப்பு 

1. அசெட்டிலீனிலிருந்து : அசெட்டிலீன் வாயுவை மெர்க் 
குரிக் சல்ஃபேட் கலந்த சூடான நீர்த்த கந்தக அமிலத்தினுள் 
செலுத்தினால் அசெட்டால்டிஹைடு உண்டாகிறது . இதை 

18 


194 


கரிம வேதியியல் 


( காற்றின் மூலம் ) மாங்கனீசு அசெட்டேட் முன்னிலையில் 
70 °C- ல் ஆக்சிஜனேற்றம் செய்தால் அசெட்டிக் அமிலம் 
கிடைக்கிறது . 

H.O 
CH = CH -- > CH3 - CHO - CH2 – COOH 

CH , 
H ,SO -- + HgSO , 


செயற்கை முறையில் ஈத்தைல் ஆல்கஹாலை உலோக வினை 
யூக்கிகளின் துணைகொண்டு காற்றுவழி ஆக்சிஜன் ஏற்றம் 
செய்தும் அசெட்டிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது . 


2. பியூட்டேன்களிலிருந்து : இயற்கையாகக் கிடைக்கும் 
பியூட்டேன் வாயுவைக் காற்றுடன் கலந்து அதிக அழுத்தத் 
துடன் மாங்கனீசு அசெட்டேட்டு , கோபால்ட் அசெட்டேட்டு 
ஆகிய வினை யூக்கிகளின் உதவியால் பெறலாம் . இவ் வினையின் 
போது ஈத்தைல் , மீத்தைல் கீட்டோனும் அசெட்டிக் அமிலமும் 
உண்டாகின்றன . இவை தனித்தனியே பின்ன வாலைவடித்தல் 
மூலம் பிரிக்கப்படுகின்றன . 

0 

1 
CH2 – CH - CH = CH + O, > CH - CH - CH - CH , ĐH, 
பியூட்டேன் 

ஈத்தைல் மீத்தைல் கீட்டோன் 
0 

|| 
CH , -- CH , -- C - CH , + 80 , - > 2CH , -- COOH 

அசெட்டிக் அமிலம் 
3. பைரோலிக்னியஸ் அமிலத்திலிருந்து : காற்றுப்படாமல் 
மரக்கட்டைகளைச் சிதைத்து வடித்துப் பெறப்பட்ட பைரோ 
விக்னியஸ் அமிலத்தில் அசெட்டிக் அமிலம் மிகுந்துள்ளது . 
இந்த அமில வாயுவைச் சுண்ணாம்பு நீரில் 

செலுத்தினால் 
அதிலுள்ள அசெட்டிக் அமிலம் கால்சியம் அசெட்டேட்டாக 
மாற்றப்படுகிறது . 

2 CH ,-COOH + Ca ( OH ) , --- > Ca ( CH ; COO ) , + 2H , 0 


இக் கால்சியம் அசெட்டேட்டுக் கரைசலைக் காய்ச்சிப் 
பெறப்பட்ட உப்பைக் கந்தக அமிலத்துடன் சேர்த்துக் 
காய்ச்சி வடித்தால் அசெட்டிக் அமிலம் உண்டாகிறது . 

( CHy - COO ) ,Ca + H , SO , 2 CH , COOH + CaSO . 
இத் திரவத்தில் 60--70 % வரை அசெட்டிக் அமிலம் உள்ளது . 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


195 


4. நொதித்தல் முறை : இது ஒரு மிகப் பழங்கால முறை . 
புளித்த காடியில் அசெட்டிக் அமிலம் நிறைய உள்ளது . 
( இலத்தீன் மொழியில் அசெட்டம் என்றால் வினிகர் என்று 
பொருள் . ) வினிகர் என்பது புளித்த காடியாகும் . நீர்த்த ஆல்க 
ஹால் அல்லது ஒயினைக் காற்றுப்படும்படி வைத்தால் காற்றி 
லுள்ள மைக்கோடெர்மா அசெட்டிக் கிருமிகள் ஆல்கஹாலில் 
படிந்து அசெட்டிக் அமிலமாக மாற்றுகின்றன . 

+ O , 
C , H , OH + CH --- COOH + H , O 


. 


- 


விரைவுக் காடி முறையில் ( Quick Vinegar Process ) பல் 
துளைத் தட்டுகள் மேலும் கீழும் கொண்ட பெரிய மரப் பீப்பாய் 
களில் மைக்கோடெர்மா அசெட்டிக் கொண்டுள்ள 

புளித்த 
காடியில் நனைத்த பீச்மரச் சிறாய்த்தூள்கள் ( Beach wood ) எடுத் 
துக் கொள்ளப்படுகின்றன . 10 % ஆல்கஹாலை அதன்மீது 
தெளித்து ஆக்சிஜன் ஏற்றத்திற்குத் தேவையான அளவு காற்று 
உட்செலுத்தப்படுகிறது . இவ்வாறு பெறப்பட்ட புளித்து 
காடியை மீண்டும் மேற்கூறிய முறைக்கு உட்படுத்தி 6-10 % 
அசெட்டிக் அமிலமுள்ள புளித்தகாடி பெறப்படுகிறது . 


குணங்கள் 


தூய அசெட்டிக் அமிலம் ஒரு நிறமற்ற திரவம் , கொதிநிலை 
118 ° C ; உருகுநிலை 17 ° C ; புளித்த காடி மணமுள்ளது ; எளிதில் 
அரிக்கக் கூடியது . நீர் , ஆல்கஹால் , ஈதர் ஆகியவற்றுடன் 
எல்லா விகிதங்களிலும் கலக்கக்கூடியது . 


வினைகள் 


1. மெக்னீசியம் உலோகத்துடன் ! மெக்னீசிய உலோகத் 
துடன் ஹைட்ரஜன் வெளியாகிறது . 


2 CH - COOH + Mg - Mg (CH , COO) , + H , 

1 
மெக்னீசியம் அசெட்டேட் 


2. காரங்களுடன் : காரங்களுடன் வினை புரிந்து சமநிலைப் 
படுத்துகிறது . இதனால் உப்பும் தண்ணீரும் உண்டாகின்றன . 

CHCOOH + NaOH - CH , COONa + H , O 

இதே போல் சோடியம் கார்பனேட் அல்லது பைகார்பனேட் 
( Bicarbonate ) உடன் கரி ஈராக்சைடை வெளிப்படுத்துகிறது . 


196 


கரிம வேதியியல் 


3. பாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் ! பாஸ்பரஸ் ஐங்குளோ 
ரைடுடன் சேர்ந்து அசெட்டைல் குளோரைடு உண்டாகிறது 

CH ,-COOH + PC1 , --- CH , -COCl + POC1 , + HCI 

4. ஈத்தைல் ஆல்கஹாலுடன் : அசெட்டிக் அமிலம் சிறி 
தளவு அடர்கந்தக அமிலத்தின் முன்னிலையில் ஈத்தைல் ஆல்க 
ஹாலுடன் வினைபுரிந்து நறுமணமுள்ள ஈத்தைல் அசெட்டேட் 
எஸ்ட்டரைக் கொடுக்கிறது . இந் நிகழ்ச்சி எஸ்ட்டராக்குதல் 
( Esterification ) , 
CH ; -COOH + C , H , OH -- > CH , -COOC , H , + H , O 

ஈத்தைல் அசெட்டேட் 


5. அம்மோனியாவுடன் ! அம்மோனியா 

வாயுவுடன் 
சேர்ந்து அம்மோனியம் அசெட்டேட் உப்பு உண்டாகிறது . 

-H , O 
CH - COOH + NH , - > CH - COONH.--- > CH - CO - NH, 
அம்மோனியம் 

அசெட்டமைடு 
அசெட்டேட் 


6. அசெட்டேட்டுகளின் வினைகள் 
( அ ) சோடியம் அசெட்டேட் சோடாலைம் உடன் உலர்ந்த 

நிலையில் வாலை வடிக்கும் போது மீத்தேனைக் கொடுக் 
கிறது . 
CH , .COONa + N ? OH - CH , + Na , CO , 

சோடாலைம் ( NaOH + CtO ) மீத்தேன் 
( ஆ ) கால்சியம் அசெட்டேட்டு சூடாக்கப்படும்போது 

அசெட்டோனாகவும் கால்சியம் கார்பனேட் ஆகவும் 
சிதைவுறுகிறது . 


CH3 - COO 


-CH3 - CO - CH3 + CaCO3 

அசெட்டோன் 


CH3 -- COO 


( இ ) கால்சியம் அசெட்டேட்டும் கால்சியம் ஃபார்மேட் 

டும் சேர்த்துச் சூடாக்கும் போது ஃபார்மால்டி 
ஹைடு உண்டாகிறது . ( ஃபார்மேட் வினை களில் 
காண்க . ) 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


197 


7 . குளோரின் வாயுவுடன் ! குளோரின் வாயுவுடன் வினை 
புரியும்போது , இந்த அமிலத்திலுள்ள அல்க்கைல் தொகுதியின் 
ஹைட்ரஜன் அணுக்கள் படிப்படியாகப் பதிலீடு செய்யப்படு 
கின்றன . வழக்கமாக இவ் வினை சூரிய ஒளியின் உதவியால் நடை 
பெறுகிறது . இங்கு அயோடின் ஃபாஸ்பரஸ் போன்றவை வினை 
யூக்கியாகச் செயல்படுகின் றன . 

Cl , 
CH , - COOH 

CH , CI -COOH 
P 

ஒற்றைக் குளோரோ 
அசெட்டிக் அமிலம் 


Cl , 


CH ,CI -COOH - CHC ) , - COOH 

P இரு குளோரோ அசெட்டிக் 

அமிலம் 
Cl , 
CHCI , -- COOH " CCl -- COOH 

முக்குளோரோ அசெட்டிக் அமிலம் 


8. ஆக்சிஜன் ஒடுக்கம் : ஆக்சிஜன் ஒடுக்கும் சிறந்த 
வினைப்பொருள் களாகிய லித்தியம் - அலுமினியம் ஹைட்ரைடு , 
( LiAIH . ) அல்லது சோடியம் போரோ ஹைட்ரைடு ( NaBH . ) 
ஆகியவற்றுடன் வினை புரிந்து இது ஈத்தைல் ஆல்கஹாலாக 
மாறுகிறது . 

LiAlH . 
CH , -- COOH 

> CH , -CH , OH 
( அ ) NaBH , 


9. அசெட்டிக் அமிலத்திற்கு ஆக்சிஜன் ஒடுக்கும் குணங் 
கள் இல்லை . 


பயன்கள் 
1. ரேயான் முதலிய செயற்கை நூல்கள் உற்பத்தி 

செய்ய உபயோகப்படுகிறது . 
2. மருத்துவத் துறையில் பயன்படும் ஈய அசெட்டேட்டு 

உற்பத்தி செய்யப் பயன்படுகிறது . 
3. அமிலவழிப் பொருள்களாகிய அசெடடைல் குளோ 

ரைடு , அசெட்டமைடு போன்றவை தயாரிக்க மூலப் 

பொருளாகப் பயன்படுகிறது . 
4. நிறம் ஊன்றிகளான இரும்பு அலுமினிய அசெட் 

டேட்டுகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது . 


198 


கரிம வேதியியல் 


சோதனைகள் 
1. அசெட்டிக் அமிலம் தனக்கே உரித்தான நெடி 

உடையது . 
2. ஈத்தைல் ஆல்கஹால் , அடர் கந்தக அமிலம் , அசெட்டிக் 

அமிலம் ஆகியவற்றின் கலவையைச் சூடாக்கினால் 

நறுமணமுள்ள ஈத்தைல் அசெட்டேட் உண்டாகிறது . 
3. இவ் வமிலம் அம்மோனியாவில் கரைந்த வெள்ளி 
நைட்ரேட்டை வெள்ளியாக ஆக்சிஜன் 

ஒடுக்கம் 
செய்வதில்லை . 


அசெட்டிக் அமிலத்தின் அமைப்பு நிரூபணம் 

1. இதன் வித வாய்பாடு CH , O 
2. இதன் மூலக்கூறு வாய்பாடு C ,HO , 
3. இதில் ஒரு மீத்தைல் தொகுதி இருப்பது கீழ்க்கண்ட 

வினைகளிலிருந்து தெரியவருகின்றது . 
( அ ) அசெட்டிக் அமிலத்துடன் குளோரினைச் செலுத்தினால் 

மூன்று ஹைட்ரஜன் அணுக்களுக்குப் பதில் மூன்று 
குளோரின் அணுக்கள் அமர்கின்றன . 

C ,HO , + CI , --- > C , H , C10 , 
C , H , C10 , + C1 , - C , H , C1,0 , 
C , H , C1,0 , + Cl , -- > C , HC1,0 , 


சயனைடாக 
( ஆ ) மீத்தைல் அயோடைடை மீத்தைல் 

மாற்றி நீராற் பகுத்தால் அசெட்டிக் அமிலம் 
விளைகிறது . 

H, 0 
CHI + KCN - > CH , CN 

CH , CN --CH , - COOH 


கரி ஈராக்ஸைடும் மீத்தைல் சோடியமும் சேர்ந்து சோடியம் 
அசெட்டேட் கொடுப்பதிலிருந்து இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் 
இரண்டாவது கரியணுவுடன் இணைந்துள்ளன எனத் 
தெரிகிறது . 
CH , Na + CO , - > CH ; -- COONa 

சோடியம் அசெட்டேட் 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


199 , 


4. அசெட்டிக் அமிலத்தை ஃபாஸ்பரஸ் ஐங்குளோ 
ரைடுடன் வினைபுரியவைத்தால் அசெட்டைல் குளோரைடும் 
ஹைட்ரஜன் குளோரைடும் உண்டாகின்றன . 

CH : - COOH + PC ) , - CH, COCl + HCI 

இதனிலிருந்து அசெட்டிக் அமிலத்தில் ஒரு ஹைட்ராக்ஸில் 
( - O H ) தொகுதியும் உள்ளது எனத் தெளிவாகிறது . ஆகவே , 
எஞ்சியுள்ள ஓர் ஆக்சிஜன் அணு கரியணுவுடன் இரட்டைப் 
பிணைப்புமூலம் கீழ்க்கண்டவாறு இணைந்திருக்க வேண்டும் . 

O 

ப 

CH ,-C - OH 
அசெட்டைல் குளோரைடை எளிதில் 

அசெட்டால் 
டிஹைடாக ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்ய முடிவதால் அசெட்டிக் 

O 


|| 


அமிலத்தில் கார்பனைல் தொகுதியும் ( - C- ) இருப்பது உறுதிப் 
படுத்தப்படுகிறது . 

ஆகவே , அசெட்டிக் அமிலத்தின் முடிவான உள்ளமைப் 
பைப் பின் வருமாறு குறிக்கலாம் . 


HO 

// 
H -C - C- OH 

|| 
H 


kan 


புரோப்பேனால் 
டிஹைடு 


புரோப்பேனாயிக் அமிலம் ( Propalloic Acid ) CHg-- CH , -- COOH 

இவ் வமிலம் நார்மல் புரோப்பைல் ஆல்கஹால் ஆக்சிஜன் 
ஏற்றம் அடைவதால் கிடைக்கிறது . 

CH , -CH , CH ,01 -- > CH .-- CH , CHOW CH CH , COOH 
நார்மல் புரோப்பைல் 

புரோப்பேனாயிக் 
ஆல்கஹால் 

அமிலம் 
இவ் வமிலம் ஒரு நிறமற்ற திரவம் . கொதிநிலை 141 ° C ; 
தனியான நெடியுடையது ; ஒற்றைக் கார்பாக்சிலிக் அமிலத்தின் 
எல்லாக் குணங்களும் இதற்குண்டு. 
பியூட்டிரிக் அமிலம் (பியூட்டேனாயிக் அமிலங்கள் ) C , H , COOH 

இதற்கு இரண்டு ஐசோமர்கள் உண்டு . 


200 


கரிம வேதியியல் 


1. நார்மல் - பியூட்டிரிக் அமிலம் CHy - CH , -CH , -COOH 
2. ஐசோ - பியூட்டிரிக் அமிலம் ( CH , ) , - CH - COOH 


நார்மல் பியூட்டிரிக் அமிலம் ( N. butyric acid ) 

இது வெண்மணயில் கிளிசராலுடன் அதன் எஸ்ட்ட 
ராகவும் , வியர்வையில் தனி அமிலமாகவும் உள்ளது . 

கார்போ 
ஹைட்ரேட்டுகளைப் பேசிலியஸ் பியூட்டிரியஸ் கிருமிகளால் 
நொதிக்கவைத்தால் இவ் வமிலம் கிடைக்கிறது . 

இஃது நார்மல் பியூட்டைல் ஆல்கஹாலை ஆக்சிஜன் ஏற்றம் 
செய்வதாலும் பெறப்படுகிறது . 

பியூட்டிரிக் அமிலம் நிறமற்ற வழுவழுப்பான திரவம் ; கொதி 
நிலை 162 ° C . ( Rancid ) வெண்ணெயின் மணமுடையது . இது 
ஓர் ஒற்றைக் கார்பாக்சிலிக் அமிலமாகும் . 


ஐசோபியூட்டிரிக் அமிலம் ( Isobutyric acid ) ( CH , ) , CH - COOH 
பல செடிகளில் இவ் வமிலம் இதன் எஸ்ட்டராகக் காணப் 

வமிலம் ஐசோபியூட்டைல் 
ஆல்கஹாலை ஆக்சிஜன் ஏற்றம் அடையச் செய்து தயாரிக்கப் 


படுகிறது . 


பொதுவாக 


படுகிறது . 


CHI 

CH - CH2OH 
CH3 
ஐசோ ப்பியூட்டைல் 
ஆல்கஹால் 


CHI 

CH ) 
0 

CHO CH 
CH | 

CH3 
ஐசோ- பியூட்டிரால் ஐசோ பியூட்டிரிக் 
டிஹைடு 

அமிலம் 


இது நிறமற்ற எண்ணெய் போன்ற திரவம் ; கொதிநிலை 
154° C ; தண்ணீரில் சிறிதளவே கரையக்கூடியது . 

நார்மல் பியூட்டிரிக் அமிலத்தைக் காட்டிலும் 
எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது . ஒற்றைக் கார்பாக்சிலிக் 
அமிலக் குடும்பத்தில் இதுவும் ஓர் உறுப்பாகும் . எனவே , 
அமிலங்களுக்கான எல்லாக் குணங்களும் இதற்கு உண்டு . 


சோதனை 

திகட்டிய சோடியம் கார்பனேட் கரைசலுடன் இவ்வமிலங் 
கள் கரி ஈராக்சைடைத் தருகின்றன . நீர்த்த சுண்ணாம்பு நீரைப் 
பால்போல் ஆக்குவதிலிருந்து கரி ஈராக்சைடு வெளியாவதை 
எளிதில் உணரலாம் . 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


201 


சுருக்கம் 

பொது வாய்பாடு : 


C.H ,n + 1 


COOH 


முதல் உறுப்பு : 


H - COOH ( ஃபார்மிக் அமிலம் ) 


மாதிரி உறுப்பு : 


CH , COOH ( அசெட்டிக் அமிலம் ) 


ஃபார்மிக் அமிலம் 


O 


H - C 


OH 


1. தயாரித்தல் 


கிளிசரால் 


COOH . H , 0 
CoOH H , O 
Looh 
ஆக்ஸாலிக் அமிலம் 


+ H - COOH 


ஆக்சிஜன் 


4 


CH , -OH 


ஏற்றம் 


ஆல்கஹால் 


2. உற்பத்தி செய்தல் 
200 ° C 

H , SO . 
( அ ) co + NaOH -- > H - COONa ---- H - COOH 

6-10 
காற்று மண்டல அழுத்தம் 


( ஆ ) Co + H , O 


- 


200- 300 

+ H -- COOHI 
காற்றுமண்டல 

அழுத்தம் 


நீர் வாயு 


குணங்கள் : ஃபார்மிக் அமிலத்துக்கு மட்டும் உள்ள தனிக் 
குணங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன . பொதுக்குணங்கள் 
அசெட்டிக் அமிலத்தின் கீழ்க் காட்டப்பட்டுள்ளன . 


அடர் H.SO. 


H - COOH 


Co + H , 0 


H- COOH 


PCI 

- POCI , + Co + HCI 


202 


கரிம வேதியியல் 


ஃபார்மல் குளோரைடு திரவக் காற்று உஷ்ணநிலையில் தான் 
நிலையாக இருக்கும் ; டோலன் வினைப்பொருளை ஆக்சிஜன் ஒடுக்கம் 
செய்கிறது . இதன் உப்புகள் ஃபார்மேட் என வழங்கப்படும் . 
அசெட்டிக் அமிலம் 

0 

|| 

CH ,-C- OH 
1. தயாரித்தல் 
C , H ,OH 

ஆக்சிஜன் ஏற்றம் 
( ) CH CHO காற்று ( அ ) அமில 
K , Cryo / 

> CH , -COOH 
நீராற் பகுத்தல் 
CH.CN 

அமிலம் ( அ ) காரம் 


- 


2 , உற்பத்தி செய்தல் 
( அ ) C , H , OH 

ஆக்சிஜன் 
CH , CHO ஏற்றம் 


CH , - COOH 


பிரித்தல் 
( ஆ ) பைரோலிக்னியஸ் அமிலம் > CH ; -- COOH 

நொதித்தல் 
( இ ) ஒயின் அல்லது ஆல்கஹால் + - 

CH - COOH 
ஆக்சிஜன் ஏற்றம் 
( ஈ ) பியூட்டேன் 

CH , -COOH 
3 . 

குணங்கள் 
( அ ) வலிமையற்ற ஒற்றைக் கார்பாக்சிலிக் அமிலம் . 

காரங்களுடன் உப்பையும் தண்ணீரையும் கொடுக் 


கிறது . 


CH – COOH + NaOH - > CH3– COONa + HNO 
அதிக நேர்மின் முனைப்புள்ள உலோகங்கள் இவ் 
வமிலத்திலிருந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப் 

படுத்துகின் றன . 
2 CH , -COOH + Mg -- > ( CH , --- COO ) , Mg + H , 

கார்பனேட்டுகளுடன் கரி ஈராக்ஸைடைத் தருகிறது . 
2 CH , COOH + Na , Cos - 2 CH COONa + CO , + H , O 


203 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


( ஆ ) ஆல்கஹால்களுடன் எஸ்ட்டர்களைத் தருகிறது . 
C , H , OH + CH , -- COOH CH - COOC, H , + H20 

ஈத்தைல் அசெட்டேட் 


( இ ) பாஸ்பரஸ் ஐங்குளோரைடு ( அல்லது ) முக் குளோ 

ரைடுடன் அசெட்டைல் குளோரைடுஉண்டாகிற 


PCIS 


CH , -COOH 


> CH , - CO - CI 
PCL , 


- 


( ஈ ) மீத்தைல் தொகுதியிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் 

குளோரின் அணுக்களினால் பதிலீடு செய்யப்படு 


கின் றன . 


Cl , 
* CH , Cl -- COOH 


CH . - COOH 


CH , Cl -- COOH 


CI , 
-- > CHC1 , -COOH 


CHC1 , --COOH 


Ci , 
- CCl -- COOH 


( உ ) அமில நீரிலி உண்டாகிறது . 


CHg- cooNa + ci } CO - CHz- > CHy - Co - O - CO -- CH3 

அசெட்டிக் நீரல் + Nacl 

( Acetic cinhydride ). 


இதன் உப்புகள் அசெட்டேட்டுகள் என வழங்கப்படும் . 


வினாக்கள் 


1. ( அ ) நீரற்ற ஃபார்மிக் அமிலம் எவ்வாறு ஆக்சாலிக் 

அமிலத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறதென்பதையும் 
ஃபார்மிக் அமிலத்தை எவ்வாறு ஆக்சாலிக் அமிலமாக 

மாற்றலாம் என்பதையும் விவரி , 
( ஆ ) ஃபார்மிக் அமிலம் எவ்வாறு அசெட்டிக் அமிலத் 

தினின்றும் வேதியியல் இயல்புகளில் வேறுபடுகிறது ? 


11. இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

(( Dicarboxylic Acid ) 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் முக்கியமானவையும் , நன்கு 
அறியப்பட்டவையும் ஆகும் . பழரசங்களில் உள்ள சிட்ரிக் அமி 
லம் , டார்ட்டாரிக் அமிலம் ஆகியவை இருகார்பாக்சிலிக் அமி 
லங்கள் ஆகும் . இவ்வகை அமிலங்களைக் கந்தக அமிலத்துடன் 
ஒப்பிடலாம் . ஏனெனில் , இவற்றிலும் எளிதில் பெயர்ச்சியுறும் 
இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன . இவற்றில் இரண்டு 
கார்பாக்சிலிக் அமிலத் தொகுதிகள் - ( - COOH ) உள்ளன . அத 
னால் 

வைகள் இரண்டுவகை எஸ்ட்டர்களையும் உப்புகளையும் 
அமைடுகளையும் தருகின்றன . ஆயினும் , 
எல்லா 

ஒற்றைக் கார்பாக்சிலிக் அமிலத்தை 
ஒத்திருக்கின்றன . 


பொதுவாக 


வினைகளும் 


பெயரிடுதல் 

இவ்வகை அமிலங்கள் அவற்றின் பொதுப் பெயர்களால் 
வழங்கப்படுகின்றன . பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்களும் , 
ஒற்றைக் கார்பாக்சிலிக் அமிலங்களைப் போன்றே பெயர் பெறு 
கின் றன . இவற்றில் 2 , 3 , 4 , கரியணுக்களைக் கொண்ட அணுக் 
களின் பெயர்கள் முறையே ஆக்சாலிக் அமிலம் ( Oxalic acid ) , 
மலோனிக் அமிலம் , சக்சினிக் அமிலம் , குளூட்டாரிக் அமிலம் 
ஆகும் . 


206 


கரிம வேதியியல் 


ÇOCH 


CH ) 


COOH 

CH , -COOH 
GOOH 

CH , - COOH 
COOH . 

. 
ஆக்சாலிக் அமிலம் மலோனிக் அமிலம் சக்சனிக் அமிலம் 
Oxalic Acid Málonic Acid Succinic Acid 

COOH 
CHA 

குளூட்டாரிக் அமிலம் 
CH2 - COOH 


1 


CH2 


ஆக்சாலிக் அமிலம் ( COOH ) , 2 H.O 

இது தாவர அணுக்களில் ( cells) கால்சியம் ஆக்சலேட் ஆக 
நிறைந்துள்ளது . ஆக்சாலிஸ் ( Oxalis ) தொகுதித் தாவர வகை 
களில் பொட்டாசியம் ஆக்சலேட்டாக உள்ளது . இதனால் இது 
ஆக்சாலிக் அமிலம் எனப் பெயர்பெற்றது . 


தயாரித்தல் 

1. சர்க்கரைகள் - செல்லுலோஸ் , ஸ்டார்ச்சு ஆகியவை 
அடர்நைட்ரிக் அமிலத்தினால் ஆக்சிஜனேற்றம் அடையும்போது 
ஆக்சாலிக் அமிலம் உண்டாகிறது . 

அடர் HNOS COOH 
C.,H , 011 

OH 
COOH 


கரும்புச் சர்க்கரையுடன் அடர்நைட்ரிக் அமிலத்தைச் 
சேர்த்துப் புகை வெளியேற்றும் மூடிய பெட்டியில் ( cupboard ) 
வைத்துச் சூடேற்றினால் நைட்ரஜன் பெராக்சைடு வாயு வெளி 
யேறுகிறது . வினை முடிந்தபின் கரைசலின் அளவைச் சூடு 
படுத்திக் குறைத்துக் குளிரவைத்தால் ஆக்சாலிக் அமிலப் 
படிகங்கள் கிடைக்கின்றன . இரு ஒரு சோதனைச்சாலை முறை . 

2. தொகுப்புமுறையில் ஆக்சாலிக் அமிலத்தை எத்திலீனி 
லிருந்து பின் வருமாறு பெறலாம் . 
CH , Cl , CH , -C1 

CH ,-OH ( 0 ) 

COOH 
| 

| 
CH , -CI KOH ] 

CH , -OH COOH 
எத்திலீன் எத்திலின் இரு 

எத்திலீன் 

ஆக்சாலிக் 
குளோரைடு 

னைக்கால் 

அமிலம் 


CH , 


207 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


COONa 


3. சயனே ஜன் நீராற் பகுக்கப்படுவதாலும் ஆக்சாலிக் 
அமிலம் உண்டாகிறது . ஓர் அமிலம் அல்லது காரம் இவ் 
வினையைத் துரிதப்படுத்துகிறது . நீர்த்த இக் கரைசலில் எளிதில் 
வினை ஏற்பட்டு அம்மோனியம் ஆக்சலேட் உண்டாகிறது . இது 
மெதுவாக நீராற் பகுக்கப்பட்டு ஆக்சாலிக் அமிலத்தைக் 
கொடுக்கிறது . 

4H , O Coo NH , அமிலம் COOH 
C, N ,, 
COO NH , 

COOH 

COOH 
அம்மோனியம் 

ஆக்சாலிக் 
ஆக்சலேட்டு 

அமிலம் 
4. சோடியம் ஃபார்மேட்டை 360 ° வெப்பநிலைக்குச் சூடு 
படுத்தி ஆக்சாலிக் அமிலம் தொழில்முறையில் பெறப்படுகிறது . 

COONa 
2HCOONal 

+ H , 
சோடியம் 

COONa 
ஃபார்மேட்டு 

சோடியம் ஆக்சலேட்டு 
சோடியம் உப்பைக் கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் 
வெதுப்பினால் கரையாத கால்சியம் உப்பு உண்டாகிறது . 
இதைப் பிரித்துக் கந்தக அமிலத்துடன் சேர்த்துச் சிதைத்தால் 
ஆக்சாலிக் அமிலம் உண்டாகிறது . 
குணங்கள் 

1. இது ஒரு நிறமற்ற படிக வடிவமுள்ள திடப்பொருள் 
தண்ணீரில் கரையக்கூடியது . படிக ஆக்சாலிக் அமிலத்தின் 
வாய்பாடு C , H , 0 , 2H ,0 ; உருகுநிலை 101-5 ° C . 

இரு கார்பாக்சிலிக் அமிலங்களுக்குள் இது மிகவும் இணை 
வலிமையுடையது . இஃது இரண்டு வரிசை உப்புகளைக் 
கொடுக்கிறது . ஒன்று அ.மில உப்பு NaHC , O , ; மற்றொன்று 
சாதாரண உப்பு ( Normal salt ) Na ,C , 04 . 

2 , இதன் படிகங்களைச் சூடாக்கும் போது தண்ணீர் மூலக் 
கூறுகள் வெளியேற்றப்பட்டு நீரற்ற அமிலம் கிடைக்கிறது . 
தொடர்ந்து சூடுபடுத்தினால் மேலும் சிதைவுற்று முதலில் 
ஃபார்மிக் அமிலமும் 

கரி ஈராக்சைடும் 

இடைக்கின்றன . 
மேலும் , சூடாக்கும் போது ஃபார்மிக் அமிலமும் சிதைவுற்றுக் 
கரி ஓராக்சைடையும் தண்ணீரையும் கொடுக்கிறது . 
COOH • H , 0 வெப்பம் COOH HCOOH H , O + 

+ 
Coor 

- > CO 
COOF.H , O 

COOH 

CO ,, 


. 


- 


Loon 


A 


208 


கரிம வேதியியல் 


3. அடர் கந்தக அமிலத்துடன் சேர்த்துச் சூடேற்றினால் 
நீரற்ற ஆக்சாலிக் அமிலம் நீர் நீக்கம் அடைந்து கரி ஓராக்சை 
டையும் கரி ஈராக்சைடையும் தருகிறது . 

COOH 
Loom 

* Co + CO , + H , O 
COOH 

H.SO. 


அட 


4. ஈத்தைல் ஆல்கஹாலுடன் சேர்த்துச் சூடேற்றப்படும் 
போது இரு ஈத்தைல் எஸ்ட்டர் கிடைக்கிறது . 
COOH 

COOCH. 
Loom + 2C , H , OH -- > 

+ 2H.O 
COOH 

CooC , H . 
இரு - த்தைல் ஆக்சலேட்டு 


5. பாஸ்பரஸ் பென்டாகுளோரைடுடன் சேர்ந்து ஆக்சலைல் 
குளோரைடு கிடைக்கிறது . 
COOH 

COCI 
COOH + PC1 , - locl 

+ POCl , + HCL 
COOH 


6. அம்மோனியாவுடன் அம்மோனியம் ஆக்சலேட் கிடைக் 
கிறது . 

இதைச் சூடுபடுத்தினால் சிதைவுற்று ஆக்சமைடு 
சிடைக்கிறது . 
COOH 

COONH , வெப்பம் CONH , 
1. + 2 NHÀ - } { 

+ 2H,O 
COOH 

COONH . 

CONH , 
அம்மோனியம் 
ஆக்சலேட் 


7. அமிலம் சேர்க்கப்பட்ட பொட்டாசியம் பர்மாங்கனேட் 
கரைசலுடன் சேர்ந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிறது . 
வினை 60 ° C வெப்பநிலையில் விரைவாக நிகழ்கிறது . 
2 KMnO , + 3 H , SO , + 5H , C , 0 , - > K.So. 

+ 2MnSo , + 8 H , 0 + 10 CO , 
வினை பொட்டாசியம் பர்மாங்கனேட்டின் திறங்காண 
உதவுகிறது . 


பயன்கள் 
1. சாயத் தொழிற்சாலைகளிலும் மை தயாரிக்கவும் பயன் 

படுகிறது . 


4 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


209 


2. பருமனறி பகுப்பு ( Volumetric Analysis ) முறையில் 

பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக் கரைசலின் திறம் 

( strength ) காண உதவுகிறது . 
3. உலோகங்களுக்குரிய மெருகுகள் ( Metal polish ) தயாரிக் 

கவும் பயன்படுகிறது . 


மலோனிக் அமிலம் ( Malonic Acid ) 


COOH 


CH , 


COOH 


மீத்தேன் இரு கார்பாக்சிலிக் அமிலம் அல்லது 1 , 3- புரோப் 
பேன் இரு ஆயிக் அமிலம் எனவும் வழங்கப்படும் . இதை 
அசெட்டிக் அமிலத்தில் தொடங்கித் தொகுப்பு முறையில் 
அடையலாம் . 


* ! 


• 


CHy- ccouE2 CHzcX.COOH 
C 

KON 

CH , CN - COOH 
ஒற்றை குளோரோ 

சயனா அசெட்டிக் 
அசெட்டித் அமிலம் அமிலம் 

. 
COOH 


( 


cooH 
மலோனிக் அமிலம் 


ஒற்றைக் குளோரோ அசெட்டிக் அமிலம் முதலில் அதன் 
பொட்டாசியம் அல்லது சோடியம் உப்பாக மாற்றப்படுகிறது . 
இவ்வாறு செய்யாவிடில் ஹைட்ரஜன் சயனைடு வெளிவரும் . 


ணங்கள் 


இது ஒரு நிறமற்ற படிக வடிவமுள்ள பொருள் . உருகுநிலை 
35.6 ° C . தண்ணீரில் கரையக்கூடியது . 

மலோனிக் அமிலம் இரு கார்பாக்சிலிக் அமிலங்களுக்குள்ள 
எல்லாக் குணங்களையும் காட்டுகிறது . இது நிலையற்ற தன்மை 
யுடையது . இதன் மூலக்கூறு ஒரே கரியணுவல் இரண்டு 
கார்பாக்சில் தொகுதிகளைக் கொண்டிருப்பதால் இதைச் சூடு 


கரிம வேதியியல் 


210 


படுத்தும்போது கரி ஈராக்சைடை எளிதில் இழக்கிறது . 
இது இவ்வாறு உள்ள எல்லா இரு கார்பாக்சிலிக் அமிலங் 
களுக்கும் உள்ள பொதுத் தன்மையாகும் . 
வினைகள் 

1. மலோனிக் அமிலம் சூடேற்றப்படும்போது அசெட்டிக் 
அமிலத்தையும் கரி ஈராக்சைடையும் கொடுக்கிறது . 


H2C 


COOH வெப்பம் 

-- > CH3-COOH + CO2 
COOH 
2. ஈத்தைல் ஆல்கஹாலுடன் இது இரு ஈத்தைல் 
மலோனேட் என்னும் எஸ்ட்டரைக் கொடுக்கிறது . 
தொகுப்புக் கரிம வேதியியலில் மிகவும் அதிக அளவில் பயன் 
படுகிறது . 

3. ஃபாஸ்பரஸ் பென்டாக்சைடுடன் மலோனிக் அமி 
லத்தைச் சூடாக்கினால் கார்பன் சப் ஆக்சைடு உண்டாகிறது . 


-I OH 
O = 

C - C -- C 


+ O == C = C - ( = 0 + 2H2O 


OHHO 


சக்சினிக் அமிலம் (Succinic Acid ) 

HOOC – CH – CH2 – COOH 
ப்யூட்டேன் ஈராயிக் 

அமிலம் ( Butane dioic acid ) . 
ஆதியில் அம்பரை ( Amber ) வாலைவடிப்பதன் மூலம் உண்டாக்கப் 
பட்டது . 

இலத்தீனில் அம்பருக்குச் சகசினம் ( Succinum ) 
என்று பெயர் . அதனால் இவ்வாறு பெயர்பெற்றது . 

இதைக் கரியிலிருந்தும் ஹைட்ரஜனிலிருந்தும் தொகுப்பு 
முறையில் பெறலாம் . 

CH ஒடுக்கம் CH ,, Bry CH , Br 
2C + H , - > 

| 
CH 

CH , Br 
அசெட்டிலின் எத்திலீன் எத்திலீன் 

புரோமைடு 
KCN CH , CN நீராற்பகுப்பு CH , COOH 

| 

CH , CN ( அமிலம் ) CH , COOH 
எத்திலீன் சயனைடு 

சக்சினிக் அமிலம் 


CH , 


2 


; 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


211 


தொழிற்சாலைகளில் மலீயிக் அமிலத்தை 

அமிலத்தை ( Malelc acid ) 
வினையூக்கி கொண்டு , அல்லது மின்பகுப்புமுறையில் ஆக்சிஜன் 
இறக்கம் செய்தும் பெறப்படுகிறது . 


Ni 


CH COOH 

+ H , 
CH.COOH 


OH 


CH , COOB 
| 
CH , COOH 


குணங்களும் வினைகளும் 

சக்சினிக் அமிலம் ஒரு படிக வடிவத் திடப்பொருள் . உருகு 
நிலை 185 ° C . நீரில் எளிதில் கரையும் ; ஈதரில் குறைந்த அளவே 
கரையும் . 


1. இரு கார்பாக்சிலிக் அமிலங்களுக்குள்ள எல்லா வேதி 
யியல் குணங்களும் இதற்குண்டு . 

2. இதைச் சூடாக்கும்போது சக்சினிக் நீரிலி ( Succinic 
anhydride )உண்டாகிறது . 


CH , COOH 

வெப்பம் CH2 --CO 
CH , COCH 

• H₂O 

CH₂ co 
சக்சீனிக் நீரிலி 


CHA COOH 


+ H2O 


ஆக்சாலிக் அமிலமும் , மலோனிக் அமிலமும் இவ்வாறு நீரீலி 
உண்டாக்குவதில்லை . 


3. இதன் அம்மோனியம் உப்பைச் சூடாக்கினால் அமைடு 
கிடைக்கிறது . அகை மேலும் சூடுபடுத்தினால் , ஒரு மூலக்கூறு 
அம்மோனியா வெளியேற்றப்பட்டு இமைடாக மாறுகிறது . 


NH + NH , 


CH , COONH , வெப்பம் CH ? -CO NH , A CH , co 
CH , COONHA 

-- H ,-co 

CH , -CO • NH , 
அம்மோனியம் 

சக்சினமைடு 

சகசினிமைடு 
சக்சினேட்டு 

( Succinamide) (Succinimide ) 


பயன்கள் | 

சாயங்கள் தயாரிக்கவும் பருமனறி பகுப்பு முறையிலும் 
இது பயன் படுகிறது . 


212 


கரிம வேதியியல் 


பதிலீடு செய்யப்பட்ட இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

( சக்சினிக் அமில வழிப்பொருள்கள் ) 
இவ் வமிலத்தின் இரண்டு முக்கியமான வழிப்பொருள் 
ளாவன : 
1. மாலிக் அமிலம் அல்லது ஒற்றை ஹைட்ராக்சி சக்சினிக் 
அமிலம் 
CH OH - COOH 
| 

CH , - COOH 
2. டார்ட்டாரிக் அமிலம் அல்லது இரு ஹைட்ராக்சி சக்சி 
னிக் அமிலம். 

CH • OH - COOH 
| 
(CH OH -- COOH 





மாலிக் அமிலம் 
( ஒற்றை ஹைட்ராக்சி சக்சினிக் அமிலம் ) 
CH.OH. COOH 
| 

CH , COOH 
இந்த அமிலம் பழுக்காத ஆப்பிள் பழங்களிலும் , திராட்சைப் 
பழங்களிலும் காணப்படுகிறது . 

இதில் 

சீர்மையற்ற 
( asymmetric ) கரியணு இருக்கிறது . ஆகவே , இது ஒளி சுழற் 
றும் தன்மையுடையது . இதற்கு மூன்று ஐசோமர்கள் உண்டு . 
அவை இடம் , வலம் சுழி முறிந்த ( racemic ) ஒளிசுற்றும் 
அமைப்புகளாகும் . இயற்கையாகக் கிடைக்கும் மாலிக் அமிலம் 
இடப்புறம் ஒளிசுற்றும் அமைப்பைக் கொண்டது . தொகுக்கப் 
படும் மாலிக் அமிலம் ரெசிமிக் அமிலம் அல்லது வல 
அமிலத்தின் கலவையாகக் கிடைக்கிறது . 


L. 


தயாரித்தல் 

1. வலப்புறம் ஒளிசுற்றும் அமைப்புள்ள இவ் - வமிலம் 
அதே தன்மையுள்ள டார்ட்டாரிக் அமிலத்தைக் கட்டுப்படுத்தப் 
பட்ட ஆக்சிஜன் இறக்கம் செய்வதால் பெறப்படுகிறது . 
CH : OH - COOH 

HI CH , COOH 

ப 
CH • OH - COOH 

CH OH COOH 
டார்ட்டாரிக் அமிலம் 

மாலிக் அமிலம் 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


218 


2. ஒற்றைப் புரோமோ சக்சினிக் அமிலத்தை ஈரமுள்ள 
வெள்ளி ஆக்சைடு மூலம் நீராற் பகுப்பதாலும் மாலிக் அமிலம் 
கிடைக்கிறது . 


* AgOH 


CH OH - COOH 


CHBr - COOH 
| 
CH, -COOH 
ஒற்றைப் புரோமோ 
சக்சினிக் அமிலம் 


CH , -- COOH 
மாலிக் அமிலம் 


3. உற்பத்தி முறையில் மலீயிக் அமிலத்தை நீர்த்த கந்தக 
அமிலத்துடன் சேர்த்து அதிக அழுத்தத்துடன் சூடுபடுத்தும் 
போது மாலிக் அமிலம் பெறப்படுகிறது . 
CH - COOH 

நீர்த்த 

CH OH - COOH 
+ H , 0 --- > | 
CHCOOH 

HySO , CH , COOH 
மலியிக் அமிலம் 


CH , 


குணங்கள் 


இது புளிப்புச் சுவையுள்ள நிறமற்ற படிக வடிவமுள்ள 
திடப்பொருள் ; தண்ணீரில் கரையக்கூடியது , இதில் சீர்மை 
யற்ற கரியணு உள்ளது . ஆகவே , இதற்கு ஒளிசுழற்றும் 
தன்மையுண்டு . 

இதன் மூலக்கூறில் ஓர் ஈரிணைய ஆல்கஹால் தொகுதியும் 
ரண்டு கார்பாக்சிலிக் அமிலத் தொகுதியும் உள்ளன . இந்த 
இருவகைத் தொகுதிகளுக்கு உண்டான எல்லாக் குணங்களும் 
இவ் வமிலத்தில் காணப்படுகின்றன . 

1. இதிலுள்ள ஹைட்ராக்சில் தொகுதி ஒரு கார்பாக்சிலிக் 
தொகுதியிலிருந்து 4 - இடத்திலும் , மற்றொரு தொகுதியிலிருந்து 
B- இடத்திலும் அமைந்துள்ளது . இதைச் சூடேற்றும்போது 
இரு மூலக்கூறுகள் தண்ணீர் வெளியேறி நிறைவுறாத அமில 
நீரிலி உண்டாகிறது . 
இதனால் a , B - ஹைட்ராக்சி அமிலங்களின் 

குணங்கள் 
இதற்குள்ளதைக் காணலாம் . 


- 


CH OH --COOH 

வெப்பம் CH - CO 

|| 0 + 2H20 
CH , -COOH 

CH - CO 
மலியிக் அமில நீரிலி 


214 


கரிம வேதியியல் 


2. ஹைட்ரோ அயோடிக் அமிலத்தினால் ஆக்சிஜன் ஒடுக் 
கம் செய்யப்படும்போது சக்சினிக் அமிலம் கிடைக்கிறது 
CH.OH - COOH 

CH , - COOH 
+ 2HI - > | 

+1, + H ,O 
CH , -- COOH 

CH , -- COOH 
சக்சினிக் அமிலம் 


கனபரிமாண மாற்றியம் 
தன் சீர்மையற்ற கரியணுவினால் இதற்கு மூன்று மாற்று 
கள் உண்டு . அவை வேதியியற் குணங்களில் ஒத்திருந்தாலும் 
அவற்றின் ஒளி சுழற்றும் தன்மையில் வேறுபடுகின் றன , அவை 
வலம்புரி ( Dextro ) , இடம்புரி ( Laevo ) , புரிமாய் கலவை ( Racemic 
mixture ) ஆகியவை . 

1 ( Leavo அல்லது இடம்புரி ) : 1 - மாலிக் அமிலம் , ஃபாஸ் 
பரஸ் பென் டாகுளோரைடுடன் சேர்ந்து ஹாலோஜென் ஏற்றம் 
அடையும் போது d ( dextro- வலம்புரி ) குளோரோ சக்சினிக் 
அமிலம் கிடைக்கிறது . 

d- குளோரோ சக்சினிக் அமிலத்தை ஈரமான வெள்ளி 
ஆக்சைடு மூலம் நீராற் பகுத்தால் d- மாலிக் அமிலம் கிடைக் 
கிறது . நீர்த்த பொட்டாசுக் காரக் கரைசலால் நீராற்பகுத்தால் 
1 - மாலிக் அமிலம் கிடைக்கிறது . 

மேலும் d - மாலிக் அமிலம் PC ) , உடன் ஹாலோஜென் ஏற்றம் 
அடையும் போது 1 - குளோரோசக்சினிக் அமிலம் கிடைக்கிறது . 

து ஈரவெள்ளி ஆக்சைடுடன் 1.மாலிக் அமிலமும் , பொட்டாசுக் 
காரத்துடன் d- மாலிக் அமிலமும் கிடைக்கிறது . இதனால் PC1 ,; 
KOH போன்ற வினைப்பொருள்கள் இவ் வமிலத்தின் ஒளி 
சுமுற்றும் திசையை மாற்ற உதவுகின்றன . ஆனால் , ஈரவெள்ளி 
ஆக்சைடு இந் நிகழ்ச்சியின்போது பயன்படுவதில்லை . 

PCls 
1.மாலிக் அமிலம் 

d- குளோரோ சக்சினிக் 

அமிலம் 
KOH 


AgOH 


AgOH 


KOH 


1 - குளோரோ சக்சிளிக் 


அமிலம் 


-மாலிக் அமிலம் 


PCIN 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


215 


இவ்வாறு நிகழும் ஒளிச்சுழற்சிக் குறிமாற்றம் முதன் முதலில் 
வால்டன் என்பவரால் கண்டறியப்பட்டது . இதனால் இம் 
மாற்றம் வால்டன் புரிமாற்றம் ( Walden inversion ) என வழங் 
கப்படுகிறது . இவ்வகை மாற்றம் சேர்மத்தைப் பிரித்தெடுத்தல் 
( resolution ) மூலமாக அடையப்படுவதில்லை என்பது குறிப் 
பிடத்தக்கது . மற்ற ஒளி சுழற்றும் தன்மையுள்ள சேர்மங்களும் 
இத்தகைய நிகழ்ச்சிக்கு உட்படுகின் றன . 


டார்ட்டாரிக் அமிலம் ( Tartaric Acid ) 
( இரு ஹைட்ராக்சி சக்சினிக் அமிலம் --Dihydroxy Succinic Acid ) 


CHOH . COOH 
| 
CHOH COOH 


தாவரவகைகளில் பெரும்பாலும் காணப்படும் முக்கியமான 
அமிலம் டார்ட்டாரிக் அமிலம் . திராட்சை , புளி , பேரிக்காய் 
போன்றவற்றில் இவ் வமிலம் அதிக அளவில் உள்ளது . 

இதில் 
இரண்டு சீர்மையற்ற கரியணுக்கள் இருப்பதால் இது ளி 
சுமுற்றும் தன்மையையும் கொண்டுள்ளது . 


தயாரித்தல் 

1. இவ் வமிலம் சக்சினிக் அமிலத்திலிருந்து தொகுப்பு 
முறையில் பெறப்படுகிறது . 


CH , - COOH Br , CH , Br- COOH AgOH CHOH - COOH 
| 
CH , --COOH CHBr - COOH 

CHOH -- COOH 
சக்சினிக் அமிலம் இரு புரோமோ 

டார்ட்டாரிக் 
சக்சினிக் அமிலம் 

அமிலம் 


CHO 


2. மலீயிக் அமிலம் அல்லது ஃப்யூமரிக் அமிலம் நீர்த்த 
பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக் கரைசலால் ஆக்சிஜனேற்றம் 
அடைந்து இவ் - வமிலத்தைக் கொடுக்கிறது . 


CH OH.-- COOH 


CH - COOH 
il 

+ H , O + 0 
CH - COOH 
மலீயிக் அமிலம் ( அ ) 
ஃப்பூமரிக் அமிலம் 


CHOH - COOH 


216 


கரிம வேதியியல் 


உற்பத்தி செய்தல் 

திராட்சை ரசத்தை நொதிக்கச் செய்யும்போது ஆர்கால் 
( argol ) எனப்படும் ஒரு கச்சாப் பொருள் கிடைக்கிறது . இதில் 
டார்ட்டாரிக் அமிலத்தின் பொட்டாசியம் ஹைட்ரஜன் உப்பு 
நிறைந்துள்ளது . இது பிரித்தெடுக்கப்பட்டுச் சுத்தமாக்கப்பட்ட 
பின் டார்ட்டர் பசை ( Cream of tartar ) என வழங்கப் 
படுகிறது 

இந்த உப்பின் விளாவிய கரைசலைச் சீமைச்சுண்ணாம்புடன் 
சேர்த்துக் கொதிக்க வைக்கும்போது கால்சியம் டார்ட்ரேட்டுப் 
படிகிறது . வடிகட்டிய நீரில் CaC1 , சேர்க்கும்போது கால்சியம் 
டார்ட்ரேட்டுக் கரையாத பொருளாகப் பிரிகின்றது . இதை 
வடிகட்டிப் பிரித்து விளாவிய கந்தக அமிலத்தால் சிதைத்துப் 
பின் செறிவாக்கப்பட்டுச் சுத்தமாக்கப்படுகிறது . 


CHOH --COOK 

CHCHI - COO . 
| + Caco , 

Cal 

CHCH 
CHOH - COOH 
அமில பொட்டாசியம் 

கால்சியம் டார்ட்ரேட் 
டார்ட்ரேட் 

+ CHOH - COOK 
| 

+ CO2 + F120 
CHOH - COOK 
பொட்டாசியம் 

டார்ட்ரேட் 
CHOF1-- COOK 

CHOH - COO 
| + Cacl2- > | 

Ca + 2Kce 
CHOH - COOK 

CH -OH - Coo 

CHOH ) COOH 
H2 

CHOH ) COOH 
டார்ட்டாரிக் அமிலம் 


CH (OH )--COO 


+ Cas04 


CH ( OH )-coo / Ca + - Hz SOA 


குணங்கள் 


டார்ட்டாரிக் அமிலம் நிறமற்ற படிக வடிவமுள்ள திடப் 
பொருள் ; புளிப்புச் சுவையுடையது ; தண்ணீரில் கரையும் . 
இதில் இரண்டு சீர்மையற்ற கரியணுக்கள் இருப்பதால் ஒளி 
சுழற்றும் தன்மையைப் பெற்றிருக்கிறது . இதன் ஒரு மூலக்கூறில் 
இரண்டு ஈரிணைய ஆல்கஹால் தொகுதிகளும் , இரண்டு கார்பாக் 
சிலிக் அமிலத் தொகுதிகளும் உள்ளன . அந்தத் தொகுதிகளின் 
குணங்கள் அனைத்தும் இந்த அமிலத்தில் காணப்படுகின்றன . 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


217 


1 . 


--- 


இது இரண்டு வரிசை உப்புகளைத் தருகிறது . 
CHOH COOKI 

CHOH COOK 

| 
CHO 
CHOH COOH 

CHOH -- COOK 
அமிலப் பொட்டாசியம் 

நார்மல் பொட்டாசியம் 
டார்ட்ரேட் 

டார்ட்ரேட் 


2. ஹைட்ரோ அயோடிக் அமிலத்தின் மூலம் ஆக்சிஜன் 
ஒடுக்கம் செய்யப்படும் போது படிப்படியாக மாலிக் அமிலத்தை 
யும் , பின் சக்சினிக் அமிலத்தையும் கொடுக்கிறது . 

CHOH COOH HI CHOH - COOH HI CH , -- COOH 
|| 
CHOH COOH CH , - COOH CH , COOH 
டார்ட்டாரிக் அமிலம் மாலிக் அமிலம் 

சக்கினிக் அமிலம் 


-- 


3. ஹைட்ரோபுரோமிக் அமிலத்துடன் 

சேர்ந்து இரு 
புரோமோ சக்சினிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 
CHOH - COOH 

CHBr - COOHI 
| 

+ 2 HBr -- > 
CHOH COOH 

CHBE COOH 
இரு புரோமோ சக்சினிக் அமிலம் 


4. வீரியமுள்ள ஆக்சிஜனேற்றும் வினைப்பொருள்கள் இதை 
ஆக்சாலிக் அமிலமாக மாற்றுகின்றன . மென்மையான வினைப் 
பொருள்கள் இதை டார்ட்ரானிக் அமிலமாக மாற்றுகின்றன . 


COOH 


CHOH - COOH 


CO011 


CHOH .-- COOH 


வீரியம் 


COOH 


CHOH 

மென்மை 
COOH 
டார்ட்ரானிக் 


Joon 


ஆக்சாலிக் 
அமிலம் 


அமிலம் 


பயன்கள் 


பொட்டாசியம் அமில டார்ட்ரேட் 


CHOH 


முலை 


- COOK 


CHOH 


COOH 


சமையல் தூள்களில் உள்ள முக்கியமான பொருளாகும் . இது 
சாயத்தொழிலிலும் பயன்படுகிறது . ஃபெலிங் கரைசலின் ஒரு 
பகுதி சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் ( ரோச்சிலி உப்பு- 


218 


கரிம வேதியியல் 


Rochelle salt ) ஆகும் . பொட்டாசியம் ஆன்டிமொனைல் 
டார்ட்ரேட் CHOH COOK 

டார்ட்டர் எமெட்டிக் 
CHOH 

Coo ( s.0 ) 
( Tartar emetic ) என வழங்கப்படுகிறது . இது மருத்துவத் 
துறையில் அதிகம் பயன்படுகிறது . 


டார்ட்டாரிக் அமிலத்தின் கனபரிமாண மாற்றியம் 

( Stereo isomerism of Tartaric Acid ) 


இரண்டு சீர்மையில்லாத கரியணுக்களைக் கொண்ட மூலக் 
கூறுகளுக்கு நான்கு மாற்றுகள் உண்டு . டார்ட்டாரிக் அமிலத் 
ன் நான்கு மாற்றுகளாவன ! 
1. d ( வலம்புரி- dextro ) டார்ட்டாரிக் அமிலம் 
2. 1 ( இடம்புரி -laevo ) டார்ட்டாரிக் அமிலம் 
3. சுழிமாய் கலவை ( Racemic ) d | டார்ட்டாரிக் அமிலம் 
4. மீசோ ( Meso ) டார்ட்டாரிக் அமிலம் . 


முதல் இரண்டும் ஒளி சுமுற்றும் தன்மையுடையன . சுழி 
மாய் கலவைக்கு இத் தன்மையில்லை . ஏனெனில் , இது d- ம் , 
1 - ம் சமஅளவுள்ள கலவையாகும் . இதைத் தனித்தனியே பிரித் 
தெடுக்கலாம் . மீசோ அமைப்பும் ஒளி சுற்றும் தன்மை 
யில்லாதது . இதைப் பிரிக்கமுடியாது . 


வலம்புரி ( d ) - டார்ட்டாரிக் அமிலம் 

புளி , திராட்சை முதலியவற்றில் காணப்படும் சாதாரண 
டார்ட்டாரிக் அமிலம் இவ்வகையைச் சார்ந்தது . திராட்சை 
ரசத்திலிருந்து பெறப்படும் டார்ட்டர் பசை யிலும் இவ்வகை 
அமிலமே உள்ளது . இதிலுள்ள சீர்மையற்ற இரண்டு கரியணுக் 
களும் முனை கொண்ட ஒளியை ( Polarized light ) வலப்புறமாகத் 
திருப்புகின்றன . அதாவது இவ் வொளி கடிகா ரமுள் நகரும் 
திசையில் சுழற்றப்படுகிறது . அதனால் இவை டெக்ஸ்ட்ரோ 
அல்லது வலம்புரி திருப்புபவை என வழங்கப்படுகின்றன . 
இவ்வகை அமிலம் ஒளிபுகும் தன்மையுள்ள படிகங்களாகக் 
கிடைக்கின்றன . இவற்றில் தண்ணீர் மூலக்கூறுகள் இருப் 
பதில்லை . உருகுநிலை 170 ° C . 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


1 


டம்புரி ( 1 ) டார்ட்டாரிக் அமிலம் 

இவ்வகை அமிலம் சுழிமாய் கலவையைப் பிரித்தால் 
( Resolution of racemic mixture ) கிடைக்கிறது . இதன் உள் 
ளகைப்பு d- வகை அமிலத்தின் நிழல் உருவமாகும் . இவை முனை 
கொண்ட ஒளியை இடம்புரியாகத் திருப்புகின்றன . இதன் 
இரண்டு கரியணுக்களும் இடம்புரியாகச் சுழற்றும் தன்மை 
யன , இதன் படிகங்கள் d - அமிலத்தின் படிகங்களின் சரியான 
நிழல் வடிவமாக அமைந்துள்ளன . இதன் உகு குநிலையும் 
170 ° C . 


சுழிமாய் கலவை 

கலவை அமிலம் ( Racemic Acid ) d ] - டார்ட்டாரிக் 
அமிலம் 


தொகுப்பு முறையில் தயாரிக்கப்படும் அமிலம் இருவகை 
அமிலமும் கலந்த கலவையாகக் கிடைக்கிறது . இது ஒளி 
சுமுற்றும் தன்மையில்லாதது . வலம்புரி சுமுற்றும் அமிலமும் 
இடம்புரி சுழற்றும் அமிலமும் சம அளவு உள்ளதால் ஒன்றுக் 
கொன்று மற்றதன் சுழற்சித்திறனை மறைக்கின் றன . ஆகவே , 
இவைகளைப் பிரித்தெடுத்தால் தனித்தனியாக d , 1- அமிலங்கள் 
கிடைக்கின்றன . 

கலவை தண்ணீர் 

மூலக்கூறு 
கொண்டது . 


க் 


C ,H , 08 • 2H , ) நீரற்ற அமிலம் 204 ° C வெப்பநிலையில் 
உருகுகிறது . மற்ற இரு அமிலங்களைக் காட்டிலும் குறைவான 
கரைதிறனுடையது . இதன் படிகங்கள் சாய்சதுர வடிவ 
முடையவை . 


மீசோ டார்ட்டாரிக் அமிலம் ( Meso Tartaric Acid ) 

இது ஓர் ஒற்றை நீரேற்றம் உடைய அமிலம் . இது 
இயற்கையாகக் கிடைப்பதில்லை . சாதாரண 

டார்ட்டாரிக் 
அமிலத்தைக் காரக் கரைசல் அல்லது தண்ணீருடன் சேர்த்துச் 
சூடாக்கும் போது உண்டாகிறது . 

இதற்கு ஒளிசுமுற்றும் 
தன்மையில்லை . இதன் உள்ளமைப்பின் மூலம் சமநிலையடை 
யும் தன்மையது ( interval compensation ) . இதிலுள்ள ஒரு 
சீர்மையற்ற கரியணு ஒளியை இடப்புறமாகவும் , மற்றொன்று 
வலப்புறமாகவும் சுழற்றுகின்றன . அதனால் சுழற்சி எதிர்த் 
திசைகளில் சம அளவு நடக்கின்றன . அதனால் மொத்த ஒளிச் 
சுழற்சி யில்லாதிருப்பதுடன் இதைத் தனித்தனியே பிரிக்கவும் 
இயலாது 


220 


கரிம வேதியியல் 


வெவ்வேறு அமைப்புகளைக் 
குறிக்கலாம் : 


கீழ்க்காணும் முறையில் 


| COOH 


CCOH 


COOH 


Fi - ( - OH 


-10 - C --H 
A-1 -- C - H 

| 
COOH 


F - ( -- OH 
HO - C - H 

| 
COOH 


H - C - OF 


loom 


COOH 


d- டார்ட்டாரிக் 


- டார்ட்டாரிக் 
அமிலம் 


அமிலம் 


மீசோ டார்ட்டாரிக் 

அமிலம் 


சம் 


சுழிமாய் கலவை வெளியில் d , 1. அமிலங்களின் 
அளவுகளால் சரிப்படுத்தப்படுகிறது . அதனால் அதற்குத் 
தனியான ஒற்றை அமைப்பு இல்லை . 


கலவையை 


காழிமாய் கலவையைக் கூறுகளாகப் பிரித்தல் 
1 . டார்ட்டாரிக் அமிலத்தின் சுழிமாய் 

18 ° C-க்குக் குறைவான வெப்பநிலையில் படிகமாக்க 
வேண்டும் . இதனைப் படிகமாக்குவதற்கு , இதன் 
கரைசலை மெதுவாக ஆவியாகவிட்டுப் படிகங்களைப் 
பெறவேண்டும் . இந்தப் படிகங்கள் சிலவற்றில் சிறு 
முனை வலப்புறமும் , வேறு சிலவற்றில் இடப்புறமும் 
திரும்பி இருக்கும் . இத்தகைய படிகங்களைப் பொறுமை 
யாக ஒவ்வொன்றாகப் பிரிக்கவேண்டும் . படிகங்கள் 
பெரிய அளவிலும் , முனை கொண்டவையாகவும் இருந் 
தால் தாம் இவற்றைப் பிரிக்கமுடியும் . இம் முறை 

வசதியான தன்று . 
2. சில நுண்ணுயிர்கள் சுழிமாய் கலவையில் வளரும் 

பொழுது அவை ஒருவகைச் சேர்மத்தை (வலம்புரி 
அல்லது இடம்புரி ) அழிக்கின்றன . இந்த இயல்பைப் 
பயன்படுத்திச் சுழிமாய் கலவையைப் பிரிக்கலாம் . 
பெனிசிலியம் கிளாக்கம் ( Penicillium glaucum ) என்ற 
பூஞ்சணத்தை 1 - டார்ட்டாரிக் அமிலக் கரைசலில் 
இட்டால் 

வலம்புரி ( d- ) டார்ட்டாரிக் அமி 
லத்தை அழித்துவிடுகிறது . இம் முறையில் ஒரு பாதி 
அழிந்துவிடுகிறது . 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


221 


ஓர் 


3. உப்பு உண்டாக்கும் முறை : சுழிமாய் கலவை 

அமிலமாக இருப்பின் , இதனுடன் ஒளி வினைபுரி காரம் 
ஒன்றைக் கலந்து உப்பு உண்டாக்கவேண்டும் . இத 
னால் இரண்டு வகை உப்பு உண்டாகும். 

d 1 அமிலம் + 1 காரம் - > ( 1 ) d அமில 


1 கார் 


} உப்பு 
(2 ) 4 அமில உப்பு 


இந்த இரண்டு உப்புகளும் தங்கள் கரைதிறனில் வேறு 
பாடு உள்ளனவாக இருக்கும் . இதன் மூலம் இவற்றைப் 
பிரிக்கலாம் . அமிலத்தைப் பிரிக்க 1- குயினைன் பயன்படும் .. 
காரங்களைப் பிரிக்க - புரோமா கற்பூரச் சல்ஃபானிக் அமிலம் 
( d - bromo camphor sulphonic acid ) பயன்படும் . 


கட்டமைப்பு நிரூபணம் ( Proof of Structure ) 

1. இதன் மூலக்கூறு வாய்பாடு C.480s 

2 . இது இரண்டு வித உப்புகளைக் கொடுக்கிறது . அத 
னால் இரண்டு கார்பாக்சிலிக் அமிலத் தொகுதிகள் இருப்பதை 
உணரமுடிகிறது . 

3. இதைச் சூடேற்றும்போது கரி ஈராக்சைடை வெளி 
யேற்றுவதில்லை . அதனால் இந்த இரு அமிலத் தொகுதிகளும் 
வெவ்வேறு கரியணுக்களில் சேர்ந்திருக்கவேண்டும் .. 

4. இதன் இரு ஈத்தைல் எஸ்ட்டர் அசெட்டிக் நீரிலியுடன் 
சேர்ந்து வினை புரிந்து இரு அசெட்டைல் வழிப்பொருளைக் 
கொடுக்கிறது . இதனால் இதில் இரண்டு ஹைட்ராக்சில் 
தொகுதிகள் உள்ளன என்பது தெரியவருகிறது . 

5. டார்ட்டாரிக் அமிலம் நிலையான சேர்மம் . இதனால் இந்த 
இரண்டு ஆல்கஹால் தொகுதிகளும் வெவ்வேறு கரியணுக் 
களில் இணைந்திருக்க வேண்டும் . 

6. இதை ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்யும் போது சக்சினிக் 
அமிலம் (HOUC -- CH , -- CH , -COOH ) கிடைக்கிறது . இதனால் 
இது நேரான சங்கிலி அமைப்பைக் 

கொண்டது என்பது 
விளங்கும் . 

7. இது இரு புரோமோ சக்சினிக் அமிலம் ஈர வெள்ளி 
ஆக்சைடுமூலம் நீராற் பகுக்கப்படும்போது கிடைக்கிறது . 


222 


கரிம வேதியியல் 


H -- CBr COOH 

AGOH CHOH - COOH 
H - CBr -COOH 

CHOH - COOH 
இந்த அமைப்பில் எல்லா அணுக்களின் இணை திறன் களும் 
நிறைந்துள்ளன . அதனால் இதன் முடிவான உள்ளமைப்பைப் 
பின் வருமாறு குறிக்கலாம் . 

CHOH COOH 


CHOH 


COOH 


சுருக்கம் 
ரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் ( Picarboxylic Acids ) 


* COOH 


| 


toon 
ஆக்சாலிக் 


COOH 
H , C 

COOH 
மலோனிக் அமிலம் 


CH - COOH 
CH2 - COOH 
சக்சீனிக் அமிலம் 


அமிலம் 


CHOH - COOH 


CHOH COOH 


CH , -COOH 


CHOH COOH 
டார்ட்டாரிக் அமிலம் 


மேலிக் அமிலம் 


ஆக்சாலிக் அமிலம் 
1. தயாரித்தல் 

ஆக்சிஜன் ஏற்றம் 
C , H , O , 

HNO , 


நீராற் பகுத்தல் 


COOH 


C , N ,, 


- 


toon 


COOH 


CH , -OH 

ஆக்சிஜன் ஏற்றம் 
CH , - OH 

HNOS 


ரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


228 


2 , உற்பத்தி செய்தல் 


COONa 


H , 


COOH 


. 


2H COONa 


LOON 


COONa 


COOH 


5. பண்புகள் 


கிளிசரால் 

+ HCOOH 


- na 


PCL , 


COCI 


COC1 


COOHI 


அம் . உப்பு 


- 


- 


- 


COOH 


CONH , 
CONH, 


COOH 


வெப்பம் 


KMnO , 

- Co. 
வெப்பம் 60 ° C 


-- 


அடர் H , SO , 

> Eo + CO, 


- . 


மலோனிக் அமிலம் ( Malonic Acid ) 


COOH 
HC) 

COOHI 


1. தயாரித்தல் . 


CN 


COOH 


KCN 
CH21 

COOH 


(CH : 


, 


H2O 


கட்ட 


CH2 


COOH 


COOH 


- 


1224 


கரிம வேதியியல் 


2. பண்புகள் 

/ COOH 
CH2 

COOH 


CH3COOH + CO2 


- 


இப் பண்பு ஒரே கரியணுவில் இரு கார்பாக்சிலிக் அமிலத் 
தொகுதிகள் இணைந்துள்ள அமிலங்களின் பொதுக்குணமாகும் . 

இதன் - CH , தொகுதியிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்களை 
எளிதில் சோடியம் அணுக்களால் பதிலீடு செய்யலாம் . அவ்வாறு 
கிடைக்கும் வழிப்பொருள் தொகுப்பு அங்ககச் சேர்மங்கள் 
தயாரிக்கப் பெரிதும் பயன்படுகின் றன . 


சக்சினிக் அமிலம் ( Succinic Acid ) 


HOOC - CH - CH - COOH 


1. தயாரித்தல் 

CH , 


Bre 


CHI , Er 


KCN 


HO CH ,COOH 


CHI , CN 
1 
CH , CN 


CH , 


CH.By 


CH , COOH 
சக்சினிக் 
அமிலம் 


2 . பண்புகள் 

( i ) வெப்பப்படுத்தும்போது உள் நீரிலி உண்டாகிறது . 
இது வளையச் சேர்மம் ஆகும் . 


- 


(CH 


CH2 


- 


H 
H 


+ F120 


-- 


CH₂ 


CH2 -- 


C. 


) 


சக்சினிக் நீரிலி 


CH , -co 


CH . COON : 


NH 


CH, COONHA 


வெப்பம் CF2CONH , 

1 
CH2 CONH2 


CH2COONH4 


CH , - ( 
சக்ச்னிமை 


ரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


225 


பதிலீடு செய்யப்பட்ட இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

( Substituted Dicarboxylic Acids ) 


மேலிக் அமிலம் ( Malic Acid ) 

CHOH - COOH 


LHOH - COOH 


CH , -- COOH 
தயாரித்தல் 

CHOH - COOH ஆக்ஸிஜன் ஒடுக்கம் CH ,-COOH 
1 . | 
CHOH - COOH 

HI 

CHOH - COOH 
டார்ட்டாரிக் அமிலம் 
CH , -COOH 

நீராற்பருத்தல் CH .-- COOH 
2 . | 

CHBr ---- COOH AgOH CHOH - COOH 
ஒற்றைப் புரோமோ 
சக்சினிக் அமிலம் 
CH -- COOH 

H , 0 

CHOH - COOH 
3 . // 

| 
CH - COOH அழுததத்துடன் 

CH , -- COOH 
மேலிக் அமிலம் வெப்பம் , H , 

H.SO. 


பண்புகள் 

CHOH - COOH 
( 1 ) 

| 
CH , -COOH 


A CH COOH 

|| 
--H , O CH - COOH 


( 2 ) 


CHOH - COOH ஒடுக்கம் CH , COOH 
| 

| 
CH , -- COOH 
, 

CH , COOH 
சக்சினிக் அமிலம் 


டார்ட்டாரிக் அமிலம் ( Tartaric Acid ) 


CHOH - COOH 


CHOH - COOH 


தயமித்தல் 

1. CH , COOH 


Br 2 


CHBr --- COOH CHOH - COOH 

> | 
CHBr -- COOH AgOH CHOH - COOH 


CH , COOH 


151 


H 


228 


கரிம வேதியியல் 


2. CH - COOH 


CHOH - COOH 


கார KMnO . 


CHOH -COOH 


CH - COOH 
மலியிக் அமிலம் 


பண்புகள் 
1. CHOH COOH 

CHOH - COOH 

ஒடுக்கம் 
CHOH COOH 

CH , COOH 


ஒடுக்கம் 


HOH COOH 


- 


, 





CH , COOH 


CH , COOH 


2. CHOH - COOH 


CHBr - COOH 


HBr 


CHO 


CHOH - COOH 


CHBr --- COOH 


CHOH 


door 


8 . CHOH - COOH 

COOH 

COOH 

[ 0 ] 

[ 0 ] 
CHOH -- COOH 

CHOH 

COOH 

ஆக்சாலிக் 
COOH 

அமிலம் 
டார்ட்டாரிக் 

அமிலம் 
இதனுடைய ஒளி சுமுற்றும் தனித்தன்மை குறிப்பிடத்தக்க 
குணங்களில் ஒன்று . 


நிறைவுறாத இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

( Unsaturated Dicarboxylic Acids ) 
இவ் வகையில் முதலாவதாக டம்பெறுவது மலீயிக் 
அமிலமும் , ஃப்யூமரிக் அமிலமும் ஆகும் . இவை 

இவை இரண்டும் 
ஒரே அளவு மூலக்கூறு எடையினைக் கொண்டுள்ள 

ரண்டு 
ஐசோமர்கள் ஆகும் . 


மலீயிக் அமிலம் ( Malcic Acid ) 


CH COOH 


CH COOH 
தயாரித்தல் 

இது இயற்கையாகக் கிடைப்பதில்லை . மேலிக் அமிலத்தை 
250 ° C வெப்பநிலைக்குச் சூடுபடுத்திப் பெறப்படுகிறது . 


CHO 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


CH ( OH)-COOH 
H --coo 


A 
• H₂ 


- 


CH - COOH 
CH - COOH 

மலீயிக் அமிலம் 
/ 
CH - CO 


CH -- CO 
மலியிக் நீரிலி 


இதன் நீரிலி காரத்துடன் சேர்த்துக் கொதிக்கவைக்கப்படும் 
போது அமிலத்தின் சோடியம் .... ப்பு உண்டாகிறது . 


O 


-- 


CC 


NOOH 


அடிக்கடி 


CHCOONG Hcl CH - COOH 

1 
CHCOONa 

CH - COOH 
மலியிக் அமிலம் 


உற்பத்தி செய்தல் : வெனடியம் ஐயாக்சைடு வினைஊக்கி 
யாகக்கொண்டு பென்சீன் திரவத்தை 400- 450° C வெப்பநிலையில் 
ஆக்சிஜனேற்றம் அடையச்செய்து இது அதிக அளவில் பெறப் 
படுகிறது . 


HC - CO 
VOS 11 
CH6 400-45C HC 

- C 
மலியிக் நீரிலி 


நீரிலி மேலே கூறப்பட்டது போல அமிலமாக மாற்றப்படுகிறது 


படிய 


பண்புகள் 
1 . இது நிறமற்ற 

வடிவத் திண்மம் ; 

ருகு 
நிலை 139 ° C . 
2. இதைச் சூடுபடுத்தும்போது ஒரு பகுதி இதன் நீரிலி 

யாக மாறுகிரது மறுபகுது ஆலயாக்கி வடிக்கப் 
படுகிறது . 145 ° C வெப்பநிலையில் சிறிது நேரம் சூடு 
படுத்தப்படும் போது இது ஃப்யூமரிக் அமிலமாக 
மாறுகிறது . 


228 


கரிம வேதியியல் 


ஃப்யூமரிக் அமிலம் ( Fumaric Acid ) 


H - C - COOH 


HOOC – C - H 

சில பூஞ்சைகளிலும் காளான்களிலும் காணப் 
படுகிறது . 


தயாரித்தல் 

1. ஒற்றைப் புரோமோ சக்சினிக் அமிலத்தை ஆல்கஹால் 
சேர்த்த பொட்டாஸ் காரக்கரைசலுடன் சேர்த்துச் சூடு 
படுத்தும்போது இவ் வமிலம் உண்டாகிறது . 
CH Br - COOH 

KOH 

HC - COOH 

1 
CH , - COOH 
, 

ஆல்கஹால் H00 CH 

ஃப்யூமரிக் அமிலம் 


2. மேலிக் அமிலத்தை 150 ° C வெப்பநிலையில் நீண்ட 
நேரம் சூடாக்கும்போது இவ் வமிலம் உண்டாகிறது . 
CH - OH - COOH 

CHCOOH 


CH , -- COOH 


150 ° C 


HOOCHC 


பண்புகள் 

1 . இது நிறமற்ற படிக வடிவமுள்ள திடப்பொருள் .. 
உருகுசிலை 287 ° C . 

2. நீரில் சிறிதளவே கரையக் கூடியது . சிறிது நேரம் 
சூடுபடுத்தினால் இது மலீயிக் அமிலத்தின் நீரிலியைக் 
கொடுக்கிறது . 

8. இதன் வேதியியப் பண்புகள் இதன் ஐசோமராகிய 
மலீயிக் அமிலத்தை ஒத்திருக்கின் றன . 

4 இது நிறைவுறாத சேர்மங்களுக்கும் , இரு கார்பாக்சிலிக் 
அமிலங்களுக்கும் உள்ள எல்லா வினைகளையும் காட்டுகிறது . 
( 1 ) சோடியம் ரசக்கலவை இதைச் சக்சினிக் அமிலமாக 
மாற்றுகிறது . 
CH - COOH 

CH , COOH 
+ 2H 
CH - COOH 

CH , COOH 
சக்சினிக் அமிலம் 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


229 


Bry 


H 


CH , 


( ii ) புரோமீன் கரைசலின் நிறத்தை அகற்றுகிறது . இந் 

நிகழ்ச்சியின் போது இரு புரோமோ சக்சினிக் 
அமிலம் உண்டாகிறது . 
CH - COOH - - 

- CH Br - COOH 
III 
CH - COOH 
OOH 

CH Br –COOH 

இரு புரோமோ சக்சிளிக் அமிலம் 
( ili ) இவை ஒரு மூலக்கூறு நீரை எடுத்துக்கொண்டு மேலிக் 
அமிலமாக மாறுகிறது . 
CH - COOH 

CHOH -- COOH 
|| 

+ H , 0 | 
CH - COOH 

CH , -- COOH 

மேலிக் அமிலம் 
( iv ) வை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனைச் சேர்த்துக் 

கொண்டு ஒற்றைப் புரோமோ சக்சினிக் அமிலத்தைக் 
கொடுக்கின் றன. 
CH - COOH 

CH , -COOH 

H Br 
- 
CH - COOH 

CHBr - COOH 
ஒற்றைப் புரோமோ 

சக்சினிக் அமிலம் 
( v ) காரம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் 

இவைகளை ஆக்ஸிஜன் ஏற்றம் அடையச்செய்து 
டார்ட்டாரிக் அமிலததை உண்டாக்குகின்றது . 
CH - COOH 

CHOH - COOH 
1 

CH -- COOH [ 0 ] CHOH - COOH 
( vi ) இரு கார்பாக்சிலிக் அமிலம் போல இவை இருவரிசை 
உப்புகளைக் கொடுக்கின்றன . 
CH - COOH 

CH - COONa 
1 

+ 2 Na OH - > || 
CH -- COOH 

CH - COONa 

சோடியம் உப்பு 
( vii ) இவை ஆல்கஹாலுடன் வினைபுரிந்து எஸ்ட்டர்களைக் 
கொடுக்கின் றன . 
CHCOOH 

CH - COOCH 
+ 2C , H , OH- > || 
CHCOOH 

CH Cooc, Hà 
இரு ஈத்தைல் எஸ்ட்டர் 


280 


கரிம வேதியியல் 


உள்மாற்றம் 
( Inter Conversion ) 


ஃப்யூமரிக் அமிலம் , மலீயிக் அமிலத்தைவிட மிகவும் 
உறுதியான நிலையுடையது . பெலீயிக் அமிலத்தை 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் சேர்த்துச் 
ப்யூமரிக் அமிலமாக மாற்றலாம் . 


அடர் 
சூடாக்கி 


டையகை . 


மாற்றியம் : இவை இரண்டும் ஒரே மூலக்கூறு வாய்பாடு 

அவைகளின் பொதுக்குணங்களிலிருந்து இவை 
ரு கார்பாக்சிலிக் அமிலத்தொகுதிகளைக் கொண்டுள்ளன என் 
பதும் , இவற்றில் இரு இரட்டைப் பிணைப்பு உள்ளன என்பதும் 
தெளிவாகிறது . இவற்றில் சீர்மையற்ற கரியணுக்கள் எதுவும் 
இல்லை . இந்த மாற்றுகள் லேக்டிக் அமிலம் , டார்ட்டாரிக அமிலம் 
கியவற்றிலிருந்து வேறுபட்டவையாக இருக்கவேண்டும் 
இந்த அமிலத்தில் காணப்படும் மாற்றியம் ஒருபக்க மாறுபக்க 
மாற்றியம் அல்லது வடிவ மாற்றியம் என வழங்கப்படும் . 
இவ் வகை மாற்றியம் ஒரு கரியணுவின் சுழற்சி தடை செய்யப் 
படுவதால் நிகழ்கின்றன . இத்தகைய தடை இரு கரியணுக் 
களுக்கும் இடையில் இரட்டைப்பணைப்பு இருப்பதால் ஆகும் . 


இதன் இரண்டு கரியணுக்களிலும் ஒரேபக்கத்தில் அதே 
வகையான தொகுதிகள் இருந்தால் து ஒருபக்க மாற்று 
( cis - isomer ) எனப்படும் . தொகுதிகள் எதிரப் பக்கங்களில் 
இருந்தால் அவை மாறுபக்க மாற்று ( trans - isonicr ) எனப்படும் . 


H - C - COOHI 


Hooc - c - H 


H -- C - COOH 
(ஒருபக்க மாற்று ) 
( cis -- iscimer ) 
பலீயிக் அமிலம் 


HC - COOH 
மாறுபக்க மாற்று 
( Trans - iscmer ) 
ஃப்யூமாரிக் அமிலம் 


மெலீயிக் அமிலம் சூடு படுத்தப்படும் போது வளைய நீரிலி 
யைக் கொடுக்கிறது . இதனால் இது ஒருபக்க மாற்றாகக் குறிக் 
கப்படுகிறது . ஃப்யூமரிக் அமிலம் எளிதில் நீரிலியைக் கொடுப்ப 
ல்லை . மேலும் , 

நல்ல உறுதயான நிலையுடையது . 
ஏனெனில் , இதன் அமைப்பில் ஒரே தொகுதிகள் வெவ்வேறு 
மாறுபட்ட திசைகளில் உள்ளன . இதனால் இதன் அமைப்பு 
மாறுபக்க மாற்றாகக் குறிக்கப்படுகிறது . 


இரு கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


251 


முடிவாக இவை காரத்தன்மையுள்ள பொட்டாசியம் 
பர்மாங்கனேட்டுக் கரைசலுடன் இரண்டுவகை டார்ட்டாரிக் 
அமிலங்களைக் கொடுக்கின் றன . இதனால் இவ் வமிலங்கள் 
வடிவ மாற்றுகளாக உள்ளன என்பது உறுதியாகிறது . 

மலீயீக் அமிலம் மீசோ டார்ட்டாரிக் அமிலத்தைக் 
கொடுக்கிறது . 


H 


காரம் 


H ---- COOH 


H - C - COOH 

11 
H - C - COOH 


бон 


KMROAL 


H -O - C - COOH 


H 
மீசோ டார்ட்டாரிக் அமிலம் 


COOH 


COOH 


HOC_H 


H - C - COOH H , O + ( 0 ) 

H - C - OH 
II 
HOOC - C - H 

H0 - C - H 


H -- C - OH 


OH 


loom 


COOH 


COOH 


di- டார்ட்டாரிக் அமிலம் 


நான்முக வடிவங்கள் 


COOH 


COOH 


X 


COOH 
ஒருபக்கவடிவம் 

HOOC 

> மாறுபக்கவடிவம் 


12. பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 

(( Substituted Acids ) 


மிலங்களிலுள்ள அல்க்கைல் தொகுதியின் ஹைட்ரஜன் 
அணுக்களுக்குப்பதிலாக வெவ்வேறு தொகுதிகளைச் சேர்க்கும் 
போது சில அமிலவழிப்பொருள்கள் கிடைக்கின்றன . பொது 
வாக ஹாலோஜென்கள் NH ,. - OH போன்ற தொகுதிகள் 
ஹைட்ரஜன் அணுவுக்குப் பதிலாக அமரும்போது இவ் 
வமிலங்கள் பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் எனப்பெயர் 
பெறும் . சான்றாக , H - CH , --- COOH அசெட்டிக் அமிலம் ; 
Cl -- CH , CO ) H ஒற்றைக் குளோரோ அசெட்டிக் 
அமிலம் ; NH , - CH , COOH அமினோ அசெட்டிக் அமிலம் ; 
HO - CH .-- COOH ஹைட்ராக்சி அசெட்டிக் அமிலம் ஆகிய 
வற்றைக கொடுக்கிறது . 


- 


பெயரிடுதல் 

மிலங்கள் அவற்றின் பொதுப் பெயர்களால் வழங்கப் 
படுகின்றன . அதனுடன் பதிலீட்டுத் தொகுதியின் தன்மையும் 
அதன் இடமும் கிரேக்க எழுத்துகள் மூலமும் குறிப்பிடப் 
படுகின்றன . 

கார்பாக்சில் தொகுதி இணைந்துள்ள கரியணு 
ஆல்ஃபாக் ( a - alpha ) கரியணு என வழங்கப்படும் . அதைத் 
தொடர்ந்து B ( பீட்டா-beta ), Y ( காமா- xams ) - (டெல்ட்டா 
delta ) என்னும் கிரேக்க எழுத்துகள் வரிசையாக மற்றக் கரி 
யணுக்களைக் குறிக்கப் பயன்படுகின்றன . 


பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 


283 


Ba 

Y Ba 
சான்றாக , CH , -CH , CH ,COOH ; CH.CH , CHOHCOOH ; 
பியூட்ரிக் அமிலம் 

a - ஹைட்ராக்சி 

பியூட்ரிக் அமிலம் 
Y B 
CH ,CHCI - CH , COOH ; CH - CH ( OH ) - COOB 
B - குளோரோ 

ஹைட்ராக்சி 
பியூட்ரிக் அமிலம் 

புரோப்பியோனிக் அமிலம் 
இவ்வாறு பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்களிலுள்ள 
இரண்டு வினைபடு தொகுதிகளும் அவற்றிற்கு உண்டான 
வேதியியல் குணங்களைக் கொண்டுள்ளன . 


உப்பீனிகள் பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 


( Halozen Substituted Acids ) 
குளோரோ அசெட்டிக் அமிலங்கள் ( Chloro Acetic Acids ) 

CH , CICOOH CHCI, COOH CCI , COOH 
ஒற்றைக் குளோரோ 

இரு ருளோரோ 

முக்குளோரோ 
அசெட்டிக் அமிலம் அசெட்டிக் அமிலம் அசெட்டிக் அமிலம் 


ஒற்றைக் குளோரோ அசெட்டிக் அமிலம் ( Monochloro Acetic 
Acid ) 

CH , CI COOH 


. 


தயாரித்தல் 

கொதிக்கும் தூய்மையான அசெட்டிக் அமிலத்தினுள் 
குளோரின் வாயுவைச் செலுத்தினால் , சூரிய வெளிச்சத்தின் 
உதவியால் குளோரோ அ.செட்டிக் அமிலம் உண்டாகிறது . 
ஹைட்ரஜன் அணு குளோரின் அணுவினால் பதிலீடு செய்யப் 
படுவதால் இதன் மூலக்கூறு எடை அதிகரிக்கிறது . தேவையான 
அளவு எடை அதிகரித்தவு . - ன் விளை நிறுத்தப்படுகிறது . 
CH , COOH + C1 , CH , Cl - COOH + HCI 

ஒற்றைக் குளோரோ அசெட்டிக் அமிலம் 
ணங்கள் 

இஃது ஒரு நீர்விடும் திடப்பொருள் ; உருகுங்கள் 61 ° C ; 
தண்ணீரில் கரையக்கூடியது . அசெட்டிக் அமிலத்தைவிட இ 
மிகவும் வினைவலியுடையது . இது 

இது மீத்தைல் 

மீத்தைல் குளோரைடு 
அசெட்டிக் அமிலம் இரண்டு சேர்மங்களுக்கும் உள்ள எல்லா 
வீனைகளுக்கும் உட்படுகிறது . 


234 

கரிம வேதியியல் 
அசெட்டிக் அமிலத்தின் வினைகளை ஒத்தவை : காரத்துடன் : 
CH , Cl - COOH + NaOH- > CH , C1 - COONa + N.0 

சோடியம் குளோரோ 
அசெட்டேட் 


PC ] , உடன் 


CH , Cl - COOH + PCI , --- CH , Cl - COC ] 

+ POC1 , + HCI 
குளோரோ அசெட்டைல் 

குளோரைடு 


ஈத்தைல் ஆல்கஹாலுடன் 
CH , Cl -- COOH + HOC , H , - CH , Cl - cooC , H , + H , 0 

ஈத்தைல் குளோரோ 
அசெட்டேட் 


மீத்தைல் குளோரைடை ஒத்த வினைகள் 

அல்க்கைல் ஹாலைடுகளில் நிகழ்வதுபோல இதிலுள்ள 
குளோரின் அணுவும் ஒற்றை இணை திறனுள்ள வேறு எல்லா 
தொகுதிகளாலும் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது . 


1. பொட்டாசியம் சயனைடுடன் , சயனசெட்டிக் அமிலம் 

உண்டாகிறது . 
CH , Cl - COOH + KCN > CN - CH , -COOH + KC1 


2. நீரிய பொட்டாஸ் கசைலுடன் சேர்த்துச் சூடுபடுத்தும் 

போது , ஹைட்ராக்ஸி அமிலம் ( களைக்காலிக் அமிலம் ) 
கிடைக்கிறது . 
CH , Cl - COOH + KOH -- CH , OH - COOH + KC ] 

ஹைட்ராக்ஸி அசெட்டிக் அமிலம் 
(அ ) க்ளைக்காலிக் அமிலம் 


8. ஆல்கஹால் சேர்த்த அம்மோனியாவுடன் சேர்த்துச் 

சூடாக்கப்படும்போது அமினோ அசெட்டிக் அமிலம் 
( glycinc ) கிடைக்கிறது . 
CH , C1 – COOH + 2NH, + NH4 - CH - COOH + NH CI 

அமினோ அசெட்டிக் 

அமிலம் 


பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 

285 
4. பொட்டாசியம் அயோடைடுடன் சேர்ந்து அயோடோ 

அசெட்டிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 
CH , C1 - COOH + KI -- CH , I - COOH + KCI 

அயோடோ அசெட்டிக் அமிலம் 
பயன்கள் 

தொகுப்பு முறை அங்கக வேதியியலில் மிகப்பல சேர்மங்கள் 
இதன் உதவியால் தொகுக்கப்படுகின் றன . 


இரு குளோரோ அசெட்டிக் அமிலம் ( Dichloro Acetic Acid ) 

CHCI - COOH 


அசெட்டிக் அமிலம் நேராகக் குளோரினுடன் சூரிய வெளிச் 
சத்தில் வினைபுரிந்து , குளோரின் ஏற்றம் அடைவதால் இரு 
குளோரோ அசெட்டிக் அமிலம் கிடைக்கிறது . இதன் மூலக்கூறு 
எடைக்குச் 

எடை கிடைக்கும்வரை இவ் வினை 
நீட்டிக்கப்படுகிறது . 
CH , COOH + 2 C1 , CHCl , -COOH + 2 HCI 

இரு குளோரோ அசெட்டிக் அமிலம் 


சமமான 


துடன் 


இது ஒரு நிறமற்ற திரவம் . கொதிநிலை 194 ° C . கவனத் 

நீராற் பகுக்கப்படும்போது க்ளை ஆக்ஸாலிக் அமிலம் 
கிடைக்கிறது . 
CHC1 , 

CHO 
+ H , 0 -- > | 
toon 

+ 2HCIL 
COOH 

COOH 
க்ளை ஆக்ஸாலிக் அமிலம் 


முக்குளோரோ அசெட்டிக் அமிலம் ( Trichloro acetic acid ) 

CCI , -COOH 


முன் பெறப்பட்ட அமிலங்களைப் போலவே நேராகக் 
குளோரின் அசெட்டிக் அமிலத்துடன் வினைபுரிவதால் கிடைக் 
கிறது . 


2 CH , COOH + 6CI , 

CCl , -- COOH + 6HCI 
முக்குளோரோ 

அசெட்டிக் அமிலம் 
இது நிறமற்ற திடப்பொருள் ; உருகுநிலை 56 ° C . இது மிக 
மிகச் சக்தி வாய்ந்த அங்கக அமிலமாகும் . 


OH | 
186 

கரிம வேதியியல் 
நீர்த்த காரக்கரைசலுடன் சேர்த்துக் கொதிக்க வைக்கும் 
போது , குளோரோஃபாம் கிடைக்கிறது . 

ccl.-- COOH - CHCl , + CO , 
a , B , உப்பீனி , பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்களுக்குள் 
உள்ள வேறுபாடுகள் . 
a - உப்பினி 

அமிலங்களைத் தண்ணீருடன் சேர்த்துக் 
கொதிக்கச் செய்யும்போது அவற்றை ஒத்த ஹைட்ராக்ஸி 
அமிலங்கள் கிடைக்கின்றன . 
CH , -COOH 

CH , -COOH 
+ H , O - 

+ HCI 
di 

OH 
குளோரோ 

ஹைட்ராக்ஸி 
அசெட்டிக் அமிலம் 

அசெட்டிக் அமிலம் 
B- உப்பீனி அமிலங்களைத் தண்ணீருடன் சேர்த்துச் 
சூடேற்றும்போது , நிறைவுறாத அமிலங்களைக் கொடுக்கின்றன . 

+ H, O 
CH , -CH - COOH ----- CH , = CHCOOH + H , O 

அக்ரிலிக் அமிலம் 
H 
B- குளோரோபுரோப்பியோளிக் அமிலம் 

Y - உப்பீனி அமிலங்களைத் தண்ணீருடன் சேர்த்துச் சூடு 
படுத்தும்போது வளைய எஸ்ட்டர்களைத் தருகின் றன . 
B 

H , O 
CH , - CH . - CH.COOH - > CH - CH - CH = C = O 

H 
CI 

OH 


di 


CH - CH - CH , —C = 0 


-CH ,-p= 


Y " பியூட்டிரோலேக்டோன் 
ஹைட்ராக்ஸி அமிலங்கள் 

முதல் உறுப்பினர் ஹைட்ராக்ஸி அசெட்டிக் அமிலம் 
( அல்லது ) க்ரைக்காலிக் அமிலம் ஆகும் . 

CH , - COOH 


OH 


237 


திலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 


எத்திலீன் க்ளைக்கால் , கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்ஸிஜன் 
ஏற்றம் அடையும்போது உண்டாகிறது . 
CH ,--CH , ( 0 ) CH , OH -- COOH 

| 
OH ОН 


மிக முக்கியமான பிரதிநிதி உறுப்பினர் புரோப்பியோனிக் 
அமிலத்தின் ( CH , CH , COOH ) வழிப்பொருளாகிய 

B 
CH , - CHOH - COOH 


a - ஹைட்ராக்ஸி புரோப்பியோனிக் அமிலம் அல்லது லேக்டிக் 
அமிலம் ஆகும் . 


1. a 


- 


a - ஹைட்ராக்ஸி புரோப்பியோனிக் அமிலம் அல்லது லேக்டிக் 

அமிலம் 
தயாரித்தல் 
- குளோரோ புரோப்பியோனிக் அமிலம் 

நீராற் 
பகுக்கப்படுவதால் கிடைக்கிறது . ஈரமுள்ள வெள்ளி ஆக்ஸைடு 
இவ் வினைக்கு உதவுகிறது . 

CH , -CHCI - COOH + AgOH - VCH , CHOH - COOH + ACI 
a குளோரோபுரோப்பியோனிக் அமிலம் 

லேக்டிக் அமிலம் 


2. அசெட்டால்டிஹைடு சயனோஹைட்ரின் நீராற்பகுக்கப் 
படுவதாலும் இது கிடைக்கிறது . 


HH 

-H2O 
CH3 - C = O + HCN-> CH3 - C - QH - 8 CH3 - C - OH 

CN 

COOH 
அசெட்டால்டிஹைடு அசெட்டால்டிஹைம் 

லேக்டிக் அமிலம் 
சயனோஹைட்ரின் 


a - அமினோ புரோப்பியோணிக் அமிலம் , நைட்ரஸ் 
அமிலத்துடன் வினையாற்றி லேக்டிக் அமிலத்தைக் கொடுக் 


கிறது . 


CH - CH - COOH 


KNO , 

* CH - CH - COOH + N2 + HQ 
HCIL 

| 
OH 


NH , 


288 


கரிம வேதியியல் 


உற்பத்தி செய்தல் 

சர்க்கரையை , புளித்த பாலிலுள்ள லேக்டிக் பேசிலி • 
என்னும் உயிரணுமூலம் கொதிக்கச் செய்து அதிக அளவில் 
பெறப்படுகிறது . பொடியாக்கப்பட்ட சீமைச் சுண்ணாம்பு 
இதனுடன் சேர்க்கப்படும்போது லேக்டிக் அமிலம் கால்சியம் 
லேக்டேட் ஆக மாறுகிறது . ஏனெனில் , தனி அமிலம் இவ் 
வினையை நிகழ்த்தும் உயிரணுவைச் சக்தியற்றதாக்குகிறது . 
நீர்த்த கந்தக அமிலத்தின் உதவியால் கால்சியம் லேக்டேட்டி 
லிருந்து லேக்டிக் அமிலம் பெறப்படுகிறது . அமிலம் வடித்துப் 
பிரிக்கப்பட்டுக் குறைந்த 

அழுத்தத்தில் வாலைவடிக்கப் 
படுகிறது . 


குணங்கள் 


லேக்டிக் அமிலம் ஒரு நிறமற்ற வழுவழுப்பான திரவம் ; 
கொதிநிலை 122 ° C ; புளிப்பான சுவையுடையது ; நீரை உறிஞ்சக் 
கூடியது ; எளிதில் தண்ணீரில் கரையக்கூடியது . இது ஒளிசுழற் 
றும் தன் மையுடையது . இதற்கு மூன்று ஐசோமர்கள் உண்டு . 
இதன் ஒளி சுமுற்றும் தன்மை இப் பகுதியின் கடைசியில் 
விளக்கப்பட்டுள்ளது . 


லேக்டிக் அமிலத்தில் ஓர் ஈரிணைய ஆல்கஹால் தொகுதியும் , 
ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தொகுதியும் உள்ளன . வை இரண் 
டும் அவற்றிற்குரிய வினைகளை நிகழ்த்துகின்றன , 


1 . 


ஹைட்ரஜன் பெர் ஆக்ஸைடின் மூலம் ஆக்சிஜன் ஏற்றம் 
அடையச் செய்யும் போது ஒரு கீட்டோனிக் அமிலம் 
உண்டாகிறது . 


( 0 ) 


CH , 


CH , 
| 
CHOH 


C = 0 


Coon 


COOH 


COOH 
பைருவிக் அமிலம் 


2. அமிலத்தன்மையுள்ள பொட்டாசியம் பர்மாங்க 
னேட்டுக் கரைசலால் ஆக்ஸிஜன் ஏற்றம் அடையும் 
போது இதன் மூலக்கூறு பகுதிகளாக உடைகிறது . 
இப்போது அசெட்டால்டிஹைடு தண்ணீர் . கரி ஈராக் 
ஸைடு ஆகியன உண்டாகின்றன . 


பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 


289 


( 0 ) 
CH , CHOH COOH * CH , CHO + CO , + H , O 

அமில KMDO . 


8. இதைச் சூடுபடுத்தினால் வளைய நீரிலி உண்டாகிறது . 

இது எல்லா ஹைட்ராக்ஸி அமிலங்களுக்கும் உண்டான 
தனிக்குணமாகும் . 


CH , CHOH Hdoc 
colo + Foud - cy_2HQ CH ;-q =-o - oc 

. 


CO - O - CH 


CH3 
(lactide ) 


இதேபோன்ற சூழ்நிலையில் 3 - ஹைட்ராக்ஸி அமிலம் 
ஒரு நிறைவுறாத அமிலத்தையும் ( அக்ரிலிக் அமிலம் ) . 
Y - ஹைட்ராக்ஸிக் அமிலம் 

எஸ்ட்டரையும் 
( லேக்டோன் ) தருகிறது என்பதை முன்பே பார்த்தோம் . 


உள் 


4. விளாவிய கந்தக அமிலத்தால் நீராற்பகுக்கப்படும் போது 

இஃது இரண்டாக உடைந்து அசெட்டால்டிஹைடும் , 
ஃபார்மிக் அமிலமும் கொடுக்கிறது . 


dilute 


CH , CHOH COOH 


* CHỊCHO + HCOOH 


H ,SO . 


அடர் கந்தக அமிலத்துடன் இந் நிகழ்ச்சி மிகவும் 
மாக நடைபெறுகிறது . ஃபார்மிக் அமிலம் கரி ஓராக்ஸைடாகவும் , 
தண்ணீராகவும் மேலும் உடைகிறது . 


-- 


CONC 
CH ,CHOH COOH * CH , CHO + CO + H , 0 

H.SO ; 
பயன்கள் 

1. சாயத் தொழிற்சாலைகளிலும் , 
2. கால்சியம் லேக்டேட் மருந்தாகவும் , 
3. ஈத்தைல் லேக்டேட் சிறந்த கரைப்பானாகவும் பயன் 

படுகிறது . 


240 


கரிம வேதியியல் 
லேக்டிக் அமிலத்தின் மாற்றியம் 
( Isomerism of Lactlc Acid ) 


து மூன்று மாற்றுகளாக அமைந்துள்ளது . எல்லா ஐசோ 
மர்களுக்கும் ஒரேவிதமான பௌதிகக் குணங்களும் வேதியியற் 
குணங்களும்தம் காணப்படுகின்றன . 

ஒரு முனைவாகத் 
திருப்பப்பட்ட ஒளியைச் ( Planc polarised light ) சுமுற்றும் 
திறனில் அவை வேறுபடுகின்றன . இக் குணத்தை ஒளிச் 
சுழற்சி என வழங்குவர் . 


தளம் 


ஒளிச் சுழற்சியும் ஒளிவினை மாற்றியமும் 

தளம் சீராக்கப்பட்ட ஒளி ( Plane polarised light ) என்றால் 
என்ன என்பதுபற்றிக் கவனிப்போம் . எல்லா வழிகளிலும் 
கிடைக்கும் ஒளிக்கதிர்கள் மாறுபட்ட எல்லாத் திசைகளிலும் 
பரவுவதோடு அதன் அதிர்வு தளங்களில் வெவ்வேறு 
கோணங்களில் உள்ளன . இவ்வாறு பரவும் ஒளிக்கதிர்களை 
வேறுபடுத்தி ஒரே தளத்தில் குறிப்பிட்ட அதிர்வுடைய ஒளிக் 
கற்றையாக மாற்றினால் அது தளம் சீராக்கப்பட்ட ஒளி எனப் 
படும் . 


பல 


அதிர்வுத்தளங்கள் 
ஒளிக்கற்றையின் 
குறுக்கு ததோற்றம் 


அதிர்வுத்தளங்கள் சாக்கப்பட்ட 
ஒளியின குறுக்குத் தோற்றம் 


என 


கால்சைட் ( Calcitc ) படிகம் இவ்வாறு தளம் சீராக்கிய ஒளி 
பெற உதவுகிறது இது கைக்கோல் பட டை ( Nicol prism ) 

வழங்கப்படுகிறது . இந்தப் பட்டை * முனை வாக்கி , 
( Polariser ) என வழங்கப்படும் . சீரமைக்கப்பட்ட தளத்தை 
( Plan of polarisation ) அறிய உதவும் மற்றொரு பட்டை முனை 
வாங்கி ( Avalyser ) எனப்படும் . இவ் விரண்டும் சேர்ந்த அமைப்பு 
உள்ள கருவி முனைவறி கருவி ( Polarimeter ) எனப்படும் . 


பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்கள் 


841 


தண்ணீர் அல்லது ஒளிச் சுழற்சியற்ற திரவத்தை இவ் விரு 
பட்டைகளுக்கு இடையில் நிரப்பி முனைவாங்கிப் பட்டையில் 
ரே சீரான ஒளி கிடைக்குமாறு செய்து கொள்ளப்படுகிறது . 
இப்போது லேக்டிக் அமிலம் , மற்றும் இதுபோன்ற ஒளி 
சுழற்றும் தன்மையுள்ள பொருள்களைக் கரைசலாக எடுத்துக் 
கொண்டு மீண்டும் முனைவாங்கிப் பட்டை மூலம் நோக்கும்போது 
அதன் ஒரு சமப்பகுதி மற்றப் பகுதியைவிட ஒளி குறைந்தோ . 
அதிகரித்தோ 

காணப்படும் . இப்போது முனைவாங்கியைச் 
சுழற்றினால் மீண்டும் ஒரே சீரான ஒளி முழுவதும் கிடைக்கும் . 

முனைவாங்கி திருகப்படும் கோணம் ‘ சுழற்சிக் 
கோணம் ( Angle of rotation ) எனப்படும் . ஒளியை வலப் 
புறம் சுழற்றும் பொருள்கள் வலம்புரிச் சுழற்சியுள்ளவை 
என்றும் , இடப்புறம் சுமுற்றும் பொருள்கள் இடம்புரிச் சுழற்சி 
எனவும் வழங்கப்படும் . இதன் மூலம் அவற்றை இனம் 
காணலாம் . பின்வருவன லாக்டிக் அமிலத்தின் ஒளிச்சுழற்சி 
மாற்றுகள் . 


இவ்வாறு 


CH3 
H. 

OH 


HO 


loou 
( + ) லாக்டிக்அமிலம் 


COOH 
(- ) லாக்டிக் அமிலம் 


16 


. 


13. அமிலவழிப் பொருள்கள் 

( Acid Derivatives ) 


கரிம அமிலங்களிலுள்ள கார்பாக்சில் கரியணுவில் இணைந் 
துள்ள -- OH தொகுதிக்குப் பதில் வேறு தொகுதி இருப்பின் 
பத்தகைய சேர்மங்கள் அமில வழிப் பொருள்கள் எனப்படும் . 

ஹட்ராக்சில் தொகுதிக்குப்பதில் குளோரைடு தொகுதி 
இருப்பின் , அந்தச் சேர்மத்தை அமிலக் குளோரைடு ( Acid 
chloride ) அல்லது அசைல் குளோரைடு ( Acyl chloride ) என 
வழங்குகிறோம் . இதன் அமைப்பு , 


R - C 


என்பதாகும் . 


" cl 


இதைப்போலவே- NH , ஆகிய அமினோ தொகுதி அங்கு 
அமையின் . ஏற்படும் சேர்மத்திற்கு அமைடு ( Amidc ) எனப் 
பெயர் , இதன் அமைப்பு , 


R 


NH 


- COO - தொகுதி அங்கு அமையின் , ஏற்படுவது அமில 
நீரீலி ( Acide anbydride ) ஆகும் . இதன் அமைப்பு , 


O 


--- 


R ---- R 


அமிலவழிப் பொருள்கள் 


243 


-OR தொகுதி அங்கு அமையின் , ஏற்படுவது எஸ்ட்டர் 
( Ester ) எனப்படும் . இதன் அமைப்பு , 


O 


R -- C ... ) -- R 


அசைல் ஹாலைடுகள் 


இவற்றின் பொதுவாய்பாடு R - C 


ஆகும் . 


X 


Racco 


என்ற தொகுதிக்கு அசைல் தொகுதி " என்று 


பெயர் . 


CH₃ 


என்பது அசெட்டைல் தொகுதி . 


அசைல் 


ஹாலைடுகளுக்குப் பெயரிடுவதற்கு , அந்த 
ஹாலைடுகள் எந்த அமிலத்தின் வழிப்பொருளாக அமைகின்றதோ 
அவ் வமிலத்தின் பெயரிலுள்ள இக் ( -1 ) என்ற பின்னடைக்குப் 
பதில் ஐல் ( y1 ) என்ற அடையைச் சேர்க்க வேண்டும் . பின் 
வரும் எடுத்துக்காட்டுகளைக் காண்க . 


அசெட்டிக் அமிலம் 


அசெட்டைல் குளோரைக் 


CH3COOH 


CHC 


பென்சாயிக் அமிலம் 
( Benzoic acid ) 


பென்சாயில் குளோரைடு 
( Benzoyi chloride) 
CH5 - 4 

" ch 


CH5 COOH 


கரிம வேதியியல் 


அசெட்டைல் குளோரைடு ( CH , -CO - Cl) 

( Acetyl Chloride ) 


தயாரித்தல் 

இவ் வமிலக் குளோரைடு ஃபாஸ்பரஸ் ஐங்குளோரைடு 
அல்லது முக்குளோரைடு தூய்மையான அசெட்டிக் அமிலத் 
துடன் ( Glacial acetic acid ) வினை புரிவதால் பெறப்படுகிறது . 


CH , -COOH +-PC ) - + CH .-- CO -- C1 + POC1 , + HCI 


இது ஓர் ஆய்வுக்கூட முறையாகும் . 


பாஸ்பரஸ் முக்குளோரைடு 
- பிரிபுனல் 
H 


메 


குளிர்கலம் 


அசெட்டிக் 
அமிலம் 
பாஸ்பரஸ் முக் 
குளோரைடு 


அசெட்டைல 
குளோரைடு 


12 


C 


பா 


h 


* 


அ 


படம் 19 


செய்முறை 


படத்தில் காட்டியுள்ளபடி 

காட்டியுள்ளபடி ஒரு வாலை வடி குடுவையில் 
தூய்மையான அசெட்டிக் அமிலத்தை எடுத்துக் கொண்டு 
அதனுடன் 

ஒரு பிரிபுனலும் குளிர் கலமும் பொருத்தப்படு 

ஃபாஸ்பரஸ் முக்குளோரைடு மிக மெதுவாகப் 
பிரிபுனலிலிருந்து சேர்க்கப்படுகிறது . இப்போது குடுவை ஒரு 
குளிர்ந்த நீர்த்தொட்டியில் வைக்கப்படுகிறது . 


கின்றன . 


245 


அமிலவழிப் பொருள்கள் 


வினைவேகம் குறைந்தவுடன் குடுவையை முதலில் வெது 
வெதுப்பாக்கிப் பின் நன்றாகச் சூடுபடுத்த அசெட்டைல் 
குளோரைடு வாயு 55 ° C வெப்பநிலையில் வெளிவருகிறது . குளிர் 
கலத்தில் குளிர்ந்து கிடைக்கும் திரவம் மீண்டும் வாலைவடிக்கப் 
பட்டுச் சுத்தமாக்கப்படுகிறது . அமிலத்திற்குப் பதிலாகச் 
சோடியம் அசெட்டேட்டும் எடுத்துக்கொள்ளலாம் . 


வணிக முறை 


இம் முறைப்படி சோடியம் அசெட்டேட்டு உப்பைச் சூடு 
படுத்தி அதன் மீது குளோரின் வாயுவையும் கந்தக ஈராக்ஸை 
டையும் செலுத்தினால் அசெட்டைல் குளோரைடு வெளிவரு 
கிறது . முதலில் குளோரினும் , கந்தக ஈராக்ஸைடும் சேர்ந்து 
கந்தகக் குளோரைடாக ( Sulphuryl Chloride ) மாறுகிறது . 


SO , + C1 , -- > $ 0 , Cl , 


இது சோடியம் அசெட்டேட்டுடன் வினைபுரிகிறது . 


2CH , COONa + SO , CI , - 2CH , COCl + Na , SO . 


தயோனைல் குளோரைடு ( Thiony1 Chloride ) தூய்மை 
யான அசெட்டிக் அமிலத்துடன் வினைபுரிவதாலும் அசெட்டைல் 
குளோரைடு கிடைக்கிறது . 


CH . - COOH + SOCI , - CH , -Co - Cl + HCI -SO , 


இம்முறைப்படி ஆய்வுக்கூடத்தில் அசெட்டைல் குளோரைடு 
தயாரிப்பது எளிது . ஏனெனில் , உப விளைபொருள்கள் வாயுக் 
களாக இருப்பதால் விரைவில் நீக்கிவிடலாம் . வினை முடிந்தவுடன் 
கலவையைக் கொதிக்க வைப்பதால் வாயு விளை பொருள்கள் 
எளிதில் வெளியே கின்றன . எனினும் , மீண்டும் வாலை வடித்து 
53 முதல் 50 ° C வரை வெளிவரும் திரவம் திரட்டப்படுகிறது . 


குணங்கள் 


அசெட்டைல் குளோரைடு ஒரு நிறமற்ற திரவம் ; கொதிநிலை 
55 ° C . காற்றுடன் அதிகமாகப் புகையும் தன்மையுடையது . 


246 


கரிம வேதியியல் 


1 . 

தண்ணீரினால் எளிதில் பகுக்கப்பட்டுத் தனி 
அமிலத்தைக் கொடுக்கிறது . 
CH - cock + H --H - CH , -COOH + tch 

அசெட்டிக் அமிலம் 
2. ஆல்கஹாலுடன் வினை புரிந்து எஸ்ட்டர்களைக் கொடுக் 

கிறது . 
CHi - co { c! + Hioczt 

CH3 - C00C2H5 + Hcd 


கதைல் 
அசெட்டேட் 


3 . 


வினை புரிந் 


சோடியம் அசெட்டேட்டுடன் 
அசெட்டிக் நீரிலியைக் கொடுக்கிறது . 


CHs- co- cl + Nglooc - CH - CHg- C 

-- CHy - coo 

O 
CH3-CO 

அசெட்டிக் நீரிலி 
4. அசெட்டைல் குளோரைடு அம்மோனியாவுடன் சேர்வ 

தால் அசெட்டமைடு உண்டாகிறது . 
CH , -Co - Cl + NH , - > CH : -co -- NH , + HCI 

அசெட்டமைடு 

ப 
NH.CL 


NH ,, 


5. ஓரிணைய , ஈரிணைய அமீன்கள் இதனுடன் வினைபுரிந்து 

பதிலீடு செய்யப்பட்ட அமைடுகளை உண்டாக்குகின் றன . 
CH , -Cocl + H , N - CH , -- > CH , -CO -- NH - CH . + HCI 

மீத்தைல் அசெட்டமைடு 
CH3 

CH ) 
GHy - cocl + AN 

--CH3 - CO - N 
CH ) 

CHI 
இருமீத்தைல் அசெட்டமைடு 


6. அசெட்டைல் குளோரைடு எளிதில் ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 

செய்யப்பட்டு அதை ஒத்த ஆல்கஹால்கள் பெறப் 
படுகிறது . 


அமிலவழிப் பொருள்கள் 


247 


CH , -Co - c1 + 4 [ H ] 


NaHg 

> CH , CH ,OH + HC1 
ஆல்கஹால் ஈத்தைல் 

ஆல்கஹால் 


பயன்கள் 


அசெட்டைல் ஏற்றம் செய்ய இது ஒரு சிறந்த வினைப்பொரு 
ளாகும் . அங்ககச் சேர்மங்களின் தொகுப்புகளின் போது அசெட் 
டைல் தொகுதி ( CH , -Co- ) சேர்க்க இது மிகவும் அதிகமாகப் 
பயன்படுத்தப்படுகிறது . இந் நிகழ்ச்சி அசெட்டைல் ஏற்றம் 
( Acetylation ) எனப்படும் . 


அமில நீரிலிகள் ( Acid Anbydrides ) 


ஒற்றைக் கார்பாக்சிலிக் அமிலங்களின் அமில நீரிலிகள் 
இரண்டு அமில மூலக்கூறிலிருந்து ஒரு நீர் மூலக்கூறு நீக்கப் 
படுவதால் பெறப்படுகின்றன . அஃதாவது. 


--- 


R - C - OH ) 


R - C - OH 


+ H2O 
R - C 
. 

அமில நீரிலி 
( acid anhydride) 


O 


இரு அழில மூலக்கூறுகள் 


அசெட்டிக் நீரிலி ( Acetic Anhydride ) 


CIH ? -C 
CH3 - 


O=0 


இந்த நீரிலி மேற்சொன்ன முறைப்படி ஒரு மூலக்கூறு நீரை 
நீக்குவதால் பெறமுடிவதில்லை , 


248 


கரிம வேதியியல் 


தயாரித்தல் 

1. அசெட்டிக் நீரிலி அசெட்டைல் குளோரைடையும் 
சோடியம் அசெட்டேட்டையும் சேர்த்துச் சூடேற்றுவதால் 
கிடைக்கிறது . 


CHy - co - cL + Nalooc - CH ) 


c 
CH3 -Co 

20 + NaCO 
CH3 -CO 


இம் முறையே தொழிற்சாலைகளிலும் பின்பற்றப்படுகின்றது . 


2. தொழிற்சாலைகளில் மேலும் ஒரு முறை பயன்படுத்தப் 
படுகிறது . 700 ° C வெப்பநிலையில் அசெட்டிக் அமிலத்தின் ஆவி 
யைச் சிதைவுறச்செய்து , ஒரு நிறைவுறாத கீட்டோன் , கீட்டென் 
( Ketene ) பெறப்படுகிறது . இந் நிகழ்ச்சிக்குத் தேவையான 
வினையூக்கியும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 


CH , 

---COOH 


700 ° C 

* CH= C = 0 + H , O 
வினையூக்கி 


இந்தக் கீட்டென் மேலும் அசெட்டிக் அமிலத்துடன் வினை 
புரிந்து அசெட்டிக் நீரிலியைக் கொடுக்கிறது . 


CH , COOH + CH , = C = 0 


> ( CH , CO) , 0 


இயல்புகள் 

து ஒரு நிறமற்ற திரவம் . கொதிநிலை 137 ° C ; வெந்நீரில் 
விரைவில் 

கரையக்கூடியது ; ஈரக்காற்றில் புகைவதில்லை . 
அசெட்டைல் குளோல் ரடைவிட இது குறைந்த வினை வலிமை 
யுடையது . இதுவும் அசெட்டைல் ஏற்றத்திற்கு உதவும் சிறந்த 
வினைப்பொருளாகும் . 


1. வெந்நீரினால் நீராற் பகுக்கப்பட்டுத் தனி அமிலமாக 

மாறுகிறது . 


அமிலவழிப் பொருள்கள் 


249 


CHY - CO 


HO 
with the turistas 2 CH3 -COOH 

அசெட்டிக் அமிலம் 


CH₃-co! 


2 , அம்மோனியாவுடன் சேரும் போது அசெட்டமைடும் 

அம்மோனியம் அசெட்டேட்டும் கிடைக்கின்றன . 


NH2 


CF13 -CO 


* CH , COIN + 2 + CH3COOH 
CH3 

H 
CH3 - COOH + NH3 met CH3•COONH4 

* அம்மோனியம் அசெட்டேட் 
ஆல்கஹால்களுடன் வினைபுரிந்து தனி அமிலத்தையும் 
எஸ்ட்டரையும் கொடுக்கிறது . 


* 0 + 


CH3 -CO 

아내 

-CH3 - COOH CH3.CO.O.COH5 
CH3 co 

C2H அசெட்டிக் ஈத்தைல் அசெட்டேட் 

பலம் 
4. ஓரிணைய , ஈரிணைய அமீன்கள் தனுடன் சேர்வதால் 

பதிலீடு செய்யப்பட்ட அமைடுகள் கிடைக்கின்றன . 
CH3 - C 

NH2 

CIH3 --CO -- NiH - Ci+ , CH5CCO ++ 
CH3 - Co CH3 

மீத்தைல் 
அசெட்டமைம் 


CH3 -co 


CHI 


CH3 


O 


+ NH 


CHg - CO - NA 


CH9 - co 


CHI 


-CH₂ 
இருமீத்தைல் அசெட்டமைடு 


CH , COOH 


பயன்கள் 

1. அசெட்டைல் ஏற்றம் செய்யப் பயன்படுகிறது . 
2. செயற்கை நூலான அசெட்டேட் ரேயான் உற்பத்தி 

செய்யப் பயன்படுகிறது . 
3. சாயப்பொருள்களும் மருந்துகளும் தயாரிக்கப் பயன் 

படுகிறது . 


250 


கரிம வேதியியல் 


அசெட்டமைடு ( CH : -CO - NH ,) 

( Acetamide ) 
அமில அமைடுகள் பின் வரும் தொகுதியைக் 


Ni- 2 


கொண்டுள்ளன . 

CC 

` 
செட்டமைடை இக் குடும்பத்தின் முன் மாதிரியாகக் 
கொள்ளலாம் . ஃபார்மமைடு இவ்வரிசையில் முதல் பொருளாகும் . 


தயாரித்தல் 

1. அசெட்டமைடு , அம்மோனியம் அசெட்டேட்டிலிருந்து 
தயாரிக்கப்படுகிறது . தூய அசெட்டிக் அமிலத்துடன் 
அம்மோனியம் அசெட்டேட்டைச் சுமார் இரண்டு மணி நேரம் 
ஆ விமீட்புக் குளிர்கலம் பொருத்திய குடுவையில் வைத்துக் 
கொதிக்க வைக்கும்போது அசெட்டமைடு உண்டாகிறது . பின் 
இக்கலவையை வாலை வடித்துக் காற்றுக் குளிர்கலத்தால் குளிரச் 
செய்ய 22 --224 - ல் வெளிவரும் அசெட்டமைடு திரட்டப் 
பட்டுச் சுத்தமான அசெட்டமைடு பெறப்படுகிறது . அசெட்ட 
மைடு குளிர் கலத்தில் உறையாதிருக்கக் கலம் சூடான நிலையில் 
வைக்கப்படுகிறது . 

CH , C00 HN - > CH , CONH , + H2O 

2. அசெட்டைல் குளோரைடு அல்லது அசெட்டிக் நீரிலி 
யுடன் அம்மோனியா வாயு வினைபுரிவதாலும் அசெட்டமைடு 
கிடைக்கிறது . 


CHY- CO - CA = Ni - 3 

CH3.CONH2 + HCl 
CHy - co . 

NH3 
CH3 -CO 

CH3 CONH2 + CH3COOH 
இயல்புகள் 

இது வெண்மையான படிகத் திடப்பொருளாகும் ; உருகுநிலை 
82 ° C ; கொதிநிலை 222 ° ; சுத்தமான அமைடு நெடியற்றது ; 
தண்ணீரில் கரையக்கூடியது . ஆல்கஹால் , ஈதர் ஆகிய திரவங் 
களிலும் கரையும் தன்மையுடையது . இது குறைந்த காரத் 
தன்மை கொண்டது . 


251 


அமிலவழிப் பொருள்கள் 


1. இது தண்ணீரினால் மெதுவாகவும் , அமிலத்தினால் சற்று 
விரைவாகவும் , காரக்கரைசலினால் மிக விரைவாகவும் நீராற் 
பகுக்கப்படுகிறது . 


CH - CO - NH , + H , O 


கொதிக்கும் 

> CH , - ( OONH , 
தண்ணீர் 

அம்மோளியம் அசெட்டேட் 


அமிலம் 
CH , -co - NH , + HCI + H , 0 - CH ,-COOH + NH , C ) 

அசெட்டிக் அமிலம் 


CH - CO - NHN + NaOH 


காரம் 
- > CH , -- COONa + NH , 

சோடியம் அசெட்டேட் 


2. அசெட்டமைடு ஃபாஸ்பரஸ் பெண்டாக்சைடுடன் 
சேர்த்துச் சூடாக்கப்படும்போது நீர் நீக்கம் செய்யப்பட்டு மீத் 
தைல் சயனைடு கிடைக்கிறது . 

P , 05 
CH - CO - NH , -- > 

-- CH - CN + H , O 

மீத்தைல் சயனைடு 
8. நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரியும்போது அமினோத் 
தொகுதி ( -NH , ) ஹைட்ராக்சில் ( -OH ) தொகுதியினால் பதிலீடு 
செய்யப்படுகிறது . நைட்ரஸ் அமிலம் நிலையற்றது . இதனால் 
விளாவிய பொட்டாசியம் நைட்ரைட்டு அசெட்டமைடுடன் 
சேர்க்கப்பட்டு அக் கரைசலில் விளாவிய ஹைட்ரோகுளோரிக் 
அமிலம் சேர்க்கப்படுகிறது . 


0 

I 
CH3 - C - INHO 

HO ! Nio1 


CH3 - C 

N2 + H2O 
OH 


சேர்மங்களும் இவ் 


அமினோத் தொகுதியுள்ள எல்லாச் 
வினைக்கு உட்படுகின்றன . 


4. புரோமின் திரவமும் , நீர் அல்லது ஆல்கஹால் சேர்த்த 
பொட்டாஷ் காரக் கரைசலுடன் வினைப்பட்டு மீத்தைல் அமீன் 
எனனும் வாயுவைத் தருகிறது . இவ் வினை ஹாஃப்மேன் வனை 
எனப்படும் . இவ் வினை பின கண்ட பல நிலைகளில் நிகழ்கிறது . 


. 


252 


கரிம வேதியியல் 


... ( அ ) அசெட்டமைடு முதலில் புரோமினேற்றம் அடை 


கிறது . 


CH , -Co - NH , + Br ,-VCH , -co - NHBr + HBr 

N - புரோமோ அசெட்டமைடு 


( ஆ ) N - புரோமோ அசெட்டமைடு பின் பொட்டாஷ் 
காரத்துடன் வினை புரிந்து ஒரு நிலையற்ற பொட்டாசியச் 
சேர்மத்தை உண்டாக்குகிறது . 


CHg - Co - NHBr * KOH- CHg - co - NrHo 


( இ ) இந்தச் சேர்மம் இடமாற்றமடைந்து மீத்தைல் 
தொகுதி நைட்ரஜனுடன் இணைகிறது . இப்போது பொட்டா 
சியம் புரோமைடு வெளியேறுகிறது . 


K 


ag - co - N 


இடமாற்றம் 

CH , NCO + KBr 
Rearongement மீதைல் சோசயனேட்டு 


Br 


( ஈ ) மீத்தைல் ஐசோசயனேட் நீராற் பகுக்கப்படுகிறது . 


CH? Nco 


CH3 NH2 + K2CO3 


+ HOK 
+ HOK 


மீத்தைல் அமீன் 


இந்த வினை முக்கியமானது . ஏனெனில் , இவ் வினை மூலம் 
கார்பன் அணுச்சங்கிலியிலிருந்து ஒரு கரியணு நீக்கப்படுகிறது . 
அசெட்டமைடிலிருந்து மீத்தைல் அமீன் உண்டாகும் போது ஒரு 
கரியணு 

குறைகிறது . இதனால் இவ் வினை ஹாஃப்மேன் 
குறைப்பு (degradation ) என வழங்கப்படும் . 

5. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு மூலம் ஆக்சிஜன் 
ஓடுக்கத்தினால் இது ஈத்தைல் அமீனைக் கொடுக்கிறது .. 


Li Al H, 


CH - CO - NH , 


CH - CH - NH 


253 


அமிலவழிப் பொருள்கள் 


சுருக்கம் 


அமிலக் குளோரைடுகள் 


O 


பொதுவாய்பாடு CnF2n + | C 

" cl 
மாதிரிப்பொருள் CH , COCI அ செட்டைல் குளோரைடு 


1. தயாரித்தல் 


CH , COOH 


SOCI , 

* CH , COC! 
PCl , ( அ ) PCLE 


2. 


இயல்புகள் 


H , 0 


→ , 

CH , COOH 


NaOH 


> CH , .COoNa 


CH , -- CO - CI 


CHOH 

* CHIL.COOCH3 


NH , 


> CHI , CONH , 


| 


[ H ] 


CH , CH , OH 


அமில நீரிலிகள் 


CnH2n + 1 - 


பொதுவாய்பாடு 


CnH2n + 

+ 1 


C. 


= 
O 


நீரிலி 


முதல் பொருளும் மாதிரிப்பொருளும் அசெட்டிக் 
( CH , -CO ) , ) ஆகும் . 


தயாரித்தல் 
CH , co cl + Na ooc - CH3--- CH ; -CO - O - CO - CH ? 

- , 


254 


கரிம வேதியியல் 


இயல்புகள் 


H , O 


- 


CH , COOH 


NaOH 
-------- > CH , COONA 


C , H , OH 

+ CH , COOCH . + CH , COOH 


- 


( CH , -CO ) , 0 


NH , 


CH , CONH , + CH , COONH , 


[ H ] 


CH , CH ,OH 


அமில அமைடு 


பொது வாய்பாடு 


Cr Han + 


r = 0 


NH2 


முதல் பொருள் HCONH , ( ஃபார்மமைடு ) 
மாதிரிப் பொருள் CH , CONFI , ( அசெட்டமைடு ) 


தயாரித்தல் 

நீர் நீக்கம் 
CH , -- COONH , 

> CH4 - CO - NH , 
இயல்புகள் 

H , O 

→ CH , -- COOH 
அமிலம் ( அ ) காரம் 


tamins 


P , 0 , 


--- > CH , CN 


CH , CONH , 


- 


புரோமின் + 

* CHỊNH , 
ஆல்கஹால் Kou 


[ + ] 


> CH4 - CH ,NH , 


HNO , 


> CH , COOH 


அமிலவழிப் பொருள்கள் 


255 


வினாக்கள் 
1. சோதனைச்சாலையில் அசெட்டைல் குளோரைடு எவ்வாறு 

தயாரிக்கப்படுகிறது ? அதன் முக்கியக் குணங்களையும் 

பயன்களையும் குறிப்பிடுக. 
2. பின் வரும் சேர்மங்களினால் நீர் அறிவது என்ன ? 

( அ ) ஓர் அமில அமைடு 
( ஆ ) ஓர் அமிலக் குளோரைடு இவ்விரண்டையும் எவ்வாறு 

வேறுபடுத்தி அறியலாம் ? 
3. அசெட்டமைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது . 
4. ஹாஃப்மேன் வினையை ஒரு சான்று காட்டி விளக்குக. 
5. அசெட்டைல் குளோரைடு எவ் வினைகளில் அசெட்டிக் 

அமிலத்தை ஒத்திருக்கிறது ? 


எஸ்ட்டர்கள் ( Esters ) 


O 

1 / 
R - COR 


பொது வாய்பாடு 


O 
11 
-C - OR 


வினைபடு தொகுதி 


ஓர் ஆல்கஹாலும் ஒரு கரிம அல்லது கனிம அமிலமும் சேர் 
வதால் கிடைக்கும் விளைபொருள் எஸ்ட்டர் என வழங்கப்படும் . 
சான்றாக ஈத்தைல் அசெட்டேட் என்பது . 


CHy - COOH + HOIC2 Hs : 


- 


* CH -- COOC2H5 + H2O 
சாத்தைல் அசெட்டேட 


அதேபோல ஈத்தைல் குளோரைடு என்பது 


CH3 - CH2OH + HICH 


CHY -CH , Cl + H20 
ஈத்தைல் குளோரைடு 


இந் நிகழ்ச்சியின் போது அமிலத்திலுள்ள ஹைட்ரஜன் 

இடத்தில் வேறோர் அல்க்கைல் தொகுதி 
அமர்வதைக் காண்கிறோம் . 


அணுவின் 


256 


கரிம வேதியியல் 


கரிம அமிலங்களின் எஸ்ட்டர்கள் 


ஆல்கஹால்களும் அமிலங்களும் வினைபடுவதால் எஸ்ட்டர் 
கள் உண்டாகின்றன . இந் நிகழ்ச்சியை எஸ்ட்டர் ஆக்குதல் 
( Esterification ) என்று வழங்குவர் . இது ஒரு முன் பின் மாறும் 
வினையாகும் . இதனால் 100 % ( சதவீதம் ) எஸ்ட்டர் ஒருபோதும் 
கிடைப்பதில்லை . சுமார் 66 % வினைக்கலவை விளை பொருளாக 
மாற்றப்படுகிறது . 
ஈத்தைல் அசெட்டேட் ( CH , COOC , H ; ) 

எஸ்ட்டர்களில் இது மிகவும் முக்கியமானது . இதை உண் 
மையான மாதரி எஸ்ட்டராகக் கொள்ளலாம் . 


தயாரித்தல் 

சம அளவுள்ள ஈத்தைல் ஆல்கஹாலும் அடர்கந்தக அமில 
மும் சேர்த்து ஒரு வாலைல ! டி குடுவையில் எடுத்துக்கொள்ளப் 


ஈத்தைல் ஆல்கஹால் 

+ 
அவசிட்டிக் அமிலம் 


. 


I 


ஈத்தைல் 
ஆல்கஹால் 

+ 
அடர்கந்தக 
அமிலம் 

+ 
அசெட்டிக் 
அமிலம் 


எஸ்ட்டர் 


1 


படம் 19 


படுகிறது . குடுவையை ஒரு பிரிபுனலும் வெப்பமானியும் உள்ள 
அடைப்பானால் மூடிப் பக்கவாட்டிலுள்ள குழாய்மூலம் குளிர் 
கலம் பொருத்திக் கொள்ளப்படுகிறது , 


அமிலவழிப் பொருள்கள் 


257 


ரிபுனலில் ஈத்தைல் ஆல்கஹாலும் அசெட்டிக் அமிலமும் 
சேர்ந்த கலவை எடுத்துக்கொள்ளப்படுகிறது . குடுவை 140 ° C 
வெப்பநிலைக்குச் சூடு படுத்தப்படுகிறது . இப்போது பிரிபுனல் 
வழியாகக் கலவை ஒரே சீராகச் சேர்க்கப்படுகிறது . வெளிவரும் 
வடி திரவம் எஸ்ட்டருடன் அமிலம் , ஈத்தைல் ஆல்கஹால் , ஈதர் , 
தண்ணீர் ஆகியவற்யுைம் கொண்டுள்ளது . 


இந்த வடிதிரவத்தை வீரியமுள்ள சோடியம் கார்ப 
னேட்டுக் கரைசலுடன் சேர்த்துக் கலக்கிப் பிரிபுனலில் எடுத் 
துக்கொள்ளப்பட்டு அமில அசுத்தங்கள் , பிரித்தெடுக்கப்படு 
கின்றன . மேலே மிதக்கும் ஈத்தைல் அசெட்டேட் நீக்கப்பட்டு 
நீரற்ற கால்சியம் குளோரைடுடன் சேர்க்கப்படுகிறது . இதனால் 
ஆல்கஹாலும் தண்ணீரும் நீங்குகின்றன . மீதமுள்ள திரவத்தை 
வாலை வடித்து 78 ° -79 ° வரை கிடைக்கும் திரவத்தைத் 
திரட்டிச் சுத்தமாக்கச் சுத்தமான எஸ்ட்டர் பெறப்படுகிறது . 
கழ்க்கண்ட முறைகளின் படியும் எஸ்ட்டர்கள் தயாரிக்கலாம் 


இயல்புகள் 

இது நிறமற்ற திரவம் ; நடுநிலையுடையது ; கொதிநிலை 77.5 ° C ; 
இதற்குத் தனியான பழத்தின் நெடியுண்டு ; தண்ணீரில் சிறி 
தளவே கரையக்கூடியது . 


1 , நீராற் பகுக்கப்படும்போது ஈத்தைல் ஆல்கஹாலும் 

அசெட்டிக் அமிலமும் கிடைக்கின்றன. காரக் கரைச 
லால் கடைநிலைக் ( Higher ) கொழுப்பு அமிலங்களின் 
எஸ்ட்டர்களை நீராற் பகுக்கும்போது இவ் வமிலங்களின் 
சோடிய உப்புக்கிடைக்கிறது . இதுதான் சோப்பு ஆகும் . 
இதனால் காரக்கரைசலால் நீராற் பகுக்கப்படுவதைச் 

சோப்பு ஆக்குதல் ( Saponification ) என வழங்குவர் . 
2. இஃது அம்மோனியா வாயுவுடன் வினைபுரிந்து அசெட் 

டமைடையும் ஈத்தைல் ஆல்கஹாலையும் கொடுக்கிறது . 
CH3 -COOC Hg + NH4 - > CH , CONH4 + CH - 

CH , OH 
3. சோடியம் ரசக்கலவையும் ஆல்கஹாலும் சேர்த்து ஆக் 

சிஜன் ஒடுக்கம் செய்யும் போது ஈத்தைல் ஆல்கஹால் 
கிடைக்கிறது. 

Na - Hg 
CH - COOC , H , + 4 [ H ] 

2CH , -CH , OH 

H, O 
17 


258 


கரிம வேதியியல் 


4. ஃபாஸ்பரஸ் ஐங்குளோரைடு இதனுடன் வினைப்பட்டு 

அசெட்டைல் குளோரைடையும் ஈத்தைல் குளோரை 
டையும் கொடுக்கிறது . 


CH - COOC3H4 + PC14 


CH.Cocl + C9H ; Cl + 

POC) , 


1. ( சாயங்கள் ) பூச்சுகள் ( Lacquers ) தயாரிக்கக் கணரப் 
பானாகப் பயன்படுகிறது , 
2. செயற்கை 

வாசனைப் பொருளாக உபயோகிக்கப்படு 


3. செயற்கைப் பட்டு தயாரிக்கவும் பயன்படுகிறது 


மெழுகுகள் , கொழுப்புகள் , எண்ணெய்கள் 
முன் பார்த்த எஸ்ட்டர்கள் எல்லாம் 

நறுமணமுள்ள 
திரவங்கள் ; எளிதில் ஆவியாகக்கூடியவை . இவை பூக்களிலும் 
பழங்களிலும் செடிகளிலும் கிடைக்கின்றன . மெழுகுகள் , 
கொழுப்புகள் மற்றும் எண்ணெய் ஆகியவையும் எஸ்ட்டர்களே . 
மெழுகுகள் குறைந்த உருகுநிலையுள்ள திடப்பொருள்கள் .. 
கொழுப்புகளும் திடப்பொருள்களே , நமது நாட்டிலுள்ள 
தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்தில் கொழுப்பாக மாறித் 
தி ... ப்பொருளாக உள்ளது ; கோடையில் இது எண்ணெயாக 
உள்ளது . 

தேன் மெழுகு நிறைவுற்ற அமில எஸ்ட்டர்களின் 
கலவையும் , நிறைவுற்ற ஆல்கஹால்களின் ( ஒற்றை ஹைட்ரிக் ) 
கலவையுமாகும் . கொழுப்புகள் ஒரே ஆல்கஹாலிலிருந்து 
பெறப்பட்ட எஸ்ட்டர்களாகும் . இவ்வகை ஆல்கஹால் 
பெரும்பாலும் கிளிசராலாகக் ( Glycerol ) காணப்படுகிறது . 
அதனால் கொழுப்புகள் கிளிசரைடுகள் ( Glycerides ) எனவும் 
வழங்கப்படும் . இவை நீண்ட சங்கிலி போன்ற கொழுப்பு 
அமிலங்களின் எஸ்ட்டர்கள் ஆகும் . அவை இரட்டைப்படை 
எண்ணிக்கையுள்ள கரியணுக்களைக் கொண்ட . அமிலங்களையும் 
கொண்டுள்ளன . அவை நிறைவுற்ற அல்லது 

நிறைவுறாத் 
அமிலங்களாகவும் இருக்கும் . 

மெழுகுகள் மெழுகுவர்த்திகள் செய்யப் பயன் படுகின் றன . 
பனைவகை மரங்களிலிருந்து எடுக்கப்படும் மெழுவிலிருந்து கிராம 
ஃபோன் தட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன . காலணி மெருகுகள் 
( Boot polish ) போன்றவை தயாரிக்கவும் பயன்படுகிறது . 


அமிலவழிப் பொருள்கள் 


259 


கொழுப்புகள் , மிக முக்கியமான 

மிக முக்கியமான உணவுப்பொருள்களில் 
ஒன்று எண்ணெயும் கொழுப்பு வகையைச் சார்ந்ததே . 


எண்ணெயிலிருந்தும் கொழுப்பிலிருந்தும் பெறப்படும் 
பொருள்களில் சோப்பு மிக முக்கியமானது . கிளிசரைடுகள் , 
எண்ணெய்கள் ஆகியவை நீராற் பகுக்கப்படுவதால் சோப்புக் 
கிடைக்கிறது . சோப்புகள் கொழுப்பு அமிலங்களின் சோடிய 
உப்பாகும் . இதனுடன் கிளிசரால் ஒரு துணைப் பொருளாகக் 
கிடைக்கிறது . 


CHO C - R 


--- 


O=UO=0 


CH ,OH 


NaOH 


CH --0 -- C - R 


CHOH + JRCOO Na 


CH .---- R 


H 


CH , OH 


சோப்பு 


Q 


சாதாரணச் சோப்பு ஒரு சோடியம் உப்பு . ஆனால் , பிருது 
வான சோப்பு . முகம் மழிக்க உதவும் சோப்புகள் பொட்டாசியம் 
உப்புகளாகும் . திரவச்சோப்பு தேங்காய் எண்ணெயிலுள்ள 
கொழுப்பு அமிலப் பொட்டாஷ் உப்பின் நீரிய கரைசலாகும் . 
சோப்பு ஒளிபுகும் தன்மையுடையதாக்க அதனுடன் ஆல்கஹால் 
சேர்க்கப்படுகிறது . வாசனைப்பொருள்கள் , வண்ணச் சேர்மங்கள் , 
கிருமி நாசினி ஆகியவை சேர்க்கப்பட்டு வெவ்வேறு சோப்புகள் 
தயாரிக்கப்படுகின்றன . 


ஏற்றம் 


அடையச்செய்தல் 


எண்ணெய்களை ஹைட்ரஜன் 

( Hydrogenation of oils ) 


எண்ணெயிலுள்ள கொழுப்பு அமிலங்களின் இரட்டை 
இணைப்புகளை ஹைட்ரஜன் ஏற்றம் அடையச் செய்வதால் 
அவை திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு வருகின்றன . இம் முறைப் 
படி பருத்திக்கொட்டை எண்ணெய் , கடலை எண்ணெய் முதலி 
யவை மாற்றப்பட்டு வனஸ்பதி என்ற பெயரில் வழங்கப்படு 
கின் றன . இவ்வாறு இரட்டை இணைப்பை நிறைவுறச் செய்தல் 
180 ° -190 ° C வெப்பநிலையில் நிக்கல் உலோக வினை யூக்கியின் 
உடனிருக்க நிகழ்கிறது . 


280 


கரிம வேதியியல் 


கனிம அமிலங்களின் எஸ்ட்டர்கள் 


தாது அமிலங்கள் ஆல்கஹாலுடன் வினை புரிந்து இவ்வகை 
எஸ்ட்டர்களைக் கொடுக்கின்றன . 


இருமீத்தைல் சல்ஃபேட் ( Dimethy ) Sulphate )) 

( CH , ) , 10 . 


1. இருமீத்தைல் சல்ஃபேட் , மீத்தைல்) அயோடைடு 
வெள்ளிச் சல்ஃபேட்டுடன் சேர்த்துச் சூடுபடுத்துவதால் கிடைக் 


திறது . 


2CH , + AL , SO . 


( CH ) , So , + 2 4gl 


2. மீத்தைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுக் 

குறைந்த 
அழுத்தத்தில் வாலை வடிக்கப்படுவதாலும் இது பெறப்படுகிறது 
மீத்தைல் ஆல்கஹால் அடர்ந்த -அமிலத்துடன் சேர்ந்து 
மீத்தைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுக் கிடைக்கிறது . 


CH , OH + H , SO , 


வெப்பம் 

> CHITISO , + H , 0 


2 CH , HSO, 


குறைந்த 

> ( CHg ) , SO , + 11,50 ) , 
அழுத்தம் 


இயல்புகள் 

இது ஒரு நிறமற்ற திரவம் ; கொதிநிலை 185 ° C ; தண்ணீ 
ருடன் கலக்காது ; மீத்தைல் ஏற்றத்திற்கு மிகச்சிறந்த வினைப் 
பொருளாகும் . 


CH , OH + ( CH , ) , 50 , -7 CH ,-0 - CH , + CH , HSO , 

இரு மீத்தைல் ஈதர் 


CH , -NH , + ( CH ) SO , -- > CHRINHCl + CHRISO , 


அலக்கைல் நைட்ரைட்டுகள் நைட்ரோ அல்க்கேன்கள் 


அல்க்கைல் நைட்ரைட்டுகளில் R - 0 - NO தொகுதியும் 
நைட்ரோ அல்க்கேன் களில் R - NO , தொகுதியும் உள்ளன . 


அமிலவழிப் பொருள்கள் 


261 


ஈத்தைல் நைட்ரைட்டு ( Ethyl Nitrite ) C , H , ONO 
அடர் 

ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விளாவிய 
சோடியம் நைட்ரைட்டுக் கரைசலும் ஆல்கஹாலும் கலந்த 
கலவையில் சேர்த்தால் இது கிடைக்கிறது . 


C2H50H + HÖNO 


NONO2 
HC 


C2H5ONO + H2O 
ஈத்தைல் நைட்ரைட்டு 


ஒரு நிறமற்ற நறுமணமுள்ள திரவம் ; தண்ணீர் 
அல்லது விளாவிய காரக்கரைசலால் நீராற் பகுக்கப்படும்போது 
ஆல்கஹால் கிடைக்கிறது . 

C , H , ONO + NaOH - C , H , OH + NaNO , 


சேர்த்து 


சோடியம் ரசக்கலவையும் ஆல்கஹாலும் 
ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்யும் போது இது ஈத்தைல் ஆல்கஹாலை 
யும் ஹைட்ராக்சில் அமீனையும் கொடுக்கிறது . 
C , H , ONO + 4 [ H ] - > C , H , OH + NH , OH 

ஹைட்ராக்சில் அமீன் 


நைட்ரோ ஈத்தேன் ( Nitro ethane ) C , H , NO , 

ஈத்தைல் அயோடைடும் வெள்ளி நைட்ரைட்டும் வினை 
புரிவதால் இஃது உண்டாகிறது . 


C2 H5 / 1 + Ag | NO , 


C2H = NO + A91 


இதனுடன் சிறிது நைட்ரைட்டும் உண்டாகிறது . ஆனால் 
இதன் கொதிநிலை 17 ° C ஆக இருப்பதால் இதனை ( நைட்ரோ 
ஈத்தேன் 115 ° C ) எளிதில் படிப்படியாக வாலைவடித்தல் மூலம் 
பிரித்துவிடலாம் . 

இது ஒரு நிறமற்ற , நறுமணமுள்ள திரவர் : தண்ணீரில் 
சிறிதளவே கரையும் தன்மையுடையது . அமிலக்கரைசலில் 
ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்யும்போது ஈத்தைல் அமீன் கிடைக் 
கிறது . 
CH = CH - NO + 4 [ H ] -- > CH - CH - NH, + 2H , O 

ஈத்தைல் அமீன் 


262 


கரிம வேதியியல் 


அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலத் 
தினால் இதை நீராற் பகுக்கும்போது அசெட்டிக் அமிலம் 
உண்டாகிறது . 

CH3 - CHA - NO, + HNO - > CH3 – COOH + NH4OH 


ஈத்தைல் நைட்ரைட்டு 


நைட்ரோச் சேர்மம் 


ரிணைய அமீன் 


ஓடுக்கம் : ஆல்கஹால் + 

ஹைட்ராக்சில் அமீன் 


சேர்ந்து 


காரத்துடன் சேர்ந்து நீராற் 
பகுக்கப்பட்டு ஆல்கஹா 
கலக் கொடுக்கிறது . 


அமிலத்துடன் 
நீராற்பகுக்கப்பட்டுக் கார் 
பாக்சிலிக் அமிலத்தைக் 
கொடுக்கிறது . 


சுருக்கம் 

கரிம எஸ்ட்டர்கள் 
பொது வாய்பாடு : 


CH , n + 1 COOCaH , + 


= 1 


முதல் பொருள் : 


HCOOC, H , 
ஈத்தைல் ஃபார்மேட் 


அடர் 


மாதிரிப்பொருள் : CH2 - COOC , H . 
1. தயாரித்தல் 
CH , - COOF + C.H.OH - 

H , SO . 
CH , COC1 ( 3 ) + C, H , OH 

+ CH , COỘC , H , 
( CH . - CO) , 0 

CH , - COO Ag + IC , H ; -- 
2. இயல்புகள் 

நீராற்பகுத்தல் 

----- > CH -COOH 
அமிலம் (அ ) காரம் 


NH , 


CH . - COOCH 


higai 


> CH , CONH , + C , H , OH 


[ H ] 


+ CH , -- CH.OH 


அமிலவழிப் பொருள்கள் 


288 


கனிம எஸ்ட்டர்கள் 


பொது வாய்பாடு ; 


CaHan + 11 


So .. 


C , H , n + 1 
C.Han + 1 ONQ ; 
CH , n + 1 NO , 


குறிப்பிடத்தக்க பொருள் ( CH ) ,SO , 

இரு மீத்தைல் சல்ஃபேட 


1. தயாரித்தல் 


As , so . 


, 


CH I 


- 


- > ( CH , ) , SO . 


- 


H.SO. 
CH.OH 

குறைந்த 
அழுத்தம் 


2. இயல்புகள் 


CH , OH 


CH .---CH 


( CH ) , SO . 


CHÁNH , 


-- 


CH , NHCH , 


அல்க்கைல் நைட்ரைட்டுகளும் நைட்ரோ அல்க்கேன்களும் 


குறிப்பிடத்தக்க பொருள்கள் C , H , - 0 --NO ஈத்தைல் 
நைட்ரைட் , C , H , NO , கைட்ரோ ஈத்தேன் ஆகியவை , 


| 


நத்தைல் நைட்ரைட்டு 


1. தயாரித்தல் 


C ,H , OH + HONO 


KNO , 
-- > C , H ,ONO + H , O 
HCIL 


கரிம வேதியியல் 


2 , இயல்புகள் 


NaOH 


* C ,H ,OH 


C , H , ONO -- > 


( H1 - C ,H.OH + NH , OH 


நைட்ரேடஈத்தேன் 


1. தயாரித்தல் 

C , H , I + AgNO , - > C ,H.NO , + Ag ] 


2. இயல்புகள் 


நீராற் பகுத்தல் 

+ CH ,COOH + NH ,OH 
அமிலம் 


டிகை 


C , H , NO , 


[ H ] 


--- 


CH - CH - NH , 


14. அமீன்கள் 

( AMINES ) 


ந்தச் சேர்மங்களை அம்மோனியாவின் 

அம்மோனியாவின் வழிப்பொருள்க 
ளாகக் கொள்ளலாம் . அம்மோனியாவிலுள்ள ஹைட்ரஜன் 
அணுக்கள் அல்க்கைல் தொகுதிகளால் இடப்பெயர்ச்சி செய்யப் 
படும் போது இவை கிடைக்கின்றன . 


H 


H 

| 
H - N- H 
அம்மோனியா 


H 

| 
R - N - H 
ஓரிணைய அமீன் 


R - N - R 
ஈரிணைய அமீன் 


R 

| 
R - N - R 
மூவிணைய அமீன் 


மேலும் , அம்மோனியாவில் இடப்பெயர்ச்சி செய்யப்படும் 
ஹைட்ரஜன் எண்ணிக்கையைப்பொறுத்து அல்லாமல் அம்மோ 
னியம் அயனியை ( NH + ) ஒத்த மற்றொரு வரிசைச் சேர்மங்களும் 
அமீன் களில் உண்டு . இவ்வகைச் சேர்மங்கள் நான்கல்க்கைல் 
அமோனியம் உப்பு என்றோ நான் கிணைய அம்மோனியம் உப்பு 
( Quaternary ammonium salts ) என்றோ வழங்கப்படும் . அம் 
மோனியம் அயனியிலுள்ள எல்லா ஹைட்ரஜன் அணுக்களின் 
இடங்களும் அல்க்கைல் தொகுதிகளால் இடம் பெயர்க்கப் 
பெற்றவாறு இவைகள் அமைந்துள்ளன . 


+ 


-- 


RR 


R 


CH₃ 


CH3 


- 


c d 


( CHI 


"CH3 


நான்கல்க்கைல் 
அம்மோனியம் குளோரைம் 


நான்மீத்தைல் அம்மோனியம் 

குளோரைடு 


266 


கரிம வேதியியல் 


தயாரித்தல் 


1. அமீன்களைக் கலவையாகப் பெறும் முறைகள் 


( 1 ) அம்மோனியாப் பகுப்பு முறை ( ஹாஃப்மேன் முறை ) 


அல்க்கைல் ஹாலைடுகளை , ஆல்கஹால் - அம்மோனியாக் 
கலவையோடு கலந்து 

அடைக்கப்பட்ட 

குழல்களிலிட்டு 
வெப்பப்படுத்தும்போது நான்கு வகை அமீன்களும் கிடைக் 


கின் றன . 


CHI + NH , 


ஆல்கஹால் 
* C , H , NH , + HI 

ஈத்தைல் அமீன் 


C,H.NH , + C , H ,I 


} { CH ) , NH + HI 

இரு ஈத்தைல் அமீன் 


- 


( C , H , ) , NH + C , H , I 


> ( C ,H , ) N + HI 

மூவீத்தைல் அமீன் 


- 


( C , H , ) , N + C , H , I –> ( C, H ,) , SI 

நாலீத்தைல் அம் . அயோடைடு 
அல்க்கைல் ஹாலைடுகளில் அல்க்கைல் அயோடைடு மிக 
வினை வலிவுடையதால் அவையே மேற்கூறிய முறைக்குப் 
பெரிதும் விரும்பப்படுகிறது . கலவையாகக் கிடைக்கும் இந் 
நால்வகை அமீன்களும் பின்னர்த் தனித்தனியே பிரித்தெடுக்கப் 
படுகின் றன . 

( 2 ) ஆல்கஹாலையும் அம்மோனியாவையும் கலந்து 300 ° C 
400 ° C- க்கு , அழுத்தத்தை அதிகரித்து A1,03 , Tho , - க்களை 
வினையூக்கிகளாகக் கொண்டு சூடேற்றும் போது ஓரிணைய , 
ஈரிணைய , மூவிணைய அமீன்கள் கலவையாகப் பெறப்படுகின்றன . 


CH , OH + . NH , 


A1,0 / அழுத் 

* CH , NHA + HNO 


CH , NH , + CH , OH 


> ( CH3) NH + H2O 


( CHg ) NH , + CH , OH 


--- 


( CH3 ) NH + HÀO 


267 


அமீன்கள் 


தனி ஓரிணைய அமீன்கள் 


மீத்தைல் அமீன் ( CH , NH , ) இவ் வரிசையில் முதலாவ 
தாகும் . 


தயாரித்தல் 
1. கேப்ரியல் முறை - { Gabriel s method ) 

இம் முறையே , கலப்பற்ற தூய , எல்லா வகை ஓரிணைய 
அமீன்களையும் தரும் பொது முறையும் , சிறந்த முறையும் 
ஆகும் . முதலில் பொட்டாசியம் ஃப்தாலிமைடை அல்க்கைல் 
ஹாலைடோடு சேர்த்து அல்க்கைல் ஃப்தாலிமைடு பெறப்படு 
கிறது . பின் இதை நீராற் பகுக்கும்போது ஓரிணைய அமீன் 
பெறப்படுகிறது . 


NK 


N 


CH31 


G CONCH ; ~ K ! 


CO 


COOH 


SNCH 


ரீராற்பதப்பு 

CH3NH2 + 
மீத்தைல் 
அமீன் 


COOH 


2. ஹாஃப்மேன் ஹைப்போபுரோமைட் முறை 

அசெட்டமைடை யும் , சோடியம் ஹைப்போபுரோமைட்டை 
யும் சேர்த்து வினை கிகழச் செய்யும்போது மீத்தைல் அமீன் 
சிடைக்கிறது . 

CH ,CONH , + NaBro 
NaOH/ Br 
CH , CONH ,, 

CHANH , + NaBr + CO, 
அசெட்டமைடு 

மீத்தைல் அமீள் 


3. நைட்ரோ அல்க்கேன் ஓடுக்க முறை 

கைட்ரோ அல்க்கேன் களை , வெள்ளீயமும் ( Tin ) ஹைட்ரோ 
குளோரிக் அமிலமும் கொண்டு ஹைட்ரஜனைப் பிறப்பித்தோ, 
ஹைட்ரஜனுடன் நிக்கலை வினையூக்கியாகக் கொண்டோ ஒடுக்கப் 
படும்போது மீத்தைல் அமீன் கிடைக்கிறது . 
HCI/ Sn or 

6 [ H ] 
CH , NO ,, 

CH.NO , * CH Nid , 
H , Ni 

HCI + Spl + 
நைட்ரோ 

2 H , 0 
H.Ni 


or 


268 


கரிம வேதியியல் 


தனி ஈரிணைய அமீன்கள் 


இருமீத்தைல் அமீன் ( Dimethyl amine ) 


( CH , ) NH . 


தயாரித்தல் 
1 .. தூய 

மீத்தைல் அமீன் , பாராநைட்ரோசோ 
இரு மீத்தைல் அனிலீனைச் சோடியம் ஹைட்ராக்சைடோடு 
சேர்த்துக் கொதிக்கவைக்கும்போது கிடைக்கிறது . 


CH₃ 


Fi3 


NaOH 


ON ( O 


-N 


CHg 


ON } OH + NH 
P- நைட்ரோசோஃபீனால் 

இருமீத்தைல் 
அமீன் 


CH3 


P. நைட்ரோசோ இருமீத்தைல் அமீன் , 


இம் முறை இரு மீத்தைல் அமீன் தயாரிக்கப் பயன்படும் 
மிகச் சிறந்த முறையாகும் . 


2. தூய இருமீத்தைல் அமீன் , இருமீத்தைல் சயனமைடை 
நீராற் பகுக்கும் போது பெறப்படுகிறது . 


நீராற்பகுப்பு 
( CH ,) ,N - CN + 2 H , O * ( CH ) , NH + CO , + NH , 


தனி மூவிணைய அமீன்கள் ( Pure tertiary amines ) 


மும்மீத்தைல் அமீன் ( CH , ) , N 


தயாரித்தல் 

( 1 ) ஈரிணைய அமீன்கள் அதிக அளவுள்ள அல்க்கைல் 
ஹாலைடு களுடன் வினைபுரியச் செய்வதால் மூவிணைய அமீன்கள் 
நான்கு இணைப்பு உப்புடன் சேர்ந்து உண்டாகிறது . 


( CHỊ) , NH + CHI -- > ( CH2) , N + HỊ 

(( CH3NHĨ 

CH 


அமீன்கள் 


269 


( 2 ) நான்கு இணைப்பு அம்மோனியம் ஹைட்ராக்சைடைச் 
சிதைத்தும் மூவிணைய அமீன்களைப் பெறலாம் . இம் முறைப்படி 
நான்கு இணைப்பு மீத்தைல் அம்மோனியம் ஹைட்ராக்ஸைடு 
சிதைவுற்று மும்மீத்தைல் அமீனும் மீத்தைல் ஆல்கஹாலும் 
கிடைக்கின்றன . 


( CH ) NOH + ( CH ,, N + CH , OH 

மும்மீத்தைல் மீத்தைல் 

ல்கஹால் 
இதுவே மும்மீத்தைல் அமீன் பெறும் சிறந்த முறையாகும் . 


அமீன் 


ஓரிணைய அமீன்களின் குணங்கள் 
1. ஈத்தைல் அமீன் அறை 

வெப்பநிலையில் 

வாயுவாக 


உள்ளது . 


2. இதன் கொதிநிலை -7 ° C 
3. பொதுவாக ஓரிணைய அமீன்கள் 
( I ) அதிக அளவு அம்மோனியா நெடியைக்கொண்ட வை . 
( ii ) நீரில் எளிதில் கரையக் கூடியவை 
( iii ) காரத் தன்மையுடையவை . 


4. மீத்தைல் அமீன் அம்மோனியாவைவிட வீரியமுள்ள 
காரம் . நீரில் கரைந்து மீத்தைல் அம்மோனியம் ஹைட்ராக் 
சைடாக மாறுகிறது . இச் சேர்மம் அம்மோனியாவைவிட 
எளிதில் அயனியாகக் கூடியது . 
CHINH , + H2O 

CH , NH.OH 
5. அமிலங்களுடன் சேர்ந்து அம்மோனியாவைப்போல் 
உப்பைத் தருகிறது . சான்றாக , ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
துடன் சேர்ந்து மீத்தைல் அம்மோனியம் குளோரைடு கிடைக் 


கிறது . 


CH , NH , + HCI - CH , RH.C1 
மீத்தைல் அமீன் 

மீத்தைல் அம் . குளோரைடு 
6. இது குளோரோ ப்ளேட்டினிக் அமிலம் அல்லது 
ப்ளேட்டினம் குளோரைடுடன் சேர்ந்து அணைவு உப்பைத் 
( Complex salt ) தருகிறது . 


2 CH , NH , + 2 HCI + PtCl , 


→ ( CHANH - HCl ), PtCl. 
மீத்தைல் அமீன் குளோரோ 

ப்ளேட்டினேட் 


270 


கரிம வேதியியல் 


7. இது அல்க்கைல் ஹாலைடுகளுடன் வினைபுரியும்போது 
ஈரிணைய அமீனும் , மூவிணைய அமீனும் உண்டாகின்றன . 

CHI 
CH , NH , + CH , I ( CH , ) , NH + ( CH , N 

இருமீத்தைல் 

மும்மீத்தைல் 


அமீன் 


அமீன் 


8 , ஒரு காரத்தின் முன்னிலையில் அசெட்டைல் குளோரைடு 
அல்லது அசெட்டிக் நீரிலி இதனுடன் வினைபுரியும் போது , 
இதன் மூலக்கூறில் ஓர் அசெட்டைல் தொகுதி சேர்க்கப் 
படுகிறது . இவ்வாறு கிடைக்கும் வினைப்பொருள் N- மீத்தைல் 
அசெட்டமைடு எனப்படும் . 
CH , NH , + CH ,COC1 - > CH , CO - NH - CH , + HCI 

N- மீத்தைல் அசெட்டமைடு 


9. ஓர் ஓரிணைய அமீன் நீரிய அல்லது ஆல்கஹால் சேர்த்த 
பொட்டாஸ் காரக் கரைசலில் குளோரோஃபாமுடன் வினை 
புரிந்து ஐசோசயனைடைக் கொடுக்கிறது . இவ்வாறு தோன்றும் 
ஐசோசயனைடு சகிக்க முடியாத துர் நாற்றம் கொண்டது . 
தனால் இதை எளிதில் உணரமுடிகிறது . 
CH.NH , + CHCI +3 KOH -- > CH , NC + 3KCI + 3H , O 

மீத்தைல் 

ஐசோசயனைடு 
இது ஓரிணைய அமீன்கள் எல்லாவற்றிற்கும் உண்டான 
சிறப்புக் குணமாகும் , 


10. ஓரிணைய அமீன்கள் நைட்ரஸ் அமிலத்துடன் வினை 
புரிந்து நைட்ரஜன் வாயுவையும் ஆல்கஹாலையும் கொடுக்கிறது . 
மேலும் , இது ஓரிணைய அமீன்களின் சிறப்புக் குணங்களில் 
ஒன்றாகும் . 

NaNO , 
CH , ẠNH , + HNO , > CHỌOH + N , + H , 0 

HCI 


ஈரிணைய அமீன்களின் பண்புகள் 

1. ஈரிணைய அமீன்களும் ஓரிணைய அமீன்களைப்போல் 
காரத் தன்மையுடையன . காட்டாக , இருமீத்தைல் அமீன் 
நீரில் கரைந்து இதன் ஹைட்ராக்சைடு கரைசலைத் தருகிறது . 


( CH, NH + H , O + ( CH, ) , NG , OH 


271 


அமீன்கள் 


2. கனிம அமிலங்களுட ... ன் 

வினைபுரிந்து 

உப்புகளை 
உண்டாக்குகிறது . 
( CH ) ,NH + HCI- ( (CH ),NH , 10 

இருமீத்தைல் அம் . குளோரைடு 


8. குளோரோப் பிளேட்டினிக் அமிலத்துடன் சேர்ந்து 
அணைவு உப்பைத் தருகிறது . 

2 ( CH , ) , NH + 2 HCI + PtCl -- > [ ( CH ) , NH -HCI ) , PICI , 

4. அல்க்கைல் அயோடைடுடன் மூவிணைய அமீன் 
உண்டாகிறது . 
( CH ) . NH + CH , I → ( CH ) , N + HỊ 

மும்மீத்தைல் அமீன் 


H 


5. இதன் மூலக்கூறின் நைட் ஜனிலுள்ள ஹைட்ரஜன் 
அணுவின் இடத்தில் எளிதாக ஓர் அசெட்டைல் ( CH , CO ) 
தொகுதியைப் பதிலீடு செய்யலாம் . ஒரு காரத்தின் முன்னிலையில் 
அசெட்டைல் சூளோடு அல்லது அ செட்டிக் நீரிலி இந் 
நிகழ்ச்சியைச் செய்கிறது . 
( CHI , ) , NH + clCoCT, -- ( CH , ) , N -- COCH , -HC ! 

இருமீத்தைல் அசெட் டமைடு 


6. குளோரோபாம் ஈரிணைய அமீன் களுடன் வினைபுரிவது 
இல்லை . 


7. நைட்ரஸ் அமிலத்துடன் இவை நைட்ரஜன் வாயுவை 
வெளிப்படுத்துவதில்லை . ஆனால் , நைட்ரசோ அமீன் என்னும் 
சேர்மம் உண்டாகிறது . 
( CH , ) , NH + HNO4 + ( CH ), N : NO + H , 

இருமீத்தைல் நைட்ரசோ அமீன் 


இந்த வினை இமினோ ( = NH ) தொகுதியுள்ள எல்லாச் 
சேர்மங்களுக்கும் உள்ள சிறப்பு வினையாகும் . ஈரிணைய அமீன்கள் 
அறிந்துகொள்ளும் சோதனை முறையாகவும் இது உதவுகிறது . 


மூவிணைய அமீன்களின் பண்புகள் 

1. மூவிணைய அமீன்கள் மற்ற இருவகை அமீன்களைக் 
காட்டிலும் குறைந்த காரத்தன்மையுள்ளவை . இவை குறைந்த 
கரைதிறன் கொண்டவை . எனினும் இவற்றின் கரைசல்களும் 
காரத்தன்மையைக் காட்டுகின் றன . 


272 


கரிம வேதியியல் 


மும்மீத்தைல் அமீன் நீரில் கரைந்து 

மும்மீத்தைல் 
அம்மோனியம் ஹைட்ராக்ஸைடு உண்டாகிறது . 


(( CH3 ) 2N + H , 0 - ( CH2 ) 2NH ŪH 


மும்மீத்தைல் 
அம் . ஹைட்ராக்சைடு 


வினை புரிந்து உப்புகளை 


2 , இது தாது அமிலங்களுடன் 
உண்டாக்குகிறது . 


( CHS), N + HCL - [ ( CHS) NH ] + CI 

மும்மீத்தைல் 
அம் . குளோரைடு 


3. குளோரோப் பிளேட்டினிக் அமிலத்துடன் அணைவு 
உப்புகளைத் தருகிறது . 


2 ( CH , ) , N + 2 HCI + PIC ) . - > [ ( CH3) NHICI ) , PICI , 


4 . து அல்க்கைல் ஹாலைடுகளுடன் வினை செய்து நான்கு 
இணைப்பு தம்மோனியம் உப்புகளைக் கொடுக்கிறது . 


( ( H , ) , N + CH , I - ( CH , ) , XT 


நான்கு மீத்தைல் 
அம் , அயோடைடு 


- க க 


5. இந்தவகை அமீன்களில் உள்ள நைட்ரஜன் அணு 
வுடன் நேரடியாக இணைந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இல்லை 
யாதலால் , இவை அசெட்டைல் குளோரைடு , அசெட்டைல் 
நீரிலி இவற்றுடன் வினைபுரிவதில்லை. 


6. குளோரோஃபாம் இவற்றுடன் வினைபுரிவதில்லை . 


7. நைட்ரஸ் அமிலத்துடன் , 
ஏற்படும் வினையைப் 
உண்டாகின் றன . 


போன்று 


மற்ற அமிலங்களுடன் 
வழக்கமான உ..ப்புகள் 


( CH ) , N + H NO , --- 

-- > ( CH3 ) 2NHNO , 

மும்மீத்தைல் 
அம் . நைட்ரைட் 


ஓரிணைய,ஈரிணைய,மூவிணையஅமீன்களைப்பிரித்தறிதல் 


அமீன்கள் 


18 


வினைப்பொருள்கள் 


ஓரிணையஅமீன் 


ஈரிணையஅமீன் 


மூவிணையஅமீன் 


1.குளோரோஃபாம்+ ஆல்கஹால்KOH 


* 


கார்பைல்அமீன்வெளிப்வினை 
இல்லை 
, 

வினைஇல்லை. 
படுகிறது; 

அதன் நெடியிலிருந்துஅறிய முடிகிறது. 
நைட்ரஜவாயுவும் மஞ்சள் 

நிமமான 

கரைந்துமஞ்சள்நிறத் ஆல்கஹாலும்கிடைக் எண்ணெய்போன்றதிண்ம நைடரைட 

நைட்ரசோஅமீன் 

உப்புக்கிடைக்கிறது. 
கிடைக்கிறது. 


2.நைட்ரஸ்அமிலம் 


இன்றன. 


மூல 


சேர்ந்து 


8.அல்க்கைல்ஹாலைடு மூன்று 

இரண்டுமூலக்கூறுஒருமூலக்கூறுஹாலை ஹாலைடுகளு னஹாலைடுகளுடன்இந்த டுடன்இந்தஉப்பு 

நான்,உப்பைத் 
தருகிறது 
. 

உண்டாகிறது. இணைப்புஉப்புக் 
கிடைக்கிறது. 


4.அசெட்டைல்குளோ ஒற்றை 
,இரட்டைஒற்றைஅசெட்டைல்வினைஇல்லை. 

அசெட்டைல்வழிப்வழிப்பொருள்மட்டும் பொருள்கள்கிடைக்கிடைக்கிறது 


... 


கின்றன. 


273 


274 


கரிம வேதியியல் 


நான்கிணைப்பு அம்மோனியம் சேர்மங்கள் 

( Quaternary Ammonium Compounds) 


இந்தச் சேர்மங்கள் அம்மோனியம் சேர்மங்களிலுள்ள 
அம்மோனியம் தொகுதியில் நான்கு ஹைட்ரஜன் ணுக் 
களுக்குப் பதிலாக நான்கு அல்க்கைல் தொகுதிகள் பதிலீடு 
செய்யப்பட்ட சேர்மங்களாகும் . 

NH OH NCH4OH 
NH.C1 NCH.CL 


தயாரித்தல் 

நான்கல்க்கல் அம்மோனியம் சேர்மங்கள் , மூவிணைய 
அமீன்கள் அல்க்கைல் ஹாலைடுடன் வினை புரியும்போது எளிதில் 
உண்டாகின்றன . 


T 


), 


( CII ) , CHI ( CHS) N | 

நா மீத்தைல் 

அம் . அயோடைடு 
பண்புகள் 
1. இவை வெண்மையான 

படிகவடிவமுள்ள 
பொருள்கள் . அம்மோனியம் சேர்மங்களைப்போல 

முழுதும் 
அயனியாகக் கூடியவை . 


+ 


( CHS ) ,NI 


(CH,). 


+ I 


2. சூடாக்கப்படும் போது நான்கிணைப்பு 

அமீன்கள் 
சிதைந்து மூவிணைய அமீனும் மீத்தைல் அயோடைடும் திரும்பக் 
கிடைக்கின் றன . 

( CHS ) , NI - ( CHI , N + CH . ]) 


இவைகள் அடர்கங்களால் 

தாக்கப்படுவதில்லை . 
ஆனால் , நீரிய வெள்ளி ஆக் ஸடுடன் சேர்துக் குலுக்கும் 
போது நான் கணைப்பு அல்கைல் அபோனயம் ஹைட்ராக் 
சைடு உண்டாகிறது . 

( CHỊ ) NI + AgOH -- > ( CH , ) , NOH + AgI 


நா மீத்தைல் 
அம் , ஹைட்ராக்சைடு 


அமீன்கள் 


275 


இத்தகைய சேர்மங்கள் வெண்மையான படிக வடிவமுள்ள , 
நீர் உறிஞ்சும் தன்மையுள்ள திடப் பொருள்கள் . 

இவை நீரில் 
முழுதும் அயனிகளாக மாறும் தன்மையுடையன . சோடாக் 
காரத்தைப் போன்று அதிகத் திறனுடைய காரக் கரைசலைக் 
கொடுக்கின்றன . 


( CH ).N.OH 


(CHAIN + 


+ OH 


வேறு 


தனுடன் 


சேர்த்தால் 


உலோக உப்புகளை 
உலோக ஹைட்ராக்சைடுகள் வீழ்படிவாகப் 
சான்றாக , 


பிரிகின் றன . 


3 ( CHỊ ) NOH + 


Fe Cig 


8 ( CH , ) Nai 
+ F : ( OH ) , 


அம்மோனியம் 2..ப்பிலிருந்து அம்மோனியா வாயுவை வெளிப் 
படுத்துகின்றன . 


( CH3 ) , NOH 


+ NH4Cl 


(CHE) ,NCI + 
NH , A + - ) 


இவைகளைச் சூடேற்றினால் சிதைவுற்று மும்மீத்தைல் 
அமீனும் மீத்தைல் ஆல்கஹாலும் கிடைக்கின்றன . 


( CH , NOH 


> ( CH , ) , \ + CH , OH 

மும்மீத்தைல் மீத்தைல் 
அமீன் 

ஆல்கஹால் 


னால் நாலீத்தைல் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மூவீத்தைல் 
அமீனையும் எத்தினையும் கொடுக்கிறது . 


( C , H , ) , NOH 


→ ( CH ), N + CH, + H , 0 


அமீன் கலவையைப் பிரித்தல் 


ஹாஃப்மேன் முறை : இம் முறையில் அமீன்களின் கலவை 
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வாலை வடிக்கப் 
படுகிறது . இந் நிகழ்ச்சியின் போது நான் திணைப்பு உப்புக் 
குடுவையில் தங்கிவிடுகிறது . மற்ற மூன்று வகை அமீன்களும் 
ஆவியாக வெளிவருகின்றன . 


276 


கரிம வேதியியல் 


இந்த ஆவி ( மூன்று அமீன்களின் கலவை ) இரு ஈத்தைல் 
ஆக்சலேட் திரவத்தில் செலுத்தப்படுகிறது . ஓரிணைய அமீன் 
ஆக்சலேட்டுடன் வினை செய்து திண்ம ஆக்சலேட்டாக மாறு 
கிறது . ஈரிணைய அமீன் ‘ ஆக்சமிக் எஸ்ட்டர் என்னும் திரவ 
எஸ்ட்டராக மாற்றப்படுகிறது . இப்போது மூவிணைய அமீன் 
வினைசெய்யாமல் நீரிய பகுதியில் தங்கிவிடுகிறது . 


COO - C2H, HÌNH CHỊ 


CÓ NH CH3 
| 

+ 2C2F5OH 
CO NH CH3 


COO - C2H5 H ; NH CH3 


coo - C, H , ? 
Loo -e 


ஈத்தைல் ஆக்சலேட்டு 

இருமீத்தைல் ஆக்சமைடு, 

திடப்பொருள் 
CONCH ) 

, 
| FiN (Cis ), 

| 
COO -- C2H5 

CO OCH45 
ஈத்தைல் இருமீத்தைல் ஆக்சமில் எப்படா 

கிரவம் 


திண்ம ஆக்சமைடு பிரித்தெடுக்கப்பட்டு , அடர் பொட்டடா 
சியம் ஹைட்ராக்ஸைடு கரைசலுடன் சேர்த்துச் சூடுபடுத்தினால் 
மீத்தைல் அமீன் கிடைக்கிறது . 


COOK 


CONH CHỊ HOR 

- 
CoNH CHỊ HOK 


-- 
| 


2 C !4 NH12 
மீத்தைல் அமீன் 


COOKI 


திரவ எஸ்ட்டர் ( ஆக்சமிக் எஸ்ட்டர் ) வாலை வடிப்பு முறை 
யல் நீரிய மூவிணைய அமீனிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது . 
பொட்டாஸ் காரக்கரைசலுடன் சேர்த்துச் சூடுபடுத்தும்போது 
தனி ஈரிணைய அமீன் வெளிவருகிறது . 


1 


ÇON(CH3), HỊOK 
tooC , H , Hjok 


Toor + ( CH ) , N4 + Cl + , OH 


- 


COOK 


அமீன்கள் 


277 


வரிசையில் கரியணுக்களை ஏற்றலும் குறைத்தலும் 

(( Ascent and Descent of Series ) 


( அ ) மீத்தைல் ஆல்கஹாலை ஈத்தைல் , ஆல்கஹாலாக்கல் 


KCN 


CH , H 


P + I , 
--- > ( II , 


| F | 
CH ,CN --- > 

ஒடுக்கம் 
மீத்தைல் 


| 


மீத்தைல் 


அயோடைடு 


சயனைடு 


HNO , 


CH , CH , OH 
* த்தைல் ஆல்கஹால் 


CH , CH , NH , 
ஈத்தைல் அமீன் 


ல்கஹாலிலிருந்து மீத்தைல் ஆல்கஹாலுக்கு 


( ஆ ) ஈத்தைல் 

மாற்றுதல் 


- 


[ 0 ] 

[ 0 
CH . - CH , - OH > CH CHO - > CH2COOH 
ஈத்தைல் ஆக்சிஜன் அசெட்டால் 

அசெட்டிக் 
ஆல்கஹால் 

ஏற்றம் டிஹைடு 


NHS 


அமிலம் 


வெப்பம் 

CH , COONHA 
அம் . அசெட்டேட் 


+ 


Br , / KOH 
CHANH , --- CH , CONH , 
மீத்தைல் அமீன் 

அசெட்டமைடு 


HNO , 

* CH OH (மீத்தைல் ஆல்கஹால் ) 


இ ) புரோப்பியோனிக் அமிலத்திலிருந்து அசெட்டிக் அமிலம் 


-- 


NHS 

வெப்பம் 
CH , CH , COOH - CH , CH , COONH , * CHỊCH , NH 
புரோப்பியோனிக் 

அம்புரோப்பியோனேட் ஈத்தைல் | அமீன் 
அமிலம் 

HNO ), 


ஆக்சிஜன் 


CH , C00 ! - > CH , CF , OH 
அசெட்டிக் அமிலம் ஏற்றம் எத்தனால் 


* 


278 


கரிம வேதியியல் 


பாபால் 


ww rar 


( - ) புரோப்பியோனிக் அமிலம் அசெட்டிக் அமிலத்திலிருந்து 
CaCl ,, CH , Coo 

+ கால்சியம் ஃபார்மேட் 
CH ,COOH 

> 
Cal 

வாலை வடித்தல் 
அசெட்டிக் 

CH , COO 
அமிலும் 

கால்சியம் 
அசெட்டேட் 

அசெட்டால்டிஹைடு 


P + 1 , 


[ H ] 


CH , CH , 


4- CH , CH , OH 4 


ஒடுக்கம் 


ஈத்தைல் 
ஆல்கஹால் 


KCN 


> CH ,CH , CN 

ஈத்தைல் சயனைடு 


> CH ,CH ,COOR 
பகுத்தல் புரோப்பியோனிக் 

அமிலம் 


சுருக்கம் 


1. ஓரிணைய அமீன் தயாரிப்பு 


[ H ] 


( 1 ) CH.NO , 


-- 


Sn /HCI 


[ H ] 


( 2 ) CH , CN 


CHANH , 
மீத்தைல் அமீன் 


Brz / KOH 
( 3 ) CH , CONH , 


-- 


2 . 


ஈரிணைய அமீன் தயாரிப்பு 


நீராற்பகுப்பு : ON 


-OH + ( CH3 ) 


NA 


- 


CH3 
NA 

-CH₂ 


ON 


இருமீத்தைல் அமீன் 


p- நைட் சோ 
இருமீத்தைல் அனிலீன் 


3. மூவிணைய அமீன் தயாரிப்பு 

வெப்பம் 
( CH3 ) 2NOH 
தாமீத்தைல் அம்மோனியம் 

ஹைட்ராக்சைடு 


(CH , ), N + CH , OH 
மும்மீத்தைல் 


அமீன் 


அமீன்கள் 


279 


4 , நாலிணைய அம்மோனியம் உப்புத் தயாரிப்பு 


( CH , N + CHI 
மும்மீத்தைல் அமீன் 


( CHỊ) NI 
நாலீத்தைல் அம்மோனியம் 
உப்பு 


பண்புகள் 


பாச 


-- CH , NH OH மீத்தைல் 

அம் . ஹைட்ராக்ஸைடு 
CHCI + ஆல் KOH 
----- > CH , CN 

மீத்தைல் ஐசேசயனைடு 


சபா 


CHANH , 
மீத்தைல் அமீன் 
( ஓரிணைய ) 


HNO , 

CH , OH 

மீத்தைல் ஆல்கஹால் 
CHCOCI 
------------ CH , NHCOCHI , 

மீத்தைல் அசெட்டமெடு 


( CHỊ) , NHOH 
இரு மீத்தைல் அம் . 
ஹைட்ராக்ஸைடு 


CHI 


( CHS) N 
மும்மீத்தைல் அமீன் 


( CH , } , NH 
இரு மீத்தைல் 
அமீன் 
( சரிவைளய ) 


HNO , 


-- 


( CH ), N NO 
இரு மீத்தைல் நைட சோ 

அமீன் 


CH , COC) 


( CH ) , NCOCH , 
இரு மீத்தைல் அரேட்டமைடு 


280 


கரிம வேதியியல் 


நீர் 


( CH, NHOH 
மும்மீத்தைல் அம் . 
ஹைட்ராக்ஸைடு 


CH.I 


( ( HS) N 
மும்மீத்தைல் 


அமீன் 


( CH , NI 
நாமீத்தைல் அம் . 
அயோடைடு 


( மூவிணைய ) 


HINO , 


- 


(CH ), NANO 
மும்மீத்தைல் 
அமீன் நைட்ரைட் 


AgOH 


( CHE) . NOH 
நா மீத்தைல் அம் . 
ஹைட்ராக்லையடு 


( CH NI 
நாமீத்தைல் அம் . 
அயோடைடு 


( CEA ) , N 
மும் மீத்தைல் அமீன் 


வெப்பம் 


வினாக்கள் 


1. ஓரிணைய , ஈரிணைய , மூவிணைய அமீன்களை எவ்வாறு 

பிரித்தறிவாய் ? 


2. ஓரிணைய , ஈரிணைய , மூவிணய அமீன் களை அவற்றின் 

கலவையிலிருந்து தனித்தனியே பிரித்தெடுப்ப 
தெங்ஙனம் ? 


3 . 


நான்கு இணைப்பு என்றால் என்ன ? அவற்றை எவ்வாறு 
தயாரிப்பது ? நான்கிணைப்பு அம்மோனியம் ஹைட்ராக் 
சைடின் பண்புகளைக் கூறுக . 


அமீன்கள் 


281 


4. கீழ்க்கண் . வற்றை மாற்றும் முறைகளை விவரி : 

( அ ) R - CH , COOH - > RCH , CH , COOH 
( ஆ ) R -- CH , COOH -- > RCOOH 


5. மீத்தைல் அமீன் 

எவ்வாறு 

தயாரிக்கப்படுகிறது ? 
அதனுடைய முக்கியமான பண்புகள் யாவை ? 


6 . அமீன்களில் மெட்டாமெரிசம் ஏற்படுவதை எடுத்துக் 

காட்டுகளுடன் விளக்குக . 
7. CHL : N என்ற வாய்பாடு கொண்ட, எல்லா அமீன்களின் 

வாய்பாடுகளையும் எழுதுக . 


| 


15. கார்போஹைட்ரேட்டுகள் 


( Carbohydrates ) 


உயிர்வாழ் பொருள்களில் கார்போஹைட்ரேட்டுகள் , 
புரோட்டீன்கள் , கொழுப்புகள் என்ற மூன்று வகைக் கரிமச் 
சேர்மங்கள் - அதிக அளவில் காணப்படுகின்றன . நம் அன்றா.. 
வாழ்க்கையில் 

கார்போஹைட்ரேட்டுகள் இன்றியமையாத 
வகிக்கின்றன . குளுகோசு , கரும்புச் சருக்கரை , 
ஸ்டார்ச்சு , மரச்சாமான்கள் , காகிதம் , விறது . முதலியன 
வெல்லாம் கார்போஹைட்ரேட்டுகளால் ஆனவையே . இவ் 
வகைச் சேர்மங்கள் கரி , ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் ஆகிய தனிமங் 
கள் கொண்டவை . இவை பயிரினங்களிலிருந்தும் , மிருகங்களி 
லிருந்தும் பெறப்படுகின்றன . 


இடம் 


வகைபாடும் பெயரிடுதலும் 


பொதுவாக Cx ( H , 0 ) , என்பது இந்தவகைச் சேர்மங் 
களின் வாய்பாடு ஆகும் . இவற்றை இரண்டு வகையாகப் 
பிரிக்கலாம் . இன் சுவை கொண்டவைகளும் , நீரில் கரையக் 
கூடியனவுமான படிக வடிவமான சேர்மங்கள் சருக்கரைகள் 
எனவும் , இன் சுவையற்ற , படிக வடிவமற்ற , நீரில் கரையாத 
அல்லது குறைவாகக் கரையும் சேர்மங்கள் பல்சருக்கரைகள் 
எனவும் வழங்கப்படும் . 


1. ஒற்றைச் சருக்கரைகள் ( Monosaccharides ) 

நீராற் பகுப்புக்குட்பட்டுத் தம்மினும் சிறிய சருக்கரை 
மூலக்கூறுகளாகப் பிரிபடாதனவற்றை ஒற்றைச் சருக்கரைகள் 
என்று வழங்குகிறோம் . காட்டு : குளுக்கோசு , ஃப்ரக்டோசு , 
இவைகளின் மூலக்கூறு வாய்பாடு C.H10 , 


288 


கார்போஹைட்ரேட்டுகள் 


2 , இரட்டைச் சருக்கரைகள் ( Disaccharides ) 

இவற்றின் ஒரு மூலக்கூறை நீராற் சிதைத்தால் இரண்டு 
மூலக்கூறு ஒற்றைச் சருக்கரைகள் கிடைக்கும் . காட்டு : 
சுக்ரோசு ( Sucrose- கரும்புச் சருக்கரை ) , மால்ட்டோசு 
( Maltose ) , லாக்டோசு ( Lactose ) . இவற்றின் மூலக்கூறு 
வாய்பாடு C12H22011 


3 , பல்சருக்கரைகள் ( Poly saccharides ) 

நீராற் பதப்பின் காரணமாக இவற்றின் ஒரு மூலக்கூறு 
பல மூலக்கூறு ஒற்றைச் சருக்கரைகளையோ , அவற்றின் சார்பு 
பொருள்களை யோ கொடுக்கும் , பரந்த அளவில் இயற்கையில் 
கிடைப்பது . ( C.H100 ; n 

பொதுவாய்பாட்டைக் 
கொண்டவை . ஸ்டடார்ச்சு ( starch- மாவு ) , செல்லுலோசு 
{ cellulose ) இவ்வகையினைச் சேர்ந்தவை . 


என்ற 


குளுக்கோசு அல்லது டெக்ஸ்ட்ரோசு ( Glucose or dextrose ) 

[ C , H1,08 ] 
இது இனிப்பான பழங்களிலும் , தேனிலும் உள்ளது . 


| 


அதிக வெப்பநிலையில் , அதிக அழுத்தத்தில் விளாவிய கந்தக 
அமிலம் ட னிருக்க ஸ்டார்ச்சை நீராற் சிதைத்துக் குளுக்கோசு 
தயாரிக்கப்படுகிறது . 


( C, H10O5)n + nHAO -- > n C , H , O 
ஸ்டார்ச்சு 

குளுக்கோசு 


மிருகக்கரியுடன் காய்ச்சி வடிப்பதன் மூலம் இதன் வண்ணம் 
நீக்கப்படுகிறது . குறைந்த அழுத்தத்தில் அல்லது வெற்றிடத்தில் 
சூடாக்குவதால் குளுக்கோசு படிகங்கள் கிடைக்கின்றன . 


மூலம் 


ஆய்வுக்கூடத்தில் கரும்புச் சர்க்கரையை ஆல்கஹால் 
கலந்த விளாவிய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 
நீராற் பகுத்தலால் குளுக்கோசை அடையலாம் . 

C , H , 011 + H , O --- CHIO , + C.H10 . 
சுக்ரோசு 

குளுக்கோசு ஃப்ரக்டோசு 


குளுக்கோசு பெரும்பாலும் ஆல்கஹாலில் கரைவதில்லை . 
ஆனால் , ஃப்ரக்டோசு கரையும் . எனவே , இரண்டையும் எளிதில் 
பிரித்துவிடலாம் . 


284 


கரிம வேதியியல் 


மரச் செல்லுலோசை விளாவிய கனிம அமிலங்களைக் கொண்டு 
நீராற் பகுப்பதன் மூலம் குளுக்கோசை மிகவும் மலிவாகப் 
பெறலாம் . ஸ்டார்ச்சிலிருந்து குளுக்கோசைப் பெறுவதற்கான 
முறையே இதற்கும் கையாளப்படுகின்றது . 


இயல்புகள் 


குளுக்கோசு வெண்மையான படிகவடிவுமான திடப் 
பாருள் உ . B. 146 ° ; இனிப்புச் சுவையுடையது ; நீரில் 
கரையும் . இயற்கையாகக் கிடைக்கும் குளுக்கோசு ஒளிவினை 
புரியும் ( optical activity ) இயல்புடையது . இது வலம்புரி 
( dextro rotatory ) இயல்புடையது . ஆகவே , இதை டெக்ஸ்ட் 
ரோசு ( dextrose ) என வழங்குவர் . 


வேதியியல் பண்புகள் 

1. இதிலிருக்கும் ஆல்கஹால் தொகுதிகளை அறிய , அசெட் 
டைல் குளோரைடு அல்லது அசெட்டிக் நீரிலியுடன் சேர்த்து 
வினைப்படுத்தும் பொழுது ஐ.அசெட்டைல் சார்பு பொருள் 

ஆகவே , ஐந்து - OH தொகுதிகள் இதில் 
இருப்பதை அறிகிறோம் . 


கிடைக்கிறது . 


CHO 


CHOH 


CHOH 


. 


+ 5CH , COCI 


- 


CHOH 


CHO 
CHOCOCH , 
CHO 
CHOCOCH , 
CHO 
CHOCOCH , 
.CHOCOCH ,, 
CH , OCOCH , 
ஐ அசெட்டைல் 
குளுக்கோசு 


CHOH 


1 


CH , OH 
குளுக்கோசு 


2. ஹைட்ரஜன் அயோடைடு , பாஸ்பரஸ் இவைகளுடன் 
சேர்த்து ஆக்சிஜன் இறக்கம் அடைந்து -ஹெக்சேன் ( n - hexane ) 

நெடுந்தொடர் ஹைட்ரோகார்பனைப் பெறுகிறோம் . 
இதிலிருந்து குளுக்கோசு நேரான தொடர்சேர்மம் ; ஆறு கரி 
அணுக்களை உடையது என அறிகிறோம் 


என்ற 


கார்போஹைட்ரேட்டுகள் 


285 


H 


dzo 


C = 0 


CH , 
| 


CHOH 


CH , 


CHOH 


| 
- > CH , 


CHOH 


+ HI 


, 


CHOH 


CH , 
| 
CH , 
| 


CHOH 


, 


CH , OH 


CH . 
n- ஹெக்சேன் 


3 . 

குளுக்கோசு ஹைட்ரஜன் சயனைடு.... ன் சேர்கிறது ; 
ஆனால் , அம்மோனியா அல்லது சோடியம் பைசல் ஃபைட்டுடன் 
சேர்வதில்லை . இதனால் > C = 0 கார்பானில் தொகுதி இருக்கிறது! 
என அறிகிறோம் . 


H 


OH 


SCN 


CN 


+ HCN 


- 
C = ) 

/ 
(CH OH ) , 
Сн , он 


( CHOH ) , 
CH2OH 


| 


குளுக்கோசு சயனோ ஹைட்சின் 


c = 0 


இருப்பதை 


மீண்டும் 


நிரூபிக்கும் வண்ணம் , இது ஹைட்ராக்சில் அமீன் , ஹைட்ரசீன் 
ஆகியவையுன் வினைபடுகிறது . 


I 


C 


-- 


0 


H2 / NOH 


( CHOH ) . 
C -120H 


C = NO ; 
ப 
( CH (OH ) 
CH2OF 
குளுக்கோசு ஆக்சைம் 


286 


கரிம வேதியியல் 


HI 


, 


+ 


5. இது ஃபீனைல் ஹைட்ரசீனுடன் சேர்ந்து குளுக்கோச 
சோனைக் கொடுக்கிறது . இது மஞ்சள் நிறப் படிகவடிவத் திடப் 
பொருள் . இது முக்கியமான சார்பு பொருள் . இதன் உருகுநிலை 
மூலம் மூலச்சருக்கரையை அறியலாம் . 

H 
dzo 
C = O 

= NNHC, H , 
CHOH + 3 C , H , NHNH , > C = NNHC.H . 
CHOH 

NH , 
| 

ஃபீனைல் 
( CHOH ) . 

, 
ஹைட்ரசீன் 

( CHOH ) CH , NH , 
CH , OH 

CH , OH 

+ 2H, O, 

குளுக்கோசசோன் 
(( அ ) குளுக்கோசு கரைசலை அமிலத்தில் கரைந்துள்ள 
ஃபீனைல் ஹைட்ரசீனுடன் சேர்த்து நீர்த்தவலையில் வைத்து 
வெப்பப்படுத்த வேண்டும் . ஒரு மூலக்கூறு 

குளுக்கோசில் 
உள்ள ஆல்டிஹைடுடன் 

குளுக்கோசு ஃபீனைல் 
ஹைட்ரசோன் உண்டாகிறது . 


(CHOH )) 


சேர்ந்து 


H 

CEN.NH.CAH 
( = jo + H2IN • NH -CH ; 

| 
| 

CHOH 
CHOH முதல் மூலக்கூறு 

+ H2O 
(CHOH ) 

(CHOH ) ) 
CH , OH 

CH2OH 
குளுக்கோசு ஃபீனைல் 

வைாட்டாசோன் 
( ஆ ) ஆல்டிஹைடு தொகுதிக்கு அருகில்உள்ள ஈரிணைய 
ஆல்கஹாலை மற்றொரு ஃபீனைல் ஹைட்ரசீன் ஒரு கீட்டோத் 
{ K - to ) தொகுதியாக மாற்றுகிறது . 
H 

H 
C = NNH CHs 

C = N.NH.CHs 

|| 
- HN - NH - CH, 
| OH 
( CHOH ) 

(CHOH ), 
+ Ca ! -1 , -NH2 

| 
CHOH 

CH2OH 


+ NH , 


இரண்டாவது 
மூலக்கூறு 


3 


/ 


கார்போஹைட்ரேட்டுகள் 


287 


( இ ) கீட்டோக்தொகுதி மூன்றாவது ஃபீனைல் ஹைட்ரசீன் 
மூலக்கூறுடன் சேர்ந்து ஓசசோனைக் கொடுக்கிறது . 


☆ 
C = N NH CFs 
ப 
C = o + H2N - NH - CHE 
(CHOH ) , மூன்றாவது 
(HOHP மூலக்கூறு 


법 
C = NNHCHs 
1 
C5NNHCGHS + H2O 
(CHOH ) , 
CH , OH 


குளுக்கோசசோன் 


6. வலிகுறைந்த ஹைட்ரஜன் ஏற்ற வினைப்பொருளான 
நீர் - சோடியம் ரசக்கட்டுக் கலவையினின்றார் பெறப்படும் பிறவி 
நில ஹைட்ரஜனால் ஆல்டிஹைடு தொகுதியானது , ஓரிணைய 
ஆல்கஹால் தொகுதியாக ஹைட்ரஜன் ஏற்றமடைந்து சார்பிட் 
டாலைத் தருகிறது . 


H 

, 
( - ) 
| 


d = 0 


+ 2H 


CH , OH 

| 
( CHOH ) 
| 
CHI , OFI 
சார்பிட்டால் 
(( sorbitol) 


( CHOH ), 


CH , OH 


இது ஓர் அறுஹைட்ரிக் ஆல்கஹால் ஆகும் . 


7. வலிகுறைந்த ஆக்சிஜன் ஏற்ற வினைப்பொருளான 
புரோமின் நீருடன் சேர்ந்து குளுக்கோசு, ளுக் கானிக் அமிலத் 
தைத் தரும் . குளுக்கோசில் எத்தனை கா அணுக்கள் உள்ளனவோ 
அத்தனை கரி அணுக்கள் இந்த அமிலத்தில் உள்ளன , ஆல்டி 
ஹைடு தொகு திமட்டும் அமிலமாக மாற்றப்பட்டுள்ளது . 

H 


C = 0 


COOH 


( CHOH ) . 


+ Br , / H , 0 - > ( CHOH ) , 


H ), 


CH , OH 


CH , OH 
குளுக்கோனிக் அமிலம் 


288 


கரிம வேதியியல் 


8 , வலிமிக்க ஆக்சிஜன் ஏற்ற வினைப்பொருளான நைட்ரிக் 
அமிலம் ஓரிணைய ஆல்கஹாலையும் ஆக்சிஜன் ஏற்றமடையச் 
செய்து இரு கார்பாக்சிலிக் அமிலமான சக்கரிக் அமிலத்தை 
உண்டாக்குகிறது . 


H 


d = o 


C = 0 
| 
( CHOH ) , + 30 


COOH 
dil HNO , 

> ( CHOH ) , + H , 0 


CHOH 


CH ,OH 


COOH 
சக்கரிக் அமிலம் 
((saccharic acid ) 


9. அம்மோனியா கலந்த வெள்ளிநைட்ரேட் ஆனது ஆல்டி 
ஹைடு தொகுதி இருப்பதால் குளுக்கோசை ஆக்சிஜன் ஏற்ற 
மடையச் செய்கிறது . காரக் குப்ரிக் சல்ஃபேட் கரைசலும் இவ் 
வாறே ஹைட்ரஜன் ஏற்றம் அடையச்செய்கிறது . 


அம்மோனியா கலந்த வெள்ளி நைட்ரேட் , டோலென் 
வினைப்பொருள் ( Tollen s roagent ) ஒரு வெள்ளிக் கண்ணாடியை 
உண்டாக்குகிறது . 


H 
| 
C = 0 
| 


Ag ( NH , ) , + 


(CHOH ), 


COOH 
( CHOH ) A + Ag 

2 


CH ,OH 


CH ,OH 


, 


காரக் காப்பர் சல்ஃபேட் ( ஃபெலிங் வினைப்பொருள் - 
Fehling s solution ) சிவப்பான குப்ரஸ் ஆக்சைடு வீழ்படிவை 
உண்டாக்குகிறது . 


H 
| 
C 


- 


COOH 


( CHOH ) + 2 Cuo 


--- 


(CHOH ) , + Cu , o 


CH , OH 


CH ,OH 


கிறது . 


ஈஸ்ட் 


-- 


கே 
கார்போஹைட்ரேட்டுகள் 

289 
இந்த வினை , குளுக்கோசின் அளவைக் கணிக்கப் பயன் 
படுகிறது . 

மேற்கண்ட வினைகள் இதிலுள்ள கார்பானில் தொகுதி 
ஆல்டிஹைடு என நிரூபிக்கின்றன . 

10. ஈஸ்ட் ஆகிய பூஞ்சையின் நொதிமுறைக்கு ( former • 
tation ) உட்பட்டு , குளுக்கோசு ஈத்தைல் ஆல்கஹாலைக் கொடுக் 
CHIO . 

2 C , H , OH 

+ 2CO , 

நத்தைல் ஆல்கஹால் 
மேற்கண்ட வினைகள் , குளுக்கோசு ஒரு பல்ஹைட்ராக்சி 
ஆல்கஹால் என்றும் , அதன் ஒரு முனையில் ஆல்டிஹைடு தொகுதி 
உள்ளதென்றும் , அது நெடுந்தொடர்ச் சேர்மம் என்றும் சுட்டிக் 
காட்டுகின்றன . 

CH , OH ( CHOH ), CHIO 

. 
இரண்டு மாற்றுகள் உண்டு . இதற்குச் சிதைவுப் புரிமாற்றம் 
( Muta rotation ) ஆதாரமாக இருக்கிறது . ஆல்கஹாலிலிருந்து 
படிகமாக்கப்பட்ட குளுக்கோசை நீரில் கரைத்தால் , 
அலகுகோணத் திரிபு (Specific rotation ) முதலில் + 110 ° ஐக் 
காட்டுகிறது . பின்பு இது சிறிது சிறிதாகக் குறைந்து + 52.5 
நிலையை அடைகிறது . ஆனால் , பிரீடினில் ( Pyridise ) இருந்து 
படிகமாக்கப்பட்ட குளுக்கோசை நீரில் கரைத்தால் , அது 
+ 19.7 ° காட்டிப் பின்பு சிறிது சிறிதாக உயர்ந்து +52 : 50 
நிலையை அடைகிறது : இது வே சிதைவுப் புரிமாற்றம் எனப் 
படும் . இது கோணத்திரிபு ( rotation ) மாற்றத்தைக் காட்டு 


டன் 


அதன் 


ப 


கிறது . 


கோணத்திரியில் ஏற்படும் மாற்றம் சேர்மத்தின் வடிவத்தில் 
ஏற்படும் மாறுதலைத் தெளிவாகச் சுட்டிக் காட்டுகிறது . + 110 
அலகுகோணத் திரிபை முதலில் காட்டியது a - , குளுக்கோசும் 
+ 19 • 7 ° அலகுகோணத் திரிபைக் காட்டியது s - குளுகோசும் 
ஆகும் . 


தனியான ஆல்டிஹைடு தொகுதி இல்லாமல் , ஒரு வளையத்தில் 
அந்த ஆல்டிஹைடு தொகுதி அமைந்திருக்குமானால் ரண்டு 
மாற்றுகள் இருக்கமுடியும் . அவை : 

19 


390 


கரிம வேதியியல் 


H 


OH 


HO 


- 


H - C - 0H 


Home C - OH 


H () -C- H 


Ho - C - H 

| 
C - OH 


I 
I 

I 
o 
I 
I 


1 


1 


OH 


- 


( 


TN 


CH , OH 


CH , OH 


C - D- குளுக்கோசு 


13 - D - தருக்கோசு 


( 


a - குளுக்கோசையும் , B - குளுக்கோசையும் தனித்தனியே 
அறுகோண வடிவமுள்ள 2...ருவங்களாக எழுதலாம் . 


CHOH 


KROH 


H 


11 


101 


H 


( H 


| H 
OH 

OH ) 

ஒருபகக் 
OH 

( Cu ) 
< - D -குளுக்கோசு 


H) 
மறுபக்க 
( Uons ) 


OH 


** 


F - D ( குளுக்கோசு 


குளுக்கோசின் பயன்கள் 


1 . வைட்டமின் C தயாரிக்கப் பயன்படுகிறது . 

உணவைப் பாதுகாக்கக் குளுக்கோசு பயன்படுகிறது , 
3. இனிப்புப் பொருளாகப் பயன்படுகிறது . 
4. நோயுற்றோருக்கு உணவாக இதைப் பயன்படுத்து 

கிறோம் . 


ஃப்ரக்டோசு ( அ) லெவுலோசு [ C , H1O . ] 


( Fructose or laevulose ) 


இது பழங்களிலும் தேனிலும் இருக்கிறது . மேலும் , 
கரும்புச் சருக்கரையில் குளுக்கோசுடன் சேர்ந்தும் , இனுலின் 
எனும் பல்சருக்கரையிலும் காணப்படுகிறது . 


291 


கார்போஹைட்ரேட்டுகள் 


தயாரித்தல் 

1 , கரும்புச் சருக்கரையை விளாவிய கந்தக அமிலம் 
உடனிருக்க நீராற் பகுத்து இதனைப் பெறலாம் . 
C , H ,, 211 + H , 0 -- > C , H , 0 , + C , H , 30 . 

ஃப்ரக்டோசு குளுக்கோசு 


மீதமுள்ள கந்தக அமிலத்தைப் பேரியம் கார்பனேட்டால் 
முறித்து , வடிகட்டிப் பிரித்தபின் சூடுபடுத்தி வற்றச் செய்ய 
வேண்டும் . பனிக்கட்டியால் அதைக் குளிரச் செய்து , கால் 
சியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தால் , கால்சியம் ஃப்ரக்டோசேட் 
உண்டாகும் . இதைப் பிரித்தெடுத்துக் கரியமிலவாயுவைச் 
செலுத்தினால் ஃப்ரக்டோசு விடுபடும் . 


CHO CaO + CO2 - > C6H12O6 + CaCO, 


2. இனுலினை ஆக்சாலிக் அமிலம் அல்லது விளாவிய கந்தக 
அமிலம் உடனிருக்க 

சிதைத்தால் ஃப்ரக்டோசு 
கிடைக்கும். 


( C.HOOs ) + n H , O - > n C , H1205 
இனுலின் 

ஃப்ரக்டோசு 


ஃப்ரக்டோகின் இயல்புகள் 

இது ஒரு வெண்மையான படிகவடிவத் திடப்பொருள் ; நீரில் 
கரையும் . இதன் உ . நிலை 105 ° C ; ஆல்கஹாலில் ஓரளவே 
கரையும் ; கரும்புச் சருக்கரை, குளுக்கோசு ஆகியவற்றைவிட 
இனிப்பு அதிகம் . இது ஒரு கீட்டோ ஹெக்சோசு ஆகும் .. 
இதன் அமைப்பு , 


CH , OH - ( CHOH ) .CO.CH ,OH 


இதில் ஒரு கீட்டோத் தொகுதியும் , இரண்டு ஓரிணைய ஆல்க 
ஹால் தொகுதிகளும் , மூன்று ஈரிணைய ஆல்கஹால் தொகுத 
களும் இருக்கின்றன . 


வேதியியல் இயல்புகள் 

இதன் வினைகள் மூலம் எளிதில் இதன் 
அறியலாம் . 


292 


கரிம வேதியியல் 


1. அசெட்டைல் குளோரைடு அல்லது அசெட்டிக் நீரிலி 
யுடன் சேர்ந்து ஐ அசெட்டைல் சார்பு பொருளைக் கொடுக் 
கிறது . 
CH ,OH 

CH , -- 0.CO.CH , 
| 

C = 0 
| 

+ 5 CH , ( OCI -- > 
( CHOH ) 

( CH- O- CO- CH,) 
| 

| 
CH , OH 

CHO- CO- CH , 
ஃப்ரக்டோசு 

ஐஅசெட்டைல் ஃப்ரக்டோச 


= 





இது ஐந்து ஹைட்ராக்சித் தொகுதிகள் ஒரு மூலக்கூறில் 
இருப்பதைக் காட்டுகிறது . 

2. ஹைட்ரஜன் அயோடைடு, ஃபாஸ்பரம் இவைகளுடன் 
ஃப்ரக்டோசு வினைப்பட்டு , அயோடோ ஹெக்சேனையும் , 1:- ஹெக் 
சேனையும் தரும் . இது நெடுந்தொடர் வடிவத்தைக் காட்டு 


கிறது . 


ஹைட்ரஜன் சயனைடுடன் சேர்ந்து ஒரு சயனோஹைட் 
ரின் உண்டாகிறது . 


Сн , он 


СН2ОН 
| 

OH 
C 

CN 


C = + H C N 
1 
(CHOH ) , 
| 
CH , ( 


(CHOH ) ;3 
| 


CH2OH 
ஃப்ரக்டோசு சயனோஹைட்ரின் 


ஹைட்ராக்சில் அமீனு ! .. ன் சேர்ந்து ஆக்சைமைக் 
கொடுக்கிறது . 
CH , OH 

CH , OH 
1 
O + NH , OH ---- 

Cc NOH 
( CHOH ) , 
| 

1 
CH , OH 

CH , OH 
ஃப்ரக்டோசு ஆக்சைம் 


- 
-- 


( CHOH ) , 


CH , OH 


கார்போஹைட்ரேட்டுகள் 


298 


5. ஃப்ரக்டோசு கரைசல் , ஃபினைல் ஹைட்ரசீன் 
அசெட்டிக் அமிலத்துடன் நீர்த் தவலையில் வெப்பப்படுத்தும் 
பொழுது ஒரு மூலக்கூறுடன் சேர்ந்து முதலில் ஃப்ரக்டோசு 
ஃபீனைல் ஹைட்ரசோன் உண்டாகிறது . 


CH , OH 


CH , OH 
| 
C = N.NH - CH. 


- 


+ H , N - NH - CH - } 


C O 
| 
( CHOH ) , 


CH ,OH 


( CHOH ) ; + H , O 
| 

CH , OH 
ஃப்ரக்டோசு ஃபீனைல் 
ஹைட்ரசோன் 


கீட்டோத் தொகுதிக்குத் அருகிலுள்ள ஓரிணைய ஆல்கஹால் 
க்சிஜன் ஏற்றம் அடைந்து , ஆல்டிஹைடாக மாறுகிறது . 


CH , OH 

H -- C -- () 

| 
C = N - NH - CH. 

C = N - NH - C , H . 
+ i , N - NH - C.H ; -- 
( CHOH ): 

(CHOF ) . 

( CHOFI) , + C.H.NH , 
CH , OH 

CH , OH + NH , 

ஃப்ரக்டோசோன் 
ஃபீனைல் ஹைட்ரசோன் 


ஆல்டிஹைடு தொகுதி மூன்றாவது மூலக்கூறுடன் குறுக்க 
வினைக்குட்பட்டு ஓசசோனைக் ( osazone ) கொடுக்கிறது . 


H - C = 0 


HC = N- NH - HN 


C = N - NH - CH 

C = N - NI1 - C , H , 
+ HN - NH - CH , ỳ 

( CHOH ) , + H , O 


(CHOH ), 
UHC 


CH , OH 


CH , OH 
ஃப்ரக்டோசசோன் 


குளுக்கோசிலிருந்தும் , ஃப்ரக்டோசிலிருந்தும் உண்டாகும் 
ஓசசோன்கள் இரண்டும் ஒன்றே . 


294 


கரிம வேதியியல் 


6. சோடியம் அமால்கம் -நீருடன் ஹைட்ரஜன் ஏற்றம் 
அடையச் செய்ய இது சார்பிட்டாலையும் மான்னிட்டாலையும் 
தருகிறது . இவ்விரு ஆல்கஹால் களும் மாற்றுகளே . 


( II , ( H 


CH , OH 


Na / Hg 


| SH 


( HOH 


- ப கள I - 


( CHOH ) , 


{ CITOH ) , 


CH , OH 


CH ,OH 
சார்பிட்டால் , மான்னிட்டால் 


இந்த வினை , ஃப்ரக்டோசில் ஒரு கீட்டோத் தொகுதி இருப் 
பதைக் காட்டுகிறது . ஏனென்றால் , ஹைட்ரஜன் ஏற்றத்திற்குப் 
பின் ஓர் ஈரிணைய ஆலகஹால் தொகுதி உண்டாகிறது . 


7. வலி குறைந்த ஆக்சிஜன் ஏற்ற வினைப்பொருள்களால் 
வினை ஏற்படுவதில்லை . ஆனால் , வலிவுள்ள ஆக்சிஜன் ஏற்ற 
வினைப்பொருள்களுடன் வினை பட்டு , மூஹைட்ராக்சிக் குளூட் 
டாரிக் அமிலம் , டார்ட்டாரிக் அமிலம் , கிளைக்காலிக் அமிலம் 
முதலியவற்றைக் கொடுக்கிறது , 


CH , OH 


CO 


(CHOH ), 

OH 


COOH COOH 

CH , OH 
ஆக்சிஜன் 

| 
+ ( CHOH ) , + ( CHOH ) , + 

+ COOH 
ஏற்றம் 

கினைக்காலிக் 
CHOH COOH 

அமிலம் 
மூஹைட்ராக்சி 

டார்ட்டாரிக் 
குளுட்டாரிக் அமிலம் அமிலம் 


CH , 01 


8. இதுவும் குளுக்கோசைப் போல ஆக்சிஜன் ஒடுக்கும் 
சர்க்கரை . இது அம்மோனியா கலந்த வெள்ளி நைட்ரேட்டை 
யும் , ஃபெலிங் கரைசல்களையும் ஆக்சிஜன் ஒடுக்கமுறச் செய் 


9. ஈஸ்ட்டுடன் நொதித்து , இது ஈத்தைல் ஆல்கஹாலைக் 
கொடுக்கிறது . 


ஈஸ்ட் 


C4H10% 


2 C , H , OH + 2 C0 , 


மேற்கண்ட வினைகளிலிருந்து , கீழ்க்காணும் வடிவமைப்பை 
அறியலாம் . 

CH , OH- ( CHOH ) , - Co - CH , OH 


கார்போஹைட்ரேட்டுகள் 

295 
ஃப்ரக்டோசு சயனோ ஹைட்ரினை நீராற் பகுத்து . ஹைட் 
பாஜன் ஏற்றமுறச் செய்தால் . 7.பியூட்டைல் மீத்தைல் அசெட்டிக் 
அமிலம் உண்டாகிறது . இதிலிருந்து , கீட்டோத் தொகுதி முடிவு 
லுள்ள கரி அணுவுக்கு அருகில் உள்ளது எனக் காட்டப் 
படுகிறது . 


இதுவும் சிதைவுப் புரிமாற்றத்தைக் காட்டுவதன் மூலம் 
ரண்டு மாற்றுகள் உள்ளன எனத் தெரிகிறது . ஒரு வளைய 
வடிக ! அமைப்பு இதற்கும் தரப்படுகிறது . 


சபா, - - 


H ) - C - CHI , OH 


O , C ---- (01-4 

| 
(CO1- ) , ) 

| 


( CI- ON- ) 

| 


CHA 


ஃப்ரக்டோசு 


- - ஃப்ரக்டோசு 


உருவங்களாக 


இவற்றை 


அறுகோண வடிவமுள்ள 
வரையலாம் . 


H 


C 


Off 


OH 


I + + + + 


( Hi , 


* 


OH 


a - ஃப்ரக்டோபைரனோசு 


B- ஃப்ரக்டோலபரணேச 


ஐங்கோண வடிவமாகவும் இது இருக்கிறது . 


CH2OH 


7 


OH 


OH 


CH120W 


OH 


H 


Y - ஃப்ரக்டோசு 


296 


கரிம வேதியியல் 


குரூக்கோசை ஃப்ரக்டோசாக மாற்றுதல் 


H - C = N - NH - C , H 


H - C - O 

| 
CHOH 
| 
CHOH 


மிகையான 


= N • NH - CH ; 
| 
CHOHI 


C.H , NHNH , 


CHOH 


CHOH 


CHOH 
( 
CHOH 


CHOH 


CH , OH 
D- குளுக்கோசு 


, 


| 

CH , OH 
D- குளுக்கோசசோன் 


ப 


CHO 


CH , OH 


நீராற் சிதைத்தல் 


ஹைட்ரஜன் 
ஏற்றம் 


CEO 


CO 
|| 
CHOH 


HMM சமாக 


விளாவிய HCL 


Zn + CHICOOH 


снон 
HOM 


CHOTI 


CHOH 


SHOH 


CHOHIL 


CHOHI 


CH ,OH 


, 
D- குளுக்கோசோன் 


CH , OH 
D- ஃப்ரக்டோசு 


ஃப்ரக்டோசைக் குளுக்கோசாக மாற்றுதல் 


CH , OH 


COOH 


CH ,OH 
| 
CHOH 


CHOH 


H 


ஹைட்ரஜன் 
ஏற்றம் 


CHOH 


+ A 


CHOH 


ஆக்ஸிஜன் 

CHOH 
ஏற்றம் 

- > CHOH 
[ 0 ] 

CHOH 


H .-- Nj 


CHOH 


CHOH 


CHOH 


CHOH 

, 


CHOHI 
| 
CH , OH 


CHOH 


CH OH 
ஹெக்விடால் 


| 
CH , OH 
ஹெக்சானிக் 
அமிலம் 


கார்போஹைட்ரேட்டுகள் 


297 


CHO 


Co 

| 
சூடாக்குதல் CHOH 

CHOH 


CHOH 


ஹைட்ரஜன் 
ஏற்றம் 
( H ) 


CHOH 


CH 


Снон 


CHOH 


CHOH 


CH2OH 


CH , OH 
Y - லேக்டோன் 


குளுக்கோசு 


இருசர்க்கரைகள் ( Disaccharides ) 
சுக்ரோசு 

கரும்புச் சருக்கரை , பீட் சருக்கரை [ C1 , H ,, 011 ) 

இது முக்கியமான ஒரு சருக்கரையாகும் . இது தேனில் 
உள்ளது . முக்கியமாகக் கரும்பிலும் , சருக்கரை பீட்டிலும் 
( sugar beet ) அதிகமாக இருக்கிறது . 

கரும்பு ஆலைகளில் கரும்பை அரைப்பதால் , கரும்புச் சாறு 
கிடைக்கிறது . இதில் சுமார் 15 % சருக்கரை இருக்கிறது . 
சுண்ணாம்பு நீரால் காரத்தன்மை அடையச் செய்வதால் , 

, 
கரும்புச்சாற்றில் உள்ள சுக்ரோசு குளுக்கோசாகவும் ஃப்ரக் 
டோசாகவும் நீராற் சிதைவுறாமல் இருக்கிறது . பின்பு , 
வெப்பப்படுத்துவதால் கழிவுகள் பிரிக்கப்பட்டுப் படிகின்றன . 
சுத்தமான சாற்றை வடிகட்டி , குறைவான அழுத்தநிலையில் 
திண் கரைசலாக்கிப் பின் படிகமாக்க வேண்டும் . இவ்வாறு 
கிடைக்கும் சருக்கரை மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக 
இருக்கும் . இதில் நீரில் கரைத்து , மிருகக் கரித்தூள் வழியாக 
வடித்தோ சல்ஃபர் டைஆக்சைடை. இதன் வழியாகச் 
செலுத்தியோ இதன் வண்ணத்தை நீக்க முடியும் . பின்பு இக் 
கரைசலைக் குறைந்த அழுத்தநிலையில் ஆவியாக்கினால் படிகங் 
கிடைக்கிறது , 

வெண்ணிறப் படிகவடிவச் 
சுக்ரோசு ஆகும் . 
இயல்புகள் 

இது வெண்ணிறப் படிகவடிவத் திடப்பொருள் ; உ .நிலை 188 . 
இனிப்பானது ; நீரில் கரையும் ; இது வலம்புரி இயல்புடையது . 
அலகுகோணத் திரிபு + 66.5 ° ஆகும் . இது சிதைவுப் புரி 
மாற்றம் காட்டுவதில்லை . சிறிது நீருடன் சேர்த்து வெப்பப் 
படுத்தினால் உருகிக் குளிரச் செய்யும்பொழுது கண்ணாடி போன்ற 


களாகக் 


298 


கரிம வேதியியல் 


பொருளாக மாறுகிறது . இது பார்லிச் சருக்கரை எனப்படும் 
அதி வெப்பநிலையில் கரியாக இது மாறும் . அமிலம் உடனிருக்க 
நீராற் 

சிதைத்தாலோ சுக்ரேஸ் ( aucrase ), 
இன்வெர்ட்டேஸ் ( invertase ) ஆகிய நொதிகள் உடனிருக்க ஒரு 
மூலக்கூறு சுக்ரோசு , ஒரு மூலக்கூறு குளுக்கோசையும் , ஒரு 
மூலக்கூறு ஃப்ரக்டோசையும் கொடுக்கும் . 
C12H22011 + H , () -- > C , H1,0 % -1 CH120) 

குளுக்கோசு ஃப்ரக்டோசு 
அடர்கந்தக அமிலத்துடன் வெப்பப்படுத்தும்பொழுது 
முழுவதும் கரியாக மாற்றமடைகிறது . 

C12H22011 + H , SO , - 12C + H ,SO 11H , ) 

ஃபெலிங் கரைசலை ஹைட்ரஜன் ஏற்றமடையச் 
செய்வதில்லை . மேலும் , இது ஆக்சைமையோ ஓசசோனையோ 
தருவதில்லை . இந்த வினைகள் , சுக்ரோசில் ஆல்டிஹை !ே ... 
கீட்.ே... த் தொகுதியோ இல்லை எனக் காட்டுகிறது . 

சுக்ரோசின் மேற்கண்ட வினைகளிலிருந்து நாம் அதன் 
வடிவத்தை வரையலாம் , 

இது எண் அசெட்டைல் சார்பு பொருளைத் ( octa acety ) 
tlerivative ) தருவதன் மூலம் , இதில் எட்டு ஹைட்ராக்சி -OII 
தொகுதிகள் இருப்பதை அறிகிறோம் . நீராற் சிதைவுறும் 
(பொழுது குளுக்கோசையும் , ஃப்ரக்டோசையும் தருகிறது . 
ஆனால் , இது ஃபெலிங் கரைசலை ஹைட்ரஜன் ஏற்றம் அடையச் 
செய்வதில்லை . குளுக்கோசு , ஃப்ரக்டோசு ஆகியவற்றிலுள்ள 
ஆல்டிஹைடு , கீட்டோத்தொகுதிகள் இல்லாமல் இதன் வடிவம் 
அமைகிறது . அதுவருமாறு : 

CH2OH 
CH 

C 


| 


- 


CHOH 


CHOH 
I 
CHOH 


O 


CHOH 
1 
CH 


CHOH 


- 


CH , OH 


CH 
ப 
CH2OH 
குளுக்கோசு பகுதி 


ஃப்ரக்டோசு பகுதி 


கார்போஹைட்ரேட்டுகள் 


299 


சுகரோசின் வடிவத்தைக் கீழ்க்கண்டவாறும் எழுதலாம் . 


CH , OH 


1 


சபாபா 


OH 


OH 


( 112 


SITUAL 


ராய்ட் 


4 + ப 


( D } } 


(OH 
3- ஃபடிக்டேம் ஃப்யூரசை 


" குளுக்கோ போலே .* 


* +tuatu 44 + + 


+ + + + + 


+ 1 + 4 


* "பர் 


( lucrose ) 


குளுக்கோசு 
( Glucosc ) 


ஃப்ரக்டோசு 
( Fructose 


+ + + + + பா பா அடி படி படி 


12 கல 


1880 


1460 


( நீரற்றது ) 


சிதைவுப் புரி சிதைவுப் புரி சிதைவும் புரி 
மாற்றம் மாற்றம் மாற்றம் உண்டு மாற்றம் 

உண்டு 


இல்லை 


ஃபெலிங் 
கரைசல் 


ஹைட்ரஜன் 
ஏற்றம் இல்லை உண்டு 


டு 


நைட்ரிக் 

ஆக்சாலிக் சாக்கரித் 
அமில ஆக்சி அமிலத்தைக் அமிலத்தைக் 
ஜன் ஏற்றம் கொடுக்கிறது ) கொடுக்கிறது 


படாத, 
இளைக்காலிக 
அமிலங்களக் 
கொடுக்கிறது 


ஃபீனைல் வினை இல்லை 

குளுக்கோச 

ஃப்ரக்டோச 
ஹைட்ரசீன் 

சோனைக் 

சோனைக் 
கொடுக்கிறது 

கொடுக்கிறது . 


சூடுபடுத்திய வண்ணம் 
அம்மோனி | இல்லை 
யம் மாலிப் 
டேட் 


மங்கிய வண்ணம் பச்சை நீலநிறம் 
10 நிமிடத்திற் 3-4 நிமிட 
குப் பின் 

தில் 


கரையாது 


கரையாது 


நரையும் 


ஈதரில் 
கரைதல் 


- A 


-- 


800 


கரிம வேதியியல் 


வினாக்கள் 


1. குளுக்கோசின் கட்டமைப்பை எவ்வாறு அறியலாம் ? 


2. குளுக்கோசை , ஃப்ரக்டோசு , சுக்ரோசு ஆகியவற்றி 
னின்றும் எவ்வாறு வேறுபடுத்திக் காண்பது ? 


3. ஃப்ரக்டோசு எவ்வாறு பெறப்படுகிறது ? அதன் அமைப் 

பைக் கண்டறிவது எப்படி ? 


4. குளுக்கோசை ஃப்ரக்டோசாகவும் , ஃப்ரக்டோசைக் 

குளுக்கோசாகவும் மாற்றுவது எப்படி ? 
5 , ( a ) குளுக்கோசின் சிதைவுப் புரிமாற்றம் 
( 6 ) ஓசசோன்கள் 
ஆகியனபற்றிச் சிறுகுறிப்பு வரைக , 


16. அரோமாட்டிக் சேர்மங்கள் 

(( Aromatic Compounds ) 


அலிஃபாட்டிக் சேர்மங்களினின்று வேறுபட்ட அரோமாட் 
டிக் சேர்மங்கள் என்ற மற்றொரு பகுதி கரிமப் பொருள்களில் 
உண்டு. இவற்றிற்கு அரோமாட்டிக் எனப் பெயர் வரக் காரணம் 
முசலில் 

அறியப்பட்டவை நல்ல மணமுள்ள பொருள்கள் 
( கிரேக்கம் - aroma = நறிய மணம் ) என்பதே . 


எடுத்துக்காட்டு : வின்ட்டர் கிரீன் தைலம் ( Oil of Winter green ) 


அலிஃபாட்டிக் , அரோமாட்டிக் வகைச் சேர்மங்களிடையே 
யுள்ள வேற்றுமை , மணத்தால் அன்று வடிவத்தால் எனப் பின்பு 
உறுதியாயிற்று . அலிஃபாட்டிக் சேர்மங்களில் கரியணுக்கள் 
திறந்தவகையில் ( Open chain ) இணைந்திருக்கின்றன . ஆனால் , 
அரோமாட்டிக் சேர்மங்கள் வளைய அமைப்பில் அமைந்திருக் 
கின்றன . வளையப் பென்ட்டேன் ( Cyclo pantanc ) , வளைய 
ஹெக்சேன் ( Cyclo hexanc ) போன்ற சில சேர்மங்கள் , அலி 
ஃபாட்டிக் வகையைச் சேர்ந்தவை , 


விதிவிலக்கு : தற்பொழுது பென் சீனும் அதையொத்த 
பொருள்களும் அரோமாட்டிக் சேர்மங்கள் எனக் கருதப்படு 


கின் றன . 


அலிஃபாட்டிக் சேர்மங்களைப் போலவே அரோமாட்டிக் சேர் 
மங்களிலும் ஹைட்ரோகார்பன்கள் , ஹைட்ராக்சிச் சார்பு 
பொருள்கள் ( ஃபீனால்கள் , ஆல்கஹால்கள் ) , ஈதர்கள் , ஆல்டி 
ஹைடுகள் , கீட்டோன்கள் , கார்பாக்சிலிக் அமிலங்கள் முதலியன 
உண்டு . 


அரோமாட்டிக் சேர்மங்களின் பெரும்பகுதி நிலக்கரித் தாரி 
லிருந்தும் , சிறுபகுதி பயிரினங்களிலிருந்தும் , விலங்கினங்களி 


902 


கரிம வேதியியல் 


லிருந்தும் பெறப்படுகின் றன . தற்போது பெட்ரோலியமும் 
இவைகளைப் பெறுவதற்கு மூலப்பொருளாக இருக்கிறது . 


நிலக்கரியிலிருந்து அரோமாட்டிக் சேர்மங்களைப் பெறுதல் 

நிலக்கரியைக் காற்றுப்படாமல் 1000 ° C - 1300 ° C வெப்ப 
நிலையில் சூடுபடுத்தும்போது இதிலுள்ள பொருள்கள் சிதைந்து 
பலவிதமான வாயுப் பொருள்கள் , நீர்மப்பொருள்கள் , ஆவியாகும் 
திண்மப்பொருள்கள் ஆகியவை 

பிரிகின்றன . 

ஆவியாகாமல் 
எஞ்சியிருப்பது கட்டிக்கரி ( coke ) மட்டுமே ஆகும் . 


நிலக்கரியைச் சிதைத்துப் பிரிக்கும் பொழுது அம்மோனியா , 
கரியமிலவாயு , ஹைட்ரஜன் சல்ஃபைடு முதலிய வாயுக்கள் - 
வெளிப்படுகின் றன . இவற்றுடன் குறைந்த மூலக்கூறு எடை 
யுள்ள பென்சீன்வகை ஹைட்ரோகார்பன்கள் , ஆவிநிலையுள்ள 
தார்ப்பொருள்கள் ஆகியவையும் கலந்திருக்கின்றன . இவற்றை 
முதலில் குளிர்ந்த குழாய்களின் வழியே செலுத்தும்போது தார் , 
அம்மோனியா நீர்ம நிலைக்குச் சுருங்குகின் றன . பின்பு நிலக்கரி 
வாயு ஒரு கூண்டின் ( tower ) வழியாகச் செலுத்தப்படுகிறது . 
இந்தக் கூண்டின் உச்சியிலிருந்து சொட்டும் கிரியோசோட் 
( creosote ) எண்ணெயுடன் இதிலுள்ள பென்சீன் ஹைட்ரோ 
கார்பன்கள் கலந்துவிடுகின்றன . இதை வாலைவடிக்கும்பொழுது 
குறைச்செறிவு எண்ணெய் ( light oil ) கிடைக்கிறது . இதில் பென் 
சீன் ( 60 % ) , டொலுவின் ( 15 %) , சைலீன்கள் ( 20 % ) உள்ளன . 
மீதியுள்ள நிலக்கரி வாயுவைச் சுண்ணாம்பு , அயக ஆக்சைடு 
( Ferric oxide ) ஆகியவற்றின் வழியாகச் செலுத்தும்போது 
கரியமில வாயு , ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆகியன நீக்கப்படு 
சின்றன . எஞ்சியுள்ள நிலக்கரி வாயு அடுப்பு எரிப்பதற்குப் 
பயன்படுகிறது . 


நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் தாரிலிருந்து இருநூற்றுக்கும் 
மேற்பட்ட அரோமாட்டிக் சேர்மங்கள் பிரித்தெடுக்கப்படு 
கின்றன . அவற்றில் முக்கியமானவை பின்வருவன சில : 


ஹைட்ரோகார்பன்கள் : பென் சீன் , பொலுவின் , 

, சலீன் 
கள் , நாஃப்தலீன் , ஆந்த்ரசீன் . 


ஃபீனால்கள் : ஃபீனால் , கிரெசால்கள் . 


காரக் குணமுள்ள நைட்ரஜன் சேர்மங்கள் : பரிடின் , 


குயுனோலின் 


அரோமாட்டிக் சேர்மங்கள் 


808 


இந்தப் பொருள்கள் நிலக்கரித் தாரிலிருந்து படிப்படியாக 
வாலைவடித்து நான்கு பகுதிகளாகப் பிரிக்கப்படுகின்றன . 


M. M 


* 


பா 


பகுதி 


வடியும் 


வெப்ப நிலை 


அடர்வு எண் 


அடக்கம் 


1. குறைச்செறிவு 

எண்ணெய் 
( Light oil ) 


170 வரை 


0.9 


பென்சீன் , டொலு 
வின் , சைலீன் 
நாஃப்தலீன் 
ஆந்த்ரசீன் . 


170) ° --- 230 


1-- 1 02 


ஃபீனால் , நாஃப் 

தலீன் 


2. நடுத்தரச்செறி 

வெண்ணெய் 
( Middle oil ) 
3. மிகைச்செறிவு 
எண்ணெய் 
( Heavy oil ) 


230 " .... * 7 ) 


02-- 11 |ஃபீனால் , கிரெசால் 


2700.360 


1.1 


ஆந்திரசின் 


4. ஆந்த்ரசீன் 

எண்ணெய் 
( Antbracene 
oil ) 


* * MMANAMAJAprintsel: + 11W: 


MANMAD MAMMAss"Army 


குறைச்செறிவு எண்ணெய் ( Ligncil ) 

இதில் பென்சீன் , டொலுவின் , சைலீன்கள் , சிறிதளவு 
ஃபீனால் , பிரிடின் ஆகியவை கலந்திருக்கின்றன . முதலில் இதை 
அடர்கந்தக அமிலத்தால் கழுவும் பொழுது இதிலுள்ள காரப் 
பொருள்கள் நீக்கப்படுகின்றன . பின்பு இதைச் சோடியம் ஹைட 
ராக்சைடு கொண்டு கழுவும் பொழுது ஃபீனால்களும் , அமிலப் 
பொருள்களும் நீக்கப்படுகின்றன . இதை மீண்டும் வடித்துப் 
பிரிக்கும் பொழுது பின்கண் .... பகுதிகள் கிடைக்கும் . 


- 


பகுதியின் பெயர் 


வெப்ப நிலை 


அடக்கம் 


| 


11 வரை 


90 % பென் சால் 

( 90 % Herizol ) 


பென்சீன் , டொலுவின் 
சைலீன் . 


50 % பென் சால் 


* 110 " 


- 


பென்சன் , பொலுவின் 
சைலீன் . 


நாஃப்தா 


1400--1704 


சைலீன் , 

மெரிட்டிலீன் 


+ ," 

lng trº+ +, . 


* PAARTHTTI " - AHM - NA NEW) 


804 


கரிம வேதியியல் 


90 % பென்சாலை மீண்டும் வாலை வடித்துப் பிரிக்கும் பொழுது 
பென்சீன் ( கொ . நி . 80.4 ° C ) , டொலுவின் ( கொ.நி .110 ° C ), 
சைலீன் ( கொ . நி . 140 ° ) ஆகப் பிரிக்கப்படுகின்றன .. 


நடுத்தரச் செறிவு எண்ணெய் ( Middle oil ) 

இதில் இருப்பது நாஃப்தலீனும் , கார்பாலிக் அமிலம் எனப் 
படும் ஃபீனாலும் ஆகும் . 


இதை ஆறவிடும் போது நாஃப்தலீன் படிகங்கள் பிரிகின் றன . 
கார்பாலிக் அமிலம் நீர்மமாக இருக்கிறது . இதனால் இதனுடன் 
இருக்கிற ஃபீனாகக் கரைக்கச் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் 
கழுவவேண்டும் . பின்பு , நாஃப்தலீன் படிகங்கள் விளாவிய 
கந்தக அமிலத்துடன் கழுவப்பட்டு இறுதியில் பதங்கமாக்கு 
வதன் மூலம் தூயதாக்கப்படுகின்றன . 


ஃபீனாலைச் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் கு.இக் 
கும்பொழுது ஃபீனால் மட்டும் கரைகிறது . இந்தக் கரைசலைப் 
பிறவற்றினின்றும் வேறுபடுத்தி விளாவிய கந்தக அமிலத்தைச் 
சேர்க்க வேண்டும் . ஃபீனால் வெளிப்படுகிறது . பின்பு இதை 
வாலைவடித்துத் தூயதாக்கலாம் 


மிகைச்செறிவு எண்ணெய் ( Heavy oil ) 

இதில் கார்பாலிக் அமிலமும் , கிரெசாலும் இருக்கின் றன , 
இதைக் கிரியோசோட் எண்ணெய் ( crcosote oil ) என்ற பெயரில் 
மரக்கட்டைகளைப் பாதுகாக்கவும் தொற்று 

நீக்கிகளாகவும் 
பயன்படுத்துகிறோம் . 


ஆந்த்சீன் எண்ணெய் {( Anthracene oil )) 
இதில் ஆந்த்ரசீன் 

உள்ளது , இதை ஆறவிடும்பொழுது 
ஆந்த்ரசீன் பிரிகிறது . 


அண்டாவில் எஞ்சி நிற்பது தார்வண்டல் ( pitch ) . சூடாக 
இருக்கும் பொழுதே இதை வெளியில் எடுத்துவிட வேண்டும் . 


1 


ஆ 


17. அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 

( Aromatic Hydrocarbons) 


பென்சன் : அரோமாட்டிக் சேர்மங்களில் மிக எளிய 
அமைப்பை உடையது பென்சீன் C , H ;. அரோமாட்டிக் 
ஹைட்ரோ கார்பன்களின் பொதுவாய்பாடு C.Her-8 . பென் 
சினுக்குக் கீழ்க்கண்ட வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 


C 


HC 


CH 


HC 


TO 


- 


பென்சீன் பெரும்பாலும் குறைச்செறிவு எண்ணெயிலிருந்து 
( light oil ) எடுக்கப்படுகிறது . இந்த எண்ணெயில் பென்சீன் , 
டொலுவின் , சைலீன் , நாஃப்தலீன் , ஆந்த்ரசீன் முதலிய அரோ 
மாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் கலந்திருக்கின்றன . 


தயாரிப்பு முறைகள் 

1. தொழில் துறையில் பென்சீன் நிலக்கரித் தாரிலிருந்து 
கிடைக்கும் . குறைச்செறிவு எண்ணெயை வாலை வடித்துப் பிரிக் 
கும்போது 80 ° - 110 ° C- ல் கிடைக்கும் எண்ணெயை 80-82 
C- க்கு மீண்டும் வாலை வடிக்கும்போது பென்சீன் கிடைக்கிறது . 
டொலுவினும் தயோஃபீனும் ( Thiophan ) இதில் அசுத்தங்களாக 
இருக்கின்றன . தூய்மையான பென் சீனைப் பெற , உறைக் 
கலவையின் மூலம் குளிர்விக்கும் பொழுது பென்சீன் 

( உ . 
5.5 ° C ) உறைகிறது . இதை உருக்கி யாலைவடித்துப் பிரித்தெடுக்க 

20 


. 


806 


கரிம வேதியியல் 


லாம் . தயோஃபீனை நீக்குவதற்கு இப் பென் சீனைக் குளிர்ந்த 
நிலையில் அடர்கந்தக அமிலத்துடன் குலுக்கினால் தயோஃபீன் 
அமிலத்தில் கரைந்துவிடும் . பின்பு அமிலத்துடன் இதை நீக்கி 
விடலாம் . 


2. அசெட்டிலீனிலிருந்து ( From acetylene ) : அசெட்டி 
லீன் வாயுவைப் பழுக்கக் காய்ச்சிய ஒரு குழாயின் வழியே 
செலுத்தினால் பென் சீன் உண்டாகும் . 


C 


C 


HC 


(CH 


( H 


HC 


|| 


" 


.. 


IN 


CH 


HC 


HC 


CH 


OI 


H 


பென்சீன் 


3. சோடியம் பென்சோவேட்டி லிருந்து (( From Sodium 
benzoate ) : சோடியம் பென்சோவேட்டைச் சோடாச் சுண்ணாம் 
புடன் வாலை வடித்தால் பென்சீன் உண்டாகும் . 


சோடாச் 


C.H , COONa + NaOH 


C.H. + Na , CO , 


சுண்ணாம்பு 


4. ஃபீனாலிலிருந்து ; ஃபீனாலுடன் துத்தநாகத் தூளைச் 
சேர்த்து வாலைவடிக்கும் போது பென்சீன் உண்டாகும் . 

C.H.OH + Zn -- > C , H , + Zno 


இயல்புகள் 

1 பென்சீன் நிறமற்ற ஒரு நீர்மம் ; மண்ணெண்ணெய் 
போன்ற மணமுடையது . இதன் உருகுநிலை 5.5 ° C ; கொதிநிலை 
80.4 ° C ; நீரைக்காட்டிலும் இலேசானது ; 

தண்ணீரில் 
கரையாதது ; எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது : புகைமலிந்த 
சுடருடன் எரியும் , ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , காரங்களால் 
இது பாதிக்கப்படுவதில்லை , 

இது மெழுகுகள் , பிசின்கள் , அயோடின் முதலியவற்றை 
எளிதில் கரைக்கும் ; பதிலீட்டு வினைகட்கு ( Substitution reac 
tion ) உட்படும் ; சேர்க்கை வினைகட்கும் உட்படும் . 


அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 


807 


நிக்கல் உடனிருக்க இது ஹைட்ரஜனுடன் சேர்ந்து வளைய 
ஹெக்சேனைக் கொடுக்கும் . 


H₂ 


H. 


+ 3H , 


நீக்க 
200 


H. 


H , 
வளையஹெக்சேன் 


பென்சீன் 


ஹைட்ரஜன் 


2 . குளோரின் , அல்லது புரோமினுடன் இரண்டுவகையில் 
சேர்மங்களைத் தருகிறது . 


( a ) இரும்பு , அயோடின் அல்லது பிரிடின் ( Pyridine ) 
ஆகியவை உடனிருக்க , சூரிய ஒளி இல்லாதிருக்கும்போதும் 
பதிலீட்டு வினைக்குட்படுகிறது . 

c 


+ ci , 


+ HCl 


H 
ளோரோ பென்சன் 


குளோரின் 


( B ) சூரிய ஒளி இருக்கும் போதும் இரும்பு , அயோடின் 
இல்லாதிருக்கும் பொழுது சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது . 


cl 


cli 


cl 


+ 3c , 


சூரிய ஒளி 


--- 


cl 


Ich 


el 
அழகுளோரோ வணயஹெக்சேன் 


808 


கரிம வேதியியல் 


இது அலிஃபாட்டிக் ஹைட்ரோகார்பன்களைப் போலவே 
ஹாலோஜென்களுடன் வினைபடுகிறது . 


1 


3. நைட்ரோ ஏற்றம் ( Nitroation ) : அடர்கந்தக அமிலம் 
உடனிருக்க இது அடர்நைட்ரிக் அமிலத்துடன் சேர்ந்து 50 ° C 
வெப்பநிலையில் நைட்ரோபென் சீனைக் கொடுக்கிறது . 


அடர் H.504 


+ HONO . 


கா 


நைட்ரோ பென்சீன் 


ந்த வினையில் ஒரு நைட்ரோத் தொகுதி ஏற்றப்படுவதால் 
நைட்ரோ ஏற்றம் எனப் பெயர்பெற்றது . 


4. சல்ஃபானிக் ஏற்றம் ( Sulphonation ) : அடர்கந்தக அமி 
லத்துடன் 

பென் சினை வெப்பப்படுத்தும்போது பென்சீன் 
சல்ஃபானிக் அமிலம் உண்டாகிறது . 


SO 


+ HO SUGH 


பென்சீன் சல்ஃபானிக் அமிலம் 


4 


நத வினையில் , பென்சீனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்குப் 
பதிலாகச் சல்ஃபானிக் தொகுதி ஏற்றப்படுவதால் 
சல்ஃபானிக் ஏற்றம் எனப்பெயர் பெற்றது . 


5. ஃப்ரீடல் - க்ராஃப்ட்ஸ் விலை ( Friede ] -Craftr reaction ) : 
நீரற்ற அலுமினியம் குளோரைடு உடனிருக்க , அல்க்கைல் 
( alkyl ) அல்லது அசைல் ( acyl ) ஹாலைடுகளுடன் பென்சீன் 
வினை படுகிறது . அப்போது பென்சீனில் உள்ள ஒரு ஹைட் 
ரஜனுக்குப்பதிலாக அல்க்கைல் அல்லது அசைல் தொகுதி 
சென் றடைகிறது . 


அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 


-309 


Alcl , 


CHS 


+ cKCH , 

அலுமினியம் 
முக்குளோயை 


டொலுவீன் 


Alcl₃ 


COCH , 


+ CH ; cock 


அசிட்டோ ஃபீனோள் 
6. வாயு நிலையில் காற்று 

அல்லது 

ஆக்சிஜனுடன் 
வனேடியம் ஐயாக்சைடு ( Vanadium pentoxide ) உடனிருக்கப் 
பென்சீன் ஆக்சிஜனேற்றமுற்று மலீயிக் நீரிலியைக் ( Maleic 
anhydridc ) கொடுக்கிறது . 


C 


- 


HC 


c- c 


2 


CH 

V205 
+ 902 

500C 
CH 


HC - C 

OH 

+2 CO . + H2O 

OH . 
HC - 01 


C 


மலீயிக் நீரிலி 


பயன்கள் 


து ஒரு சிறந்த கரைப்பான் ( salvent ) ஆகும் . இதிலிருந்து 
பல அரோமாட்டிக் சேர்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன . இவை 
( அரோமாட்டிக் சேர்மங்கள் ) சாயங்கள் . வெடிமருந்துகள் , 
மருந்துகள் தயாரிக்கப் பயன்படுகின்றன . 
பென்சீனின் வடிவ வாய்பாடு ( Structure of Benzene ) 

பென் சீனில் கரி , ஹைட்ரஜன் ஆகிய இரு தனிமங்கள் மட்டும் 
இருக்கின் றன எனப் பண்பறி ஆய்வு மூலம் தெரிகிறது . இதன் 
மூலக்கூறு எடையைக் கணிக்கும்போது இதன் மூலக்கூறு வாய் 
பாடு C , H , என்று தெரிகிறது . 


810 


கரிம வேதியியல் 


பென்சீன் வாய்பாடு C , H , என் றிருப்பதால் இதனைக் கீழ்க் 
கண்ட வடிவங்களில் அமைக்கலாம் . 

1. HC = C- CH , - CH , CECH 


II , H , C = C = C = C = CH , 


H 


H 


H 


CC 


HC 


CH 


- 


H = C+ \ c= c+ 


|| 


III . | 


IV . : 


HC . 


CH 


CH = CH 


முதல் மூன்று வடிவங்கள் மிகத் தீவிர வினைபடும் மூலக்கூறு 
களாக உள்ளன . பென் சீன் எளிதில் சேர்க்கை வினை கட்கு 
உட்படுவதால் இதைப் பெரும்பாலும் IV ஆம் வடிவத்தால் குறிப் 
பிடலாம் . இதன் காரணங்கள் வருமாறு : 


( 1 ) ஹாலோஜென்கள் பென்சீனுடன் சேர்கின்றன : சேர் 
கின்ற ஹாலோஜென் அணுக்களின் எண்ணிக்கை ஆறு ஆகும் . 
ஆகவே , பென்சீன் மூலக்கூறு ஒன்றில் மூன்று இரட்டைப் 
பிணைப்புகள் உள்ளன . 


( 2 ) ஓசோனுடன் வினைபடும்போது பென்சீன் 
மூவோசோனை டைக் ( Triozoaide ) கொடுக்கிறது . இவற்றை 
நீராற் பகுக்கும் போது கிளையாக்சால் ( Glyoxal ) கிடைக்கறது . 
எனவே , மூன்று இரட்டைப் பிணைப்புகள் உள்ளன என 
அறியலாம் . 

( 8 ) சூரிய ஒளி படாதபொழுது பென் சீனில் ஹாலோஜென் 
பதிலீட்டு வினை நடைபெறுகிறது . 


( 4 ) ஹாலோஜென் அமிலங்கள் பென்சீனுடன் சேர்க்கை 
வினையைக் கொடுப்பதில்லை . 


( 6 ) வினை யூடுறு பொருளின் துணைகொண்டு ஹைட்ரஜனை 
எற்றும் பொழுது பென் சீன் வ. பைஹெக்சேனாக ( cyclo hexane ) 
மாறுகிறது . 


அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன் கள் 


811 


பென் சீன் பதிலீட்டு வினைக்கும் சேர்க்கைவினைக்கும் எளி 
தாக உட்படுகிறது . ஆகவே , பென் சீனில் உள்ள இரட்டைப் 
பிணைப்புகள் அலிஃபாட்டிக் சேர்மங்களிலுள்ள இரட்டைப் 
பிணைப்புகளினின்றும் வேறுபடுகின்றன . 

பென் சீனின் வடிவம் ஆயின் இதனின்றும் இரண்டு 
விதமான இருபதிலிச் சேர்மங்கள் கிடைக்கும் . 


அவற்றின் வடிவங்கள் பின் வருமாறு : 


X 


( B) 


* 


& 


ஆகும் 


மேலேகண்ட வடிவங்களில் ( A ) ல் பதிலித்தொகுதிகள் X , X 
( Substituents ) ஒற்றைப் பிணைப்பின் இரு மருங்கிலும் ( B ) - ல் 
இரட்டைப்பிணைப்பின் இரு மருங்கிலும் அமைந்துள்ளன . மேற் . 
கண்ட சேர்மங்களைப் பகுத்து அறியும்போது இரண்டும் ஒன்றே 
என அறியப்பட்டது . 
பென்சீன் ஒரே ஒரு 

ஒற்றைத்தொகுதிச் சேர்மங்களைக் 
கொடுக்கிறது . ஆகவே , பென் சீனில் உள்ள ஆறு ஹைட்ரஜன் 

ணுக்களும் ஒரே வகையான அமைப்பை உடையன 
அறிகிறோம் . 

மேற்கண்ட உண்மைகளைக் கொண்டு கெகுலே கீழ்க்கண்ட 
வடிவங்களைத் தந்தார் . 


என 


அல்லது 


இதில் உள்ள இரட்டைப்பிணைப்புகள் மிக வேகமாக மாறிக் 
கொள்வதால் ஆறு பிணைப்புகளும் ஒரே சீராக அமைகின்றன . 
எனவே , ஏதாவது ஒரு வடிவத்தால் நாம் குறிப்பிடலாம் என 
அறிகிறோம் . 


312 


கரிம வேதியியல் 


வேறு மாறுபட்ட வடிவங்களும் கொடுக்கப்பட்டன . 


அவை : 


டிவாரின் படிவம் 
( Dewar Structure )) 


கிளாஸ் மூலைவிட்ட வடிவம் 
( Claus diagonal Structure ) 


ஆர்ம்ஸ்ட்ராங் - பேயரின் மைய வடியம் 
(( Armstrong Baeyer Centre Structure ) 


லேடன்பர்க்கின் முப்பட்டை வடிவம் 
( Ladenburg Prizmatic Structure ) 


ஆனால் , கெகுலேயின் வடிவமே சிறந்ததாகக் கருதப்படு 
கிறது . X-கதிர் -விளிம்பு வளைவாய்வு ( X - ray diffraction ) , 
எலெக்ட்ரான் விளிம்பு வளைவாய்வு ( Electron diffraction ) மூலம் 
பிணைப்புகளின் தூரம் அறியப்படுகின் றன . C- C ஒற்றைப் 
பிணைப்புக்கு இடையேயுள்ள தூரம் 1:54 A. C = C இரட்டைப் 
பிணைப்புக்கு இடையேயுள்ள தூரம் 1-34 A. இந்தத் தூரங் 
கள் அலிஃபாட்டிக் சேர்மங்களில் மேற்கண்ட முறைகளின் மூலம் 
அறியப்பட்டிருக்கின்றன . ஆனால் , பென் சீனில் உள்ள இரண்டு 
கரி அணுக்களினிடையே தூரங்கள் ஆறும் சமமாக உள்ளன ; 
அது 1.39 A. அர்தத் தூரங்கள் அலிஃபாட்டிக் சேர்மங்களில் 
உள்ள C - C ஒற்றைப்பிணைப்புக்கும் C = C இரட்டைப் 
பிணைப்புக்கும் உள்ள தூரங்களுக்கு இடைப்பட்ட நிலையில் 
அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது . 


அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 


313 


CH , 


டொலுவின் ( மீத்தைல் பென்சீன் ) 
( Toluene or Methyl benzene ) 


தொழில் முறையில் இது நிலக்கரித் தாரிலிருந்து கிடைக் 
றது ; குறைச்செறிவு எண்ணெயிலிருந்தும் பெட்ரோலியத் 
திலிருந்தும் இது கிடைக்கிறது . 


தயாரிப்பு முறைகள் 
1. ஃப்படல் - க்ராஃப்ட்ஸ் வினை : நீரற்ற 

அலுமினியம் 
குளோரைடு உடனிருக்கப் பென் சீனுடன் மீத்தைல்குளோரைடு 
வினைபடும்போது டொலுவின் உண்டாகிறது . 


AICI : 


CH + CH , C ! 
பென்சீன் மீத்தைல் 

குளோரைடு 


அலுமினியம் 


( H , CH , + HCL 

டொலுவின் 
ளோரைடு 


2 . வர்ட்ஸ் - ஃபிட்டிக். வினை மூலம் ( Wurtz - Fittigs reaction ) : 
குளோரோபென் சீனை உலர்ந்த ஈதரில் கரைத்து , அதனுடன் 
அல்க்கைல் ஹாலைடைச் ( Alkyl holide ) சோடியம் உலோகத் 
துடன் வினைபடச் செய்யும்போது டொலுவின் உண்டாகிறது . 


C , H , Cl + 2Na + ICH , -- > ( H , CH , + NaC1 + Nal 
குளோரோ 

மீத்தைல் டொலுவின் 
பென்சீன் 

அயோடை 


பௌதிக இயல்புகள் 

டொலுவின் நிறமற்ற ஒரு நீர்மம் ; கொதிநிலை 110 ( ; 
செறிவு எண் 0-867 ( 20 ° C ) ; பென் சினைப் போன்ற மணம் உண்டு ; 
தண்ணீரில் கரையாது ; பல பொருள்களைக் கரைக்கும் ; ஃபாஸ் 
பரஸ் கந்தகம் , அயோடின் மெழுகுகள் இதில் கரையும் . 


கரிம வேதியியல் 


வேதி இயல்புகள் 

டொலுவின் அமைப்பு ஒரு ஃபீனைல் தொகுதியையும் 
ஒரு மீத்தைல் தொகுதியையும் இணைந்ததாக இருப்பதால் , இது 
பென்சனின் இயல்பாகிய பொதுவான அரோமாட்டிக் 
ஹைட்ரோகார்பனின் இயல்புகளையும் , மீத்தேனின் இயல் 
பாகிய அலிஃபாட்டிக் ஹைட்ரோகார்பனின் இயல்புகளையும் 
கொண்டிருக்கிறது . எனினும் , வளையமும் அல்க்கைல் தொகுதி 
யும் ஒன்றையொன்று பாதிப்பதால் சில வினைகள் மேற்கண்ட 
பொது விதியினின்றும் மாறுபட்டிருக்கலாம் . 


மீத்தைல் தொகுதியிலிருந்து புதிய தொகுதி பதிலீட்டு வினை 
படும்போது அண்டை ... ( ortho ) , அல்லது எதிர்ப்புற ( para ) இடத் 
திற்குச் சென்றடையும் . 


1. ஆக்சிஜனேற்றம் ( Oxidation ) 

பென் சீனும் மீத்தேனும் ஆக்சிஜனேற்றத்திற்கு எளிதில் 
உட்படாதவை , பென் சீனின் படி வரிசைகள் விளாவிய நைட்ரிக் 
அமிலம் , காரம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் , கந்தக 
அமிலங்கலந்த டைக்குரோமேட் , குரோமிக் அமிலம் ஆகிய 
வற்றால் டொலுவின் ஆக்சிஜனேற்றமுற்றுப் பென் சாயிக் 
அமிலமாக மாறுகிறது . 


[ 0 , J 


CH , CHS 
டொலுவின் 


C.H .-- COOH 
பென்சாயிக் அமிலம் 


சூரிய 


2 , ஹாலோஜெனேற்றம் ( Halogenation ) 

( அ ) சூரிய ஒளிபடாத நிலையில் கொதிக்கும் டொலுவி 
னுக்குள் குளோரினைச் செலுத்தினாலோ 

ஒளியில் 
குளிர்ந்த டொலுவினுக்குள் குளோரினைச் செலுத்தினாலோ 
ஹாலோஜெனேற்றம் பென்சீன் வளையத்தில் ஏற்படுவதைவிடப் 
பக்கத்தொடரில் ( side chain ) பதிலீட்டு வினை விரைவாக 
ஏற்படும் . 
CHacP Chck , 

ccr . 
c , 

C 
+ HC - 

ஒளி 


+ Hck Cla 


பென்சைல் 


பென்சால் 
குளோரைடு 


பென்சோ 
முக்குளோரைடு 


அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 


815 


( ஆ ) ஹாலோஜென் வினை யூடுறு பொருள் உடனிருக்கப் 
பென்சீன் வளையத்தில் பதிலீட்டு வினை ஏற்பட்டு - , - 
குளோரோ டொலுவின் உண்டாகிறது . 


CH 


CH : 


CH 


c 


cle 
Fe or 12 


c ? 


| - குளோரோ 
டாலுவின் 


p - குளோரோ 
டொலுவின் 


3. நைட்ரோ ஏற்றம் ( Nitration ) 

நைட்ரிக் அமிலம் , கந்தக அமிலக் கலவையின் மூலம் 30 ° 
வெப்பநிலையில் நைட்ரோ ஏற்றம் ஏற்பட்டு - , - நைட்ரோ 
டொலுவின் கிடைக்கிறது . 
CH , 

CH , 
CH3 

NO , 
அடர் H2SO4 
அடர் HNO3 


+ 


NG2 


0 - நைட்ரோ 
டொலுவின் 


p - நைட்ரோ 
டொலுவின் 


4. சல்ஃபானிக் ஏற்றம் ( Sulphonaticin ) 

சூடான கந்தக அமிலத்துடனோ, சாதாரண வெப்பநிலையில் 
ஆவிவிடும் (furning ) கந்தக அமிலத்துடனோ வினைபட்டு - 
டொலுவின் சல்ஃபானிக் அமிலங்களைக் கொடுக்கிறது . 


CH ; 


CH ,, 

அடர் H2504 


CH , 

SO, H 


-டொலுவி 
சல்ஃபானிக் அமிலம் 


SO , H 
p- பொலுவின் 
சல்ஃபானிக் அமிலம் 


816 


கரிம வேதியியல் 


பயன்கள் 


உலர் சலவைத் தொழிலிலும் , ஒளிர் பூச்சுகள் ( lacquers ) 
ஆகியவற்றிற்கும் இது கரைப்பானாகப் பயன்படுகிறது . சாயங் 
மருந்துகள் , வெடிகள் தயாரிக்கப் 

பயன்படுகிறது . 
சாக்கரின் , பென் சால்டிஹைடு , பென்சாயிக் - அமிலம் உற்பத்தி 
செய்யப் பயன்படுகிறது . 


கள் , 


சைலீன்கள் ( Xylenes ) C , H . ( CH , ) , 

இரு மீத்தைல் பென்சீன் சைலீன்கள் மூன்று உள்ளன . 
அவை , 


CH 


CH3 


CH ; 

CH , 


CH 


* - 


CHCH₃ 


0 - சைலீன் m- சைலின் p- சைலன் 
மூன்று சைலீன்களும் நிலக்கரித் தாரில் உள்ளன . 


. 


0 


. 


தயாரிக்கும் முறைகள் 
கரித்தாரை வாலை வடித்துப் பிரிக்கையில் 

கிடைக்கும் 
இலேசான எண்ணெயைப் படிப்படியாக வாலை வடித்துப் 
பிரிக்கையில் கிடைக்கும் 50 % பென் சாவில் 138 --- 142 ° C வரை 
கிடைப்பதில் 60 % 

m-- சைலீன் 

இருக்கின்றது ; 
சைலீன்களும் சிறிதளவு இருக்கின்றன , இவை சல்ஃபானிக் 
அமிலங்களாக மாற்றிப் 

பிரிக்கப்படுகின்றன . 
சைலீன்கள் . சல்ஃபானிக் அமிலங்களைக் கொடுக்கும் 

p 
சைலீன் அடர் கந்தக அமிலத்தால் பாதிக்கப்படாது . 

ஆகவே 
பிரித்துவிடலாம் . பின்பு 
0 

சல்ஃபானிக் அமிலக் 
கலவையைச் சோடியம் உப்பாக மாற்றிப் படிப்படியாகப் படிக 
மாக்குதல் மூலம் இரண்டையும் பிரித்து எடுக்கலாம் . 


Wr 


- 


- 


> 


1 , ஃபிட்டிக் வினைபடுதல் ( Fittigs reaction ) 

இந்த மூன்று சைலீன் களையும் , அவ்வவற்றிற்குரிய 
புரோமோடொலுவின் களை மீத்தைல் அயோடைடும் சோடியமும் 
கொண்டு ஃபிட்டிக் வினைப்படி உண்டாக்கலாம் . 


அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 


317 


( hy 


CH , 


CH ; 


B 
+ CH , 1 + 2 Na 


+ Nar+ Nar 


அடை 


Mus 


- சைலின் 


) -புரோமோ 
டொலுவீன் 


மற்ற இரு சைலீன்களையும் இவ்வாறு தயாரிக்கலாம் . 

CH3 


CH , 


+ CH , T -F2Na ----- 


+ Na Br + Nai 


Br 
p- புரோமோ 
டொலுவீன் 
CH3 


CHE 
p- சைலீன் 


CH3 


+ CH , 1 4 2? Na -- > 


- + 

+ Na Br + Nal 


Br 


CH₃ 


2. மெசிட்டிலீன் ( Mesitylene ) 

1,3,5 மும் மீத்தைல் பென்சீன் ( 1 , 3 , 5 Trimethyl Benzene ) 
மூலமாக m-- வடிவம் கிடைக்கிறது , மெசிட்டிலீன் ( mesitylene ) 
ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்பட்டு மெசிட்டிலிக் அமிலம் உண்டா 
கிறது . இதைச் சோடாச் சுண்ணாம்புடன் வாலை வடிக்கும்போது 
கார்பாக்சிலிக் தொகுதி நீக்கப்படுகிறது . இதன் மூலம் m - 
சைலீன் உண்டாகிறது . 


CH₃ 


HOCC 


( H , சோடாச் 


CHA, 


[ o ] 


சுண்ணாம்பு 


-CO , 


CH₃ 


HC 


CH 


CH₃ 


மெசிட்டிலீன் 
((mesitylene) 


மெசிட்டிவிக் அமிலம் 
| ( mesitylic acid ) 


M- சைலன் 


818 


கரிம வேதியியல் 


இயல்புகள் 
சைலீன்கள் எரியக்கூடிய 

நீர்மங்கள் ; நிறமற்றவை 
தண்ணீரில் 

கரையா ; விரும்பத்தக்க மணமுடையவை ; 
அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்களின் 

குணங்களை 
உடையவை ; நைட்ரோ ஏற்றம் , சல்ஃபானிக் தொகுதி ஏற்றத் 
திற்கு உட்படுபவை . 


0 


விளாவிய நைட்ரிக் அமிலத்தின் மூலமும் , பொட்டாசியம் 
பர்மாங்கனேட்டு மூலமும் இவை ஆக்சிஜனேற்றம் பெறு 
கின்றன . முதலில் பக்கத்தொடரில் உள்ள ஒரு மீத்தைல் 
தொகுதி கார்பாக்சிலிக் தொகுதியாக மாற்றப்பட்டு 
டொலுயிக் அமிலம் கிடைக்கிறது . பின்பு இரண்டாவது 
மீத்தைல் தொகுதியும் மாற்றப்பட்டு ஃப்தாலிக் அமிலத்தைக் 
கொடுக்கிறது . 

CH , 

COOH 


CH₃ 


CH , 


COOH 


COOH 


-சைலன் 


( -டொலுயிக் அமிலம் 

O - Toluic acid ) 


ஃப்தாலிக் அமிலம் 
( Phthalic acid ) 


CH₂ 


COOH 


[ 0 ] 


COOH 

[ 0 ] 


CH3 


m ) - சைலீன் 


CH , 
m- டொலுயிக் அமிலம் 


COOH 
m-தாலிக் அமிலம் 
ஐசோதாலிக் 

அமிலம் 
COOH 


CH 


| H3 


lol 


fo ] 


CH₃ COOH 

COOH 
p- சைலீன் 

p-தாலிக் அமிலம் 
கவனம் : குரோமிக் அமிலத்தைப் பயன்படுத்தினால் , 
பென்சீன் வளையத்தைப் பிளந்துவிடும் . குரோமிக் அமிலம் 
வலிமையான ஆக்சிஜனேற்றி . எனவே , பென்சீன் வளையத்தைப் 
பிளந்துவிடும் . 


அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் 


319 


பயன்கன் 

சைலீன்கள் கரைப்பான்களாகப் பயன்படுகின்றன : 0 * 
சைலீன் விட்டமின் B , தயாரிக்க உதவுகிறது . சைலீன் கஸ்தூரி 
தொகுக்க m - சைலீன் பயன்படுகிறது . சைலீன்களின் அமினோ 
சார்பு பொருள்கள் சாயத் தொழிற்சாலையில் உபயோகப் 
படுகின்றன . 


வினாக்கள் 


1. நிலக்கரித் தாரிலிருந்து எவ்வாறு பென்சீன் கிடைக்கிறது ? 

தூய்மை செய்யப்படுகிறது ? பென் சீனிலிருந்து ( அ ) 
டொலுவின் , ( ஆ ) ஃபீனால் , ( இ ) செலிசிலிக் அமிலம் 

ஆகியவற்றை எவ்வாறு பெறலாம் ? 
2. அதிக 

டொலுவின் எவ்வாறு கிடைக்கிறது ? 
அதனுடைய இயல்புகளையும் பயன்களையும் பற்றிக் கூறுக . 


அளவில் 


3. பென்சீனின் வடிவத்தை ஆய்ந்து விவரி . 


4. குறிப்பு வரைக : 

( அ ) ஃப்ரீடல் - கிராஃப்ட்ஸ் வினை 

ஆ ) டொலுவினில் குளோரின் ஏற்றப்படுதல் 
5 எவ்வாறு பென் சீனிலிருந் 
பென்சீனிலிருந்து செலிசிலிக் 

செலிசிலிக் அமிலத்தையும் , 
டொலுவினிலிருந்து பென்சால் டிஹைடையும் பெறலாம் ? 


| 


சமமானவை 


18. பென்சீன் வளையத்தில் பதிலீடுகள் 

( Substitution in the Benzene Ring ) 
பென் சீனில் உள்ள ஆறு ஹைட்ரஜன் அணுக்களும் 

என்பதை ஏற்கெனவே கண்டோம் . எனவே , 
ஏதாவது ஒரு ஹைட்ரஜூனை நீக்கிவிட்டு வேறொரு தொகுதியைப் 
புகுத்தினால் ஒரே ஒரு சார்பு பொருளைத் தான் உண்டாக்கும் . 
இவ்வாறு ஒரே ஒரு குளோரோ பென்சீன் , ஒரே ஒரு புரோமோ 
பென்சீன் , ஒரே ஒரு நைட்ரோ பென்சீன் தான் என நாம் 
அறிகிறோம் . 

அரோமாட்டிக் பதிலீடுகளுக்கு மூன்று வினை வழிகள் 
உள்ளன . ( 1 ) எலெக்ட்ரான் கவர் வினைவழி , ( 2 ) கருக்கவர் 
வினைவழி , ( 3 ) இயங்கு உறுப்பு ( Free Radical Mechanism ) 
வினைவழி ஆகும் . 
1. எலெக்ட்ரான் கவர் பதிலீடு ( Electrophilic Substitution ) 

பொதுவாகப் பதிலீட்டு வினைகள் எலெக்ட்ரான் கவர் வினைப் 
பொருள்களால் ஏற்படுகின்றன . ( காட்டு : Cl + , NO , + ) 
ஹாலோஜென் ஏற்றம், நைட்ரோ ஏற்றம் , சல்ஃபானிக் ஏற்றம் 
முதலியன பென்சீன் கருவில் இந்த வினைவழி மூலமாக நடை 
பெறுகின்றன . பென்சீன் கருவில் , வினைக்கு முன்னால் எலெக்ட் 
ரான்கள் இடப்பெயர்ச்சி அடைவதால் அதன் வடிவம் கீழ்க் 
கண்டவாறு அமைகிறது . 


( + ) 
H 


H 


H 


-- 


H 


H 


I 


H 


H 


H 


பென் சீன் வளையத்தில் பதிலீடுகள் 


821 


பின்பு எலெக்ட்ரான் கவர்வினைப் பொருள் ( Cl + , NO , + 
முதலியன ) பென்சீன் கருவின் எதிர்மின்னூட்ட த்தைத் தாக்கிப் 
பதிலீட்டுப் பொருள்களை உண்டாக்குகிறது . 


cl 


H 


cl + 


. 


+ H 


H 


H 


[ H + ) புரோட்டான் அங்கிருக்கும் காரத்தால் நீக்கப்படு 
கிறது . இந்த வினைவழியாக ஹாலோஜென் ஏற்றம் , நைட்ரோ 
ஏற்றம் , சல்ஃபானிக் ஏற்றம் நடைபெறுகின்றன என்பதற்குப் 
பல சான்றுகள் இருக்கின்றன . 


1 


2 . கருக்கவர் பதிலீடு ( Nucleophilic substitution ) 

சில பதிலிகள் கொண்ட பென்சீன் களிலும் , நாஃப்தலீன் 
களிலும் கருக்கவர் பதிலீடு ஏற்படுகிறது . எலெக்ட்ரான் கவர் 
தாக்கு H + அயனியாலும் , கருக்கவர் தாக்கு H - அயனியாலும் 
ஏற்படுகிறது . 


Ar H + X + 


Ar X + H + 


ATH + X 


ArX + H 


பெரும்பாலும் ஓர் ஆக்சிஜனேற்றி ( oxidising agent ) ( அ ) 
ஆக்சிஜன் ஏற்றப்பொருள் இருக்கும் பொழுது 
H அயனிசேர்ந்து கருக்கவர் வினைகள் சுலபமாக நடைபெறு 
கின்றன . இந்தவகையில் பல முக்கிய வினைகள் உள்ளன . 


காட்டாக , குளோரோ பென்சீனை , 

பென்சீனை , அனி லீ 
ஃபினாலாகவோ மாற்றப்படுவது கருக்கவர் பதிலீடு மூலமாகக் 
ளோரின் அணு மாற்றப்படுகிறது என்று கருதப்படுகிறது . 


ch 


NH 


+ NH3 


+ c + HT 


21 


322 


கரிம வேதியியல் 


இந்த நிலைக்கு அதிக வெப்பநிலையும் , அழுத்தமும் , ஒரு வினை 
வேகஊக்கியும் தேவைப்படுகின்றன . 
பென் சீன் டையசோனியம் 

உப்புகளின் பெயர்ச்சி 
வினைகள் , கருக்கவர் பதிலீட்டு வழியில் நடைபெறுகின்றன . 


NEN 


XX 

+ N , 


x = OH , C1 , Br , I , NO , ஐக் குறிக்கும் , 
3. இயங்கு உறுப்புப் பதிலீட்டு வினை ( Free Radical Substi 

tution ) 

எலெக்ட்ரான்களைப் பங்கிடுதலால் உண்டான சக இணைப்பு 
(covalent ) உடைவதால் இயங்கு உறுப்புகள் இரண்டு உண்டாகி 
அந்த இரு தொகுதி அணுக்கள் ஒவ்வொன்றும் ஓர் எலெக்ட் 
ராணை வைத்திருக்கும் . 

A : B - > A. + ° B 
இது சமப்பிளவு ( homolytic fission ) எனப்படும் . இது 
இயங்கு உறுப்பு உண்டாவதற்குக் காரணமாகிறது . 
உறுப்பு ஒற்றை இணையற்ற எலெக்ட்ரானைக் கொண்ட மூலக் 
கூறு ஆகும் . வாயு நிலையிலோ , பென்சீன் அல்லது கார்பன் 
டெட்ராகுளோரைடு கரைசலிலோ நடைபெறும் வினைகள் சமப் 
பிளவை ( homolytic tission ) ஈடுபடுத்தி இருக்கும் . 


எவ்வாறு இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் 

அணுக்கள் இணைந்து 
ஹைட்ரஜன் மூலக்கூறு ஆகிறதோ அதைப்போலவே இரண்டு 
வீரியத் தொகுதிகள் இணையும் . வர்ட்ஸ் ( Wurtiz ) வினை மூலம் 
தயாரிக்கும் பாரஃபின்கள் இங்கு உறுப்புகள் இணையும் வினை 
மூலமாக உண்டாகின்றன . 
காட்டு : 

CH , 1 + Na° - > CH ) + Na I 

2 CH ° » Ca Ha 
பாரஃபின் கள் ஹாலோஜென் ஏற்றம் அடையும்பொழுது 
இயங்கு உறுப்பு , வினைவழி மூலமாக நடைபெறுகிறது . ஒரு 
தொடர்வினை வழியாக இந்த வினை முன்னேறுகிறது . 

ஒளி 
Cl , 

+ 2 CI 
CI ° + CH . -- > HCl + CH , ° 
CH , + Cle - > CH , Cl + Cl முதலியன . 


பென்சீன் வளையத்தில் பதிலீடுகள் 


828 


ஆற்றுப்படுத்தும் திறன் ( Orienting influence ) 

முன் பின் தெரியாத சார்பு பொருள்களில் கருவில் உள்ள 
தொகுதிகளின் அமைப்புகளை ஒப்புநோக்குதல் ஆற்றுப்படுத்து 
தல் ( Orientation ) எனப்படும் . இரண்டாவது பதிலியைப் 
பென்சீன் கருவில் செலுத்தும் பொழுது மாற்றுகள் ( isomers ) 
உண்டாகின்றன . 

ஒரு பதிலியால் ஹைட்ரஜன் அணுக்களை 
2 , 3 , 4 ஆவது இடங்களிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்து உண் 
டாகும் மூன்று வேறுபட்ட இரு பதிலியிட்ட ( disubstitution ) 
பொருள்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


6 . 


* 


1,2 


ortho 


meta 


para 


இவ்வாறு ஒரு பென்சீன் கருவில் ஏற்கெனவே உள்ள ஒரு 
பதிலீடுபட்ட தொகு தியால் உள்ளே நுழைகின்ற மற்றத் 
தொகுதிகள் பாதிக்கப்படுகின்றன . சில தொகுதிகள் வரும் 
புதிய தொகுதிகளை ( o- ) அண்டை , ( p- ) எதிர்ப்புற இடங் 
களுக்கு இயக்குகின்றன . அவைகள் 0- , p- ஆற்றுப்படைத் 
தொகுதிகள் ( 0- , p- directing groups ) . மற்றவை m 
ஆற்றுப்படுத்திகள் ( m - directing groups ) . வைகள் உள்ளே , 
நுழையும் தொகுதிகளை m- இடத்திற்கு இயக்கும் . ஆனால் , 
உண்டாகும் இரு பதிலீட்டுப் பொருள்களில் ஏதாவது ஒன்று 
தான் அதிகமாக இருக்கும் . 


ஆற்றுப்படை விதிகள் ( Rules of Orientation ) 

ஏற்கெனவே பென் சீன் கருவில் உள்ள தொகுதியானது , 
இனி வரும் தொகுதி நுழைகின்ற இடத்தை நிச்சயிக்கிறது 
என்பது அனுபவத்தின் மூலம் தெரிகிறது . 


( அ ) கிரம்- பிரௌன் , கிப்சன் விதி , 1892 ( Crum - Brown and 

Gibson s Rule ) 

இவ் விதியின்படி X என்னும் தொகுதி பென்சீன் கருவில் 
பொருந்தி இருந்தால் , HX எனும் சேர்மம் நேரடியாக HXO ஆக 
எளிதில் ஆக்சிஜன் ஏற்றம் உறுமாயின் X தொகுதியானது m - 
ஆற்றுப்படை இயல்பு கொண்டிருக்கும் . 


24 


கரிம வேதியியல் 


இவ் விதிக்கு எடுத்துக்காட்டுகளாகப் பின்வரும் அட்டவணை 
யிலுள்ள தொகுதிகளைக் கூறலாம் . 


ஆற்றுப் 


X 


HX 


HOX 


ப 


NO , HNO , 

நைட்ரஸ் அமிலம் 


CH , 


HCH , 
மீத்தேன் 


HNO , 
நைட்ரிக் அமிலம் 

CH.OH 
மீத்தைல் ஆல்கஹால் 
எளிதில் உண்டாவதில்லை 

HOSO , H 
கந்தக அமிலம் 


p 


SO , H 


- 


HSO , H 
சல்ஃபூரஸ் 
அமிலம் 


HCI 


HOCI 
எளிதில் உண்டாவதில்லை 


நைட்ரஸ் அமிலமும் , சல்ஃபூரஸ் அமிலமும் எளிதில் ஆக்சி 
ஜனுடன் சேர்ந்து முறையே நைட்ரிக் அமிலம் , கந்தக அமிலம் 
ஆகியவற்றைக் கொடுக்கின்றன . இவ் விதிப்படி NO . - 
SO , H- தொகுதிகள் m-- ஆற்றுப்படை உள்ளனவாக இருக் 
கில் றன . HCI ஆனது ஆக்சிஜனை நேரடியாக ஏற்று HOCI ஆக 
மாறுவதில்லை . எனவே , C தொகுதி -- , p-- ஆற்றுப்படை 
உள்ளதாக இருக்கிறது . 
( ஆ ) வோர்லாண்டர் விதி ( Vorlander s Rule ) 

பென்சீன் கருவில் இணைந்திருக்கும் X என்னும் தொகுதி 
அடை படாத இணை திறம் கொண்டிருந்தால் அது m - ஆற்றுப் 
இயல்புடையதாக இருக்கும் ; 

நிறைவுற்ற 
ணை திறம் கொண்டிருந்தால் p-- ஆற்றுப்படை. இயல்பு 
கொண்டிருக்கும் . 


படை 


- 


ஹாம் மிக் -இல்லிங்வொர்த் விதி ( Hammick - Illingworth 
Rule )) 

( 1 ) C , H , XY என்ற வாய்பாடுள்ள பென் சீன் சார்பு 
பொருள்களில் உள்ள Y என்ற தனிமம் , தனிம வரிசை அட்ட 
வணையில் ( Periodic table ) X இருக்கின்ற தொகுதிக்கு அடுத்து 
வருகின்ற தொகுதிகளில் இருந்தாலோ ( Y- யானது X வருகின்ற 


பென்சீன் வளையத்தில் பதிலீடுகள் 


825 


தொகுதியிலேயே இருந்தால் Y- யானது X ஐ விடக் குறைவான 
அணுஎடை எண் கொண்டதாக இருந்தாலோ , பென்சீன் கருவில் 
இனி அமரும் தொகுதி m- இடத்தைச் சேரும் . 


( 2 ) மேற்கூறியபடி தவிர வேறு எவ்விதமாக அமைந்தாலும் 
( XY ஓர் அணுவாக இருக்கும் அமைப்பு உட்பட ) - , p 
பதிலீடுதான் அமையும் . 


( 3 ) XY தொகுதியினுடைய அயனிச் சுமை , நேர்மின் 
சுமையாக இருந்தால் ( + ve charge ) அது m - ஆற்றுப்படை 
யுள்ளதாகவும் , எதிர்மின் சுமையாக ( - ve charge ) இருந்தால் 
அது 0- , p- ஆற்றுப்படையுள்ளதாகவும் இருக்கும் . 


m- ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் : -NO ,, - HSO,, -- CHO , 

-COOH , - COOR, - CONH , , --CN . 


, 


0-- , p- ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் ! -CH ,, -C ) , 

--Br , -1 , -- OH , --NH ,, - C = C 


பென்சீன் கருவில் உள்ள ஆற்றுப்படுத்தும் திறன , அந்தத் 
தொகுதிகள் சில வினைவழிகள் மூலம் கருவில் உள்ள எலெக்ட் 
ரான்களின் அமைப்பைப் பாதிப்பதை அடிப்படையாகக் 
கொண்டு அமைந்திருக்கிறது எனக் கருதப்படுகிறது . சாதாரண 
மாக , அரோமாட்டிக் சேர்மங்களில் பதிலீட்டு வினையை ஏற்படுத் 
தும் வினைப்பொருள்களெல்லாம் , எலெக்ட்ரான் கவர் ( Electro 
philic ) வினைப்பொருள்கள் . இதனால் இவை , பென்சீன் வளைத் 
தில் உள்ள கரியணுக்களில் எந்தக் கரி அணுவில் எலெக்ட்ரான் 
அடர்த்தி அல்லது மின் அடர்த்தி மிகுந்திருக்கிறதோ அங்குள்ள 
ஹைட்ரஜன் அணுவை அகற்றி அமர்கின்றன . எனவே , 
பென் சீன் வளையத்தில் மின் அடர்த்தியை அதிகமாக்கும் எந்த 
நிலையும் , பென்சீனில் பதிலீட்டு வினை நடைபெறுவதை ஊக்கு 
விக்கும் . இதைப் பென்சீன் வளையம் கிளர்வு கொண்டிருக்கிறது 
( activated ) என்கிறோம் , பென்சீன் வளையத்தில் சிளர்வை 
ஒடுக்கும் ( deactivation ) எந்த நிலையும் பதிலீட்டு வினையைத் 
தடுக்கும் . இது பென்சீன் வளையத்தில் பதிலீட்டைப் பொறுத்த 
வரை சரியாக இருக்கிறது . 

0- , p- ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் வளையத்தைக் 
கிளர்வு அடையச் செய்கின்றன . அதாவது , எலெக்ட்ரான்களை 
வளையத்திற்குள் தள்ளுகின் றன . 

ஆற்றுப்படுத்தும் 


- 


826 


கரிம வேதியியல் 


தொகுதிகள் வளையத்தில் கிளர்வை ஒடுக்குகின்றன . அதாவது , 
எலெக்ட்ரான்களை வளையத்திலிருந்து வெளியேற்றுகின்றன . 


கின் றன . 


வகை I 

0- , P- ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் வளையத்தைக் 
கிளர்வடையச் செய்து எலெக்ட்ரான்களை வளையத்துள் தள்ளு 

p 

இடங்களில் மின் அடர்த்தி அல்லது 
எலெக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது . ஃபீனால் , அனி 
லீன் , குளோரோபென் சீன் . டொலுவின் ஆகியவற்றில் உள்ள 
தொகுதிகள் முறையே - OH , --NHg , - CI, --- CH , நுழைகின்ற 
தொகுதியை 

இடத்திற்குச் செலுத்துகின்றன . 
காட்டாக --CH , தொகுதி ஆற்றுப்படுத்தும் திறனானது 
எலெக்ட்ரான்களை வளையத்திற்குள் தள்ளுகிறது . இவ்வாறு 
வளையத்தைக் கிளர்ச்சி அடையச்செய்து - , - இடங்களுக்கு 
வரும் தொகுதியை இயக்குகிறது . 


வகை II 


m- ஆற்றுப்படைச் சேர்மங்கள் நைட்ரோபென்சீன் , 
பென்சாயிக் அமிலம் முதலியன . 


நைட்ரோபென்சீனில் எலெக்ட்ரன்கள் வளையத்திலிருந்து 
வெளியேற்றப்படுகின்றன . ஆகவே , வளையத்தில் களர்வு ஒடுக் 
கப்படுகிறது ( deactivated ) . டப்பெயர்ச்சி செய்யப்பட்ட 
எலெக்ட்ரான்கள் பெரும்பாலும் -- இடங்களிலிருந்து 
தான் கிடைக்கின் றன . இதன் விளைவாக m- இடம் ஒப்பு 
நோக்கும் பொழுது அதிக எலெக்ட்ரான் அடர்த்தியாக இருக் ) 
கிறது . ஆகவே , m இடத்தில் பதிலீடு இவ்வகைச் சேர்மங் 
களில் ஏற்படுகிறது . 


19. அரோமாட்டிக் ஹாலோஜென் 

சேர்மங்கள் 
( Aromatic Halogen Compounds ) 


அரைல் ஹாலைடுகள் ( Aryl halides ) 

ஓர் அரோமாட்டிக் வளையத்தில் நேரடியாக ஒரு ஹாலோ 
ஜென் இணைக்கப்பட்டிருக்கும் . கூட்டுப்பொருள் அரோமாட்டிக் 
ஹாலைடுகள் எனப்படும் . இவற்றின் பொதுவாய்பாடு ArX ( Ar 
ஃபீனைல் பதிலீடு பொதிந்து ஃபீனைல் அல்லது நாஃப்தைல் 
போன்ற வேறுபல அரோமாட்டிக் தொகுதிகளையும் குறிக்கும் . 
X = C1 , Br , 1 ) 


வினை யூடு 


தயாரிப்பு முறை 

1. ஹாலோஜென் தாங்கி மூலம் நோடியாக ஹாலோஜென் 
ஏற்றுதல் : இரும்பு , ஃபெர்ரிக் குளோரைடு ,ஃபெர்ரிக்புரோமைடு , 
அலுமினியம் , அலுமினியம் குளோரைடு அயோடின் முதலியன 
ஹாலோஜென் தாங்கிகளான 

பொருள்கள் 
( Halogen carrier catalyst ) உடனிருக்கக் குளோரினையோ 
புரோமினையோ செலுத்தும்போது குளிர்ந்தநிலையில் பென் சீன் 
முறையே குளோரோ பென்சீனாகவும் அல்லது புரோமோ 
பென்சீனாகவும் மாற்றப்படுகிறது . மீண்டும் ஹாலோஜெனைச் 
செலுத்தினால் இரு ஹாலோஜென் அல்லது பல்ஹாலோஜென் 
ஏறிய பென்சீன் கிடைக்கிறது . 

C ? cf 

c ? 


cle 
(Fe ) 


(Fe) 


குளோரோ - இருகுளோரோ 

c ? 
பென்சீன் 

பென்சீன் 

p - இரு குளோரோ 

பென்சீன் 


828 


கரிம வேதியியல் 


2. டையசோனியம் உப்புகள் மூலம் தயாரித்தல் : ஒரு 
டையசோனியம் உப்புடன் செப்புக் கரைசலைக் ( cuprous ) 
கலந்து வெதுப்பும் பொழுது அரைல் ஹாலைடு உண்டாகிறது . 
( H , N , Cl + Cu , C1 , 

C , H , N , Cl . Cu , C1 , 


" Ng. 


C.H.C1 + N , + Cu , C1 , 
3. ஹாலோஜென் கொண்ட அரோமாட்டிக் அமிலங்களி 
லிருந்து தயாரித்தல் : குளோரோ பென் சாயிக் அமிலத்தைச் 
சோடாக்காரச்சுண்ணாம்புடன் ( Soda.lime ) காய்ச்சும் பொழுது 
கார்பாக்சிலிக்தொகுதி நீக்கப்படுகிறது . இதன் மூலம் குளோரோ 
பென்சீன் கிடைக்கிறது . 
C.H. ( CI ) COOH 

C.H.C1 + Co , 
குளோரோ பென்சாயிக் அமிலம் 

குளோரோ பென்சீன் 
பௌதிக இயல்புகள் 

குளோரோ பென் சீன் நிறமற்றது ; பென் சீனைப் போல மண 
முள்ள ஒரு நீர்மம் ; அல்க்கைல் ஹாலைடில் உள்ளதைப்போல 
அரைல் ஹாலைடில் உள்ள ஹாலோஜென் அணு தீவிரமாக வினை 
படுவது இல்லை . ஆனால் , குளோரோபென் சீன் நைட்ரோச் சேர் 
மங்களையும் சல்ஃபோனிக் சேர்மங்களையும் கொடுக்கிறது ; நீரில் 
கரைவதில்லை ; எனினும் ஆல்கஹால் , ஈதர் போன்ற கரிமக் 
கரைப்பான்களில் கரையும் . 
வேதியியல் இயல்புகள் 

1. நைட்ரோ ஏற்றத்தின் போது குளோரோபென் சீன் 0 
நைட்ரோ குளோரோ பென்சீன் p- நைட்ரோ குளோரோ 
பென்சீன்களாக மாறுகிறது . 
cl ci 

ci 


NO2 


பைட்ரோ 
ஏற்றம் 


NO2 


0 , நைட்ரோ 

P- நைட்ரே 
குளோரோ பென்சீன் 

குளோரோ பென்சன் 
அலிஃபாட்டிக் ஹாலைடுகளைப் போலச் சோடியம் அமால்கம் 
நீர்க் கலவையுடன் சேர்ந்து ஆக்சிஜன் இறக்கம் அடைகிறது , 

Na / Hg 
C.H , CI + 2H 

> C , H , + HCI 
H , O 

பென்சீன் 


அரோமாட்டிக் ஹாலோஜென் சேர்மங்கள் 


829 


2 சோடியமும் அல்க்கைல் ஹாலைடுகளும் கலந்த கலவை 
யுடன் குளோரோபென்சீன் வினைபட்டுப் பென்சீன் படிவரிசைப் 
( Benzene homologues ) பொருள்களைக் கொடுக்கிறது . 


Canc + 2Na + I / CH - CH ; CH , + Nacl + Nal 


மீத்தைல் பென்சீன் 


3 , --- OH , -NH ,, - CN உறுப்புகளால் பற்றீடு : மேலே 
கண்டவாறு பென்சீன் கருவிலிருக்கும் ஹாலைடு உறுப்பை , 
சோடியம் ஹைட்ராக்சைடு . ஆல்கஹால் கலந்த அமோனியா , 
பொட்டாசியம் சயனைடு முதலியவற்றிலுள்ள - OH , - NH ,, - CN 
அயனிகளால் மாற்றமுடியாது . எனினும் கூடுதலான வெப்ப 
அழுத்த நிலையில் மாற்றீடு நடைபெறுகிறது . 


C.H.CI + NaOH 


300 ° C 

-- C.H , OH + HCI 
அழுத்த நிலை 


C.H.Cl + H , 


வினையூக்கி 

> C.H.OH + HCI 
425 ° C 


C.H , Br + CNT 


-- 


NaCl + CuCN 

- > C , H , CN + Br " 
200 ° C 

பென்சோ 
அழுத்த நிலை -நட்ரைல் 


2C , H , Cl + 2NH , + Cu , ) 


நீர்-NH . 
-- > 2C HẠNH, 

200 ° C 
அழுத்த நிலை 


+ 2CuCl + H , 0 


பயன்கள் 


குளோரோ பென்சீன் , D.D.T. , ஃபீனால் , அனிலீன் , பிக்ரிக் 
அமிலம் முதலியவற்றையும் சில தொற்று நீக்கிகள் , சில சாயங்கள் 
ஆகியவற்றையும் உற்பத்தி செய்யப் பயன்படுகிறது . p- இரு 
குளோரோ பென்சீன் கம்பளிப் பொருள்களைப் பாதுகாக்கப் 
பயன்படுகிறது . 


+ 


880 


கரிம வேதியியல் 


அறுகுளோரோ பென்சீன் ( Hexachloro Benzene ) 

அறு குளோரோ பென்சீன் ஹாலோஜென் தாங்கிகள் 
இல்லாமலும் , சூரிய ஒளி இருக்கும் பொழுது ஹாலோஜென் 
ஏற்றத்திற்குப் பென்சீன் உட்படும் பொழுது உண்டாகிறது . 


சூரிய 


C.H. + 301 


C6H6C1 , 


டொலுவின் ஹாலோஜென் சார்பு பொருள்கள் ( Derivatives ) 

டொலுவின் ஹாலோஜெனுடன் சேர்ந்து கருவிலுள்ள 
ஹைட்ரஜன் அணுவை 

நீக்கியோ , 

ஆல்கஹால் தொகுதியி 
லுள்ள ஹைட்ரஜனை நீக்கியோ பதிலீட்டு வினைக்கு உட்படு 
கிறது . இவ்வாறு நான்கு 

ஒரு ஹாலோஜென் 
சார்பு பொருளைத் தருகிறது . 


வகையான 


CH , 


CH , 


CH , 


CH , C? 


CP 


m 


பென்சைல் 
குளோரைடு 


குளோரோ டொலுவீன்கள் 

Chlorotoluenes 


Benzyl chloride 


நேரான பதிலீட்டு வினைகட்கு உட்பட்டு - p- குளோரோ 
டொலுவின்கள் உண்டாகின்றன . இவ்வாறே புரோமோ டொலு 
வீன்களும் உண்டாக்கப்படுகின்றன . 


குறிப்பிட்ட ஹாலோஜென் வாயுவை ( vapours ) டொலு 
வினுக்குள் செலுத்தும் பொழுது . சாதாரண வெப்பநிலையில் , 
இருளில் , ஹாலோஜென் தாங்கி அயோடின் அல்லது இரும்பு 
உடனிருக்க 

டொலுவின் சார்பு பொருள்கள் 
குளோரோ டொலுவின்கள் ) உண்டாகின்றன . அயோடோ 
டொலுவின் , m - குளோரோ டொலுவின்கள் ஆகியவற்றை 
இவ்வாறு தயாரிக்க இயலாது . 


( 0 - P 


இயல்புகளில் 


குளோரோ பென் சினை ஒத்திருக் 


கின்றன . 


அரோமாட்டிக் ஹாலோஜென் சேர்மங்கள் 


881 


பக்கத் தொடரில் மாற்றீட்டு வினை ஏற்படும் 

பொழுது 
பென்சைல் குளோரைடு C , H , CH , CI ( Benzyl chloride ) , பென் 
சால் குளோரைடு அல்லது பென்சிலிடீன் குளோரைடு 
CH , CHC1 , ( Benzal chloride or Benzylidine chloride ) , 
பென்சோ முக்குளோரைடு CH , CCI , ( Benzo trichloride ) 
உண்டாகின்றன . இவ்வாறு அலிஃபாட்டிக் சேர்மங்களைப் போல , 
எல்லா ஹைட்ரஜன் அணுக்களையும் ஒவ்வொன்றாக நீக்கி 
மேற்கண்ட சார்பு பொருள்கள் உண்டாகின் றன . 


பென்சைல் குளோரைடு ( Benzyl chloride ) C , H , CH , C1 

( 1 ) வினையூக்கி ( catalyst ) இல்லாமல் இருக்கும்பொழுது 
குளோரினைக் கொதிக்கும் டொலுவின் வழியே செலுத்தும் 
பொழுது பென்சைல் குளோரைடு உண்டாகிறது . படிப்படியாக , 


குளோரின் 


கொதிக்கும் 
டைாலுவீன் 


படம் 20 
பென்சைல் குளோரைடு தயாரித்தல் 


பதிலீடாக ஏற்பட்டு ஒரு கலவை 

உண்டாகிறது . 

ஆனால் , 
ஹாலோஜென் ஏற்றத்தை எடைமுறையில் ( Weight method ) 
கட்டுப்படுத்த முடியும் . 


882 


கரிம வேதியியல் 


CHAcI 


cle 


+ HCR 


CH , 


பென்சைல்குளோரைடு 

CHCk , 


டொலுவீன் | c , , 


+ HCR 


பென்சால் குளோரைடு 

cce, 


2ck , 


+ HCC 


பென்சோமுக்குளோரைடு 
( 2 ) நேரடிப் பதிலீட்டு முறையில் ந - ஃபார்மால்டிஹைடும் 
நீரற்ற துத்தநாகக் குளோரைடும் பென் சீனில் கலந்திருக்க 
ஹைட்ரஜன் குளோரைடைச் செலுத்தும்போது பென்சைல் 
குளோரைடு உண்டாகிற 

மது . 

ZnCly 
CH . + CH , O + HCI -- > C.H , CH , Cl + H , O 


இயல்புகள் 

இது நீரற்ற , நிறமற்ற ஒரு நீர்மம். இதன் கொதிநிலை 179° 
இதன் மணம் எரிச்சலூட்டும் ; கண்ணீல் நீரை வருவிக்கும் 
இயல்புடையது . 

நீரில் இது கரையாது . 
வேதியியல்புகளில் இது அல்க்கைல் ஹாலைடுகளை ஒத்திருக் 
கிறது . எனினும் , இது வினை வலிமையில் அல்க்கைல் ஹாலைடு 
களைவிடக் கூடுதலானது . 

( 1 ) அல்க்கைல் ஹாலைடுகளைப்போல் , உலர்ந்த ஈதரில் 
உலோகச் சோடியத்துடன் , இது மற்றோர் அரைல் ஹாலை 
டுடனோ , அல்க்கைல் ஹாலைடுடனோ சேர்ந்து மேற்பட்ட 
படி இனங்களைத் தருகிறது . இது ஃபிட்டிக் வினைப்படி நடை 
பெறுகிறது . 


883 


அரோமாட்டிக் ஹாலோஜென் சேர்மங்கள் 


Cesat+ . 


CHzcx + Na + Na + c ? 


பெசன்னைல் குளோரைடு 


குளோரோ பென்சீன் 


CH2 


+ Nac ? 


இருஃபீனைல் மிதேன் 
( 2 ) ஆக்சிஜன் ஏற்றம் அடையும்போது ஹாலோஜென் 
அணுச் சேர்ந்த கரியணு ஆச்சிஜன் ஏற்றத்தற் குட்பட்டுப் 
பென் சாயிக் அமிலத்தைக் கொடுக்கும் . 

காடுக்கும் . இந்தப் பென்சைல் 
குளோரைடை , குளோரோ டொலுவின் களிலிருந்து பிரித்துக் 
கூற உதவி செய்கிறது . 


COOH 


CH , C 


[ 0 ] 


1 


பென்சைல் குளோரைடு பென்சாயிக் அமிலம் 
ஆனால் , குளோரோ டொலுவின்கள் அந்தந்தக் குளோரோ 
பென்சாயிக் அமிலங்களைக் கொடுக்கும் 


CH, 


COOH 


cl 


(0) 


CH .. 


COOH 


[ 0] 


al 


d 


884 


கரிம வேதியியல் 


( 3 ) நைட்ரோ ஏற்றத்திலும் சல்ஃபோனிக் ஏற்றத்திலும் 
பென்சைல் குளோரைடு அல்க்கைல் ஹாலைடுகளிலிருந்து 
வேறுபடுகின்றது . 


CH.c ? 


CH, 


CH , C 


NO2 


நைட்ரோ 
ஏற்றம் 


NOG 

p 
நைட்ரோ பென்சைல் குளோரைடு 


குறிப்பு : அல்க்கைல் ஹாலைடுகள் .எளிதில் நைட்ரோ 

ஏற்றம் அடைவதில்லை . 


பென்சால் குளோரைடு , 

பென்சிலிடன் குளோரைடு ( Benzal 
chlo : ide , Benzylidine chloride ) C , H , CHCI , 

பென்சால்டிஹைடின் மீது ஃபாஸ்பரஸ் ஐங்குளோரைடைச் 
செலுத்தும் பொழுது இது உண்டாகிறது . 

இது எளிய 
முறை . 


CHO 


CHC ) , 


Pck , 


பென்சால்டிஹைடு 


பென்சால் குளோரைடு 


இயல்புகள் 

இது நிறமற்ற நீர்மம் ; கொதிநிலை 207 ° ; து வெறுக்கத் 
தக்க மணமுடையது . 

( 1 ) கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் காய்ச்சும் 
பொழுது 

பிரிபட்டுப் பென் சால்டிஹைடைக் 
கொடுக்கிறது . 


அரோமாட்டிக் ஹாலோஜென் சேர்மங்கள் 


885 


HOH 


CHce , + 


( 2 ) 


CHO + 2HC7 + Heo 


HOF 


( 2 ) சோடியம் அசெட்டேட்டுடன் சூடுபடுத்தும் பொழுது 
இது சின்னாமிக் அமிலமாக மாறுகிறது . 


( 


-CHCR , + H , CH -COoNa 

? + 


CH = CH - COOH Mac ? 


பென்சோ முக்குளோரைடு ( Benza trichloride ) C , H , CC ) , 

கொதித்துக் கொண்டிருக்கும் டொலுவின் வழியாகக் 
ளோரினைச் செலுத்தவேண்டும் . இனிமேலும் குளோரின் 
ஏற்றம் ஏற்படாது என்னும் நிலை ரும்வரை குளோரினைச் 
செலுத்தவேண்டும் . சூரிய ஒளி படும்படியாகவும் அமைக்க 
வேண்டும் . 


C.H ; CH , + 3C1 , -- > CH , - CCl , + 8HC1 

- 


இயல்புகள் 

பென்சோ முக்குளோரைடு நிறமற்ற ஒரு நீர்மம் . இதன் 
கொதிநிலை 214 ° C . 


இதைக் கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் காய்ச்சும் பொழுது 
பென்சாயிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


" 


cck , 

Ca (OH ), 
+ 3H20 


COOH 

+ 3H 


886 


ஈத்தைல்குளோரைடு,ஃபினைல்குளோரைடுபென்சைல்குளோனடுஆகியவற்றை 

ஒப்புநோக்குதல் 


வினைப்பொருள் 


C,H,CI 


CH.CI 


C.H,CH,C1 


வினைபடுதல் 
இல்லை 


பென்சைல் 
ஆல்கஹால் 


1.நீரில்கரைந்தபொட்டாஈத்தைல்ஆல்கஹால் 

சியம்ஹைட்ராக்சைடு 2,ஆக்சிஜன்ஒடுக்கி ஈத்தேன் 

(Reducingagent) 


பென்சின் 


டொலுவின் 


3.பொட்டாசியம்சயனைடுஈத்தைல்சயனைடு 


வினைபடுதல் 
இல்லை 


பென்சைல்சயனைடு 


பென்சைல்அமீன் 


4.ஆல்கஹால்கலந்தஈத்தைல்அமீனும்மற்றவினைபடுதல்இல்லை அம்மோனியா 

அமீன்களும் 


5.நைட்ரிக்அமிலம் 


வினைபடுதல்இல்லை 


நைட்ரோச்சேர்மங்கள்நைட்ரோச்சேர்மங்கள் 

+ஆக்சிஜன்ஏற்றப் பொருள்கள் 


6.கந்தகஅமிலம் 


வினைபடுதல்இல்லை 


சல்ஃபானிக்அமிலங்கள்சல்ஃபானிக்அமிலங்கள் 


கரிம வேதியியல் 


அரோமாட்டிக் ஹாலோஜென் சேர்மங்கள் 


வினாக்கள் 


( 1 ) வெவ்வேறு மாறுபட்ட நிலைகளில் குளோரின் , டொலுவின் 

மீது எவ்வாறு வினைபடுகிறது ? குளோரோ சார்புபொருள் 
களிலிருந்து எவ்வாறு ( அ ) பென்சைல் ஆல்கஹால் , 
( ஆ ) பென்சால்டிஹைடு . ( இ ) பென்சாயிக் அமிலம் ஆகிய 
வற்றைப் பெறலாம் ? 


( 2 ) கீழ்க்கண்டவை எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன ? 

( அ ) குளோரோ பென்சீன் , 
( ஆ ) குளோரோ டொலுவீன் , 
( இ ) பென்சைல் குளேரைடு . 
வைகளை எவ்வாறு வேறுபடுத்தி அறியலாம் ? 


( 3 ) பென்சைல் குளோரைடு , குளோரோடொலுவீன் 

வற்றை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது 


ஆகிய 


22 


20. அரைல் சல்ஃபானிக் அமிலங்கள் 

(( Aryl Sulphonic Acids ) 


சல்ஃபானிக் அமிலங்கள் என்பவை ஹைட்ரோ கார்பனி 
லிருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் 
அணுக்களுக்குப்பதில் சல்ஃபானிக் அமில உ.றுப்பால் பதிலீடு 
செய்யப்பட்ட சார்பு பொருள்களே ஆகும் . 

சல்ஃபா மருந்து 
கள் தயாரிப்பதில் இது முக்கியமான இடத்தை வகிக்கிறது . 
ஹைட்ரோ கார்பன் களைச் சல்ஃபானிக் ஏற்றத்திற்கு உட் 
படுத்தும் பொழுது இவை உண்டாகின்றன . புகையும் கந்தக 
அமிலத்தை உபயோகித்துச் சல்ஃபானிக் ஏற்றத்தைச் சிறந்த 
முறையில் செயல்படுத்தலாம் . உயர் வெப்பநிலையில் அடர் 
கந்தக அமிலத்தை உபயோகித்துச் சல்ஃபானிக் ஏற்றத்தை 
உண்டாக்கலாம் . 


பென்சீன் சல்ஃபானிக் அமிலம் ( Benzene Sulphonic Acids ) 

C.H , SO , H 

1. பென்சீன் சல்ஃபானிக் அமிலம் எளிதான முறையில் 
பென்சீனை அடர் கந்தக அமிலத்தோடு 80 ° C- ல் வெப்பப் 
படுத்தும்பொழுது உண்டாகிறது . 

C.H , + H , SO , -- C , H , SO , H + H , 0 


2. கரி நாற்குளோரைடில் ( Carbon tetrachloride ) கரைத்த 
பென் சீன் குளோரோ சலஃபானிக் அமிலத்துடன் சேர்ந்து 
பென்சீன் சல்ஃபானிக் அமிலத்தை விளைவிக்கிறது . 

50.H 


+ cfso , H 


+ HC ? 


பென்சீன் சல்ஃபானிக் அமிலம் 


அரைல் சல்ஃபானிக் அமிலங்கள் 


889 . 


3. தயோஃபீனாலைப் ( thiophenol ) பொட்டாசியம் பர்மாங் 
கனேட்டால் ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது 
சல்ஃபானிக் அமிலம் உண்டாகிறது . 


- 


KMnOA 
C.H , SH 

-- > C.H.SO , H 
தயோஃபீனால் 


அலுமினியம் குளோரைடு உடனிருக்க , சல்ஃபூரில் 
குளோரைடு அரோமாட்டிக் சேர்மங்களை சல்ஃபோனேட் 
ஏற்றமுறச் செய்கிறது . 


CH . + SO , C1 , - CHSO , Cl + HCI 


பௌதிக இயல்புகள் 


பெரும்பாலான சல்ஃபானிக் அமிலங்கள் படிக வடிவுள் 
ளவை . பென் சீன் சல்ஃபானிக் அமிலத்தின் உருகுநிலை 44 ° C . 
காற்றுப் பட்டால் நீர் கசியும் தன்மையுடையன . விரைவில் 
தண்ணீரில் கரையும் ; ஈதரில் கரையா ; அமிலகுணமுடையன ; 
ஆவியாகாத திடப்பொருள் , புளிப்புச் சுவையை உடையவை . 


1. இது உலோகங்களைக் கரையச்செய்து ஹைட்ரஜனை 
வெளிவிடும் . அவ்விடத்தில் உலோக அணுவை வைக்கும் . 


SO3H 


SOy.Na 


2 


+ 2Na - 2 . 


+ He 


சோடியம் பென்சீன் 
சல்ஃபோனேட் 


2. பென்சீன் சல்ஃபானிக் அமிலத்தை அதி அழுத்த 
ரோவிக்குட்படுத்தினால் ஹைட்ரோகார்பன் உண்டாகிறது . 


C.H , SO , H + H , O 


--- > C , H , 

CH . + H.SO. 


அழுத்தம் 


140 


கரிம வேதியியல் 


8. இவ் வமிலத்தையோ அமிலத்தின் சோடிய உப்பையோ 
சோடியம் ஹைட்ராக்சைடுடன் இளக்கும் போது ஃபீனாலின் 
சோடியம் உப்பு உண்டாகிறது . 
C , H , SO , Na + 2NaOH -- > C , H , ONa + Na , sos + H , 0 

சோடியம் ஃபீனேட் 
சோடியம் ஃபீனேட்டுடன் கரியமிலவாயு கரைந்த கரைசலைச் 
சேர்க்கும்போது ஃபீனால் உண்டாகிப் பிரிகிறது . 


OH 


20HONa + Co. + HgO - 2 


+ Na.CO 


இது ஃபீனாலையும் , ஃபீனாலின் சார்பு பொருள்களையும் 
உற்பத்தி செய்யச் சிறந்த தொழில் முறையாகும் . 

4. இவ் வமிலத்தையோ இதன் உப்பையோ சோடியம் 
சயனைடுடன் இளக்கும் (fusion ) பொழுது ஃபினைல் சயனைடு 
உண்டாகிறது. 


[ SO , Na 


CN 


+ Na / cN - 


+ Naasos 


ஃபினைல் சயனைடு 


5. பென்சின் சல்ஃபானிக் அமிலம் சோடாமைடுடன் 
( Sodamide ) சேர்ந்து அனிலினைத் தருகிறது . 


SO , Na 


NH , 

+ Naa so , 


+ Na NH2 → 


( " 


அணிலின் 


ஒரு சல்ஃபானிக் அமிலத்தைச் சுமார் 200 • --245 ° C வெப்ப 
நிலையில் ( meta ) m- இரு சல்ஃபானிக் அமிலமாக மாற்ற 
முடியும் . இரு சல்ஃபானிக் அமிலத்தை 280 ° -3Q0 ° C வெப்ப 
நிலையில் 1,3,5 முச்சல்ஃபானிக் அமிலமாக மாற்ற முடியும் . 


அரைல் சல்ஃபானிக் அமிலங்கள் 


841 


so3H 


புகையும் 
சல்ஃபியுரிக் 
அமிலம் 25 


SOSH 

H2SO4 
200-245" 


SO , H 


H2SO4 
280-3000 
ISO3H 


HOS 


SO , H 


1 : 3 : 5 பென்சீன் 
முச்சல்ஃபானிக் அமிலம் 


பயன்கள் 


பலவகையான பென்சீன் சார்பு பொருள்களைத் தயாரிக்க , 
பென் சின் சல்ஃபானிக் அமிலம் 

ஆதாரப் 

பொருளாக 
உதவுகிறது . 

சாயங்கள் , மருந்துகள் ( drugs ) போன்ற பொருள்கள் உற் 
பத்தி செய்ய முக்கியப் பொருளாக இவ் வமிலம் பயன்படுகிறது . 
ஒலிஃபீன்கள் ( Oletins) , ஈதர்கள் போன்றவை தயாரிப்பதில் 

வினைவேக மாற்றிகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன . 
அமீன்களின் கலவையைப் பிரிப்பதில் இது பயன்படுத்தப் 
படுகிறது . 

வினாக்கள் 
1. பென்சீன் சல்ஃபானிக் அமிலம் எவ்வாறு சோதனைச் 

சாலையில் தயாரிக்கப்படுகிறது ? அதனுடைய முக்கிய 
இயல்புகளைக் கூறுக . 
2. பென்சீன் சல்ஃபானிக் அமிலத்திலிருந்து எவ்வாறு 

( அ ) பென்சோ நைட்ரைல் , ( இ ) பென்சீன் , 
( ஆ ) பென்சாயிக் அமிலம் , ( ஈ ) ஃபீனால் 

ஆகியவற்றை உண்டாக்கலாம் . 


21. அரோமாட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 

(( Aromatic Nitro Compounds ) 


சுலபமான 


அரோமாட்டிக் நைட்ரோ சேர்மங்களைச் 
முறையில் தயாரிக்க முடியும் . இவைகளுடைய பயன்கள் விரி 

நைட்ரிக் அமிலமும் கந்தக அமிலமும் சேர்ந்த 
கலவையைப் பென்சீனுடன் சேர்க்கும் பொழுது நைட்ரோ 
பென் சீன் உண்டாகிறது . 


வானவை . 


NOZ 


அடர் H , SO4 


+ HONO, 


நைட்ரோ பென்சீன் 


பென்சீன் கருவிலிருக்கும் நைட்ரோத் தொகுதியானது பிற 
ஹைட்ரஜன் அணுவின் மாற்றீட்டுத் தன் மையைத் தடுத்து 
விடுகிறது . ஆனால் , புகையும் நைட்ரிக் அமிலத்தை உயர்வெப்ப 
நிலையில் உடன் சேர்த்தால் , m -- இடத்தில் நைட்ரோ ஏற்றம் 
அடைகிறது ; m - இருநைட்ரோ பென்சீன் உண்டாகிறது . 


. 


NO2 


NO2 


HONO2 
H2S04 


> 


NO , 


m - இரு நைட்ரே 
பென்சன் 


அரோமாட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


848 


டொலுவீனில் - CH , தொகுதி இருப்பதால் இது சுலபமாக 
நைட்ரோ ஏற்றம் அடைகிறது . முதலில் 0-- , p- நைட்ரோ 
டொலுவீன்களும் , பின்பு 2 , 4 இருபைட்ரோ டொலுவீனும் 
கடைசியாக 2 , 4 , 6 முந்நைட்ரோ டொலுவீனும் உண்டா 


கின்றன . 


CH , 


CH; 


CH 
: 


-NO2 


நைட்ரோ 
ஏற்றம் 


NOZ 

p 
நைட்ரோ டொலுவீன் 


CH , 

NO , 


ON 


CH₂ 
NO2 

நைட்ரோ 
ஏற்றம் 


NOA 


NOz 


2 , 4 , 6 முந்தைட்ரோ 

பொலுவீன் 


2 , 4 இரு நைட்ரோ 
டொலுவீன் 


. 


ஒரு தைட்ரோ சார்புபொருள்கள் 


நைட்ரோ பென்சீன் : 1834 - ல் 

மிட்செர்விச்க் என்பவர் 
N02 

முதன் முதலாக இதைத் தனியாகப் பகுத் 
தெடுத்தார் . இது முதலில் சோப்பில் வாசனைக் 
காகச் சேர்க்கப்பட்டது . ஆனால் , இதன் நச்சுத் 
தன்மை காரணமாக இப்பொழுது இதைப் 
பயன்படுத்துவதில்லை . 


நைட்ரோ பென் சீன் 


344 


கரிம வேதியியல் 


சோதனைச்சாலையில் தயாரித்தல் 


நைட்ரோ 
பென்சீன் 


படம் 21 


120 மி.லி. அடர்கந்தக அமிலத்தைச் சிறிதுசிறிதாக 60 மி.லி. 
அடர்நைட்ரிக் அமிலத்துடன் , ஓர் உருண்டையடிக் கண்ணாடிக் 
குடுவையில் சேர்க்கவேண்டும் . பின் 60மி.லி. பென்சீனைச் சிறிது 
சிறிதாகச் சேர்க்கவேண்டும் . அவ்வாறு சேர்க்கும் பொழுது 
வெப்பநிலை 60 ° - க்குக் குறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . பின் வெந்நீர்த் தொட்டியின் ( water bath ) மேல் 
வைத்துச் சுமார் 60 ° - வெப்பநிலையில் சுமார் ஒருமணி நேரம் 
வெதுப்பவேண்டும் . பின் பிரிக்கும் புனல் மூலம் நைட்ரோ 
பென் சீனைச் சோடியம் கார்பனேட்டு - னும் நீருடனும் சேர்த்து 
நன்கு கலக்க வேண்டும் . இவ்வாறு செய்வதனால் , மீதியுள்ள 
அமிலங்களும் நைட்ரோபென் சீனிலிருந்து விடுபடும் . கீழே தங்கி 
இருக்கும் நைட்ரோபென்சீனை நன்கு உலர்த்திப் பின் காய்ச்சிப் 
பகுக்க வேண்டும் . 2080 - லிருந்து 21 ° வரை வரும் ஆவியைக் 
குளிரச்செய்யும் பொழுது கிடைப்பது சுத்தமான கைட்ரோ 
பென்சீன் . 


கந்தக அமிலம் 

அமிலம் இல்லா தபொழுது நைட்ரோபென் சீன் 
மிகக் குறைவாகவே உண்டாகும் . 


இயல்புகள் 

இது வெளிறிய மஞ்சள் நிறமுள்ள , கனமான எண்ணெய் 
போன்ற நீர்மம் ; கொதிநிலை 210 ° ; அடர்வு எண் 1-087 ; தண்ணீரில் 
கரையாது . ஆல்கஹால் , மற்றக் கரிமக் 

மற்றக் கரிமக் கரைப்பான்களில் 
எளிதில் கரையும் . 


அரோமாட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


345 


நைட்ரோத் தொகுதி எளிதில் வேறு தொகுதியால் மாற்றப் 
படக் கூடியதன்று . ஆகவே , இதற்குச் சில வேதியியல் இயல்பு 
கள் தாம் உண்டு . 


( 1 ) -NO , உறுப்பு , கருவுடன் நன்கு பிணைந்துள்ளதால் 
மற்ற அணுக்களின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யப்படுவதில்லை . 
எனவேதான் விளாவிய காரங்களும் , நீர்கலந்த ஆல்கஹாலில் 
உள்ள அம்மோனியாவும் இதனுடன் வினைபுரிவதில்லை . 


- 


( 2 ) அமிலக்கரைசலி இரும்பு ஹைட்ரோகுளோரிக் 
அமிலமும் , 

வெள்ளீயம் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் . 
ஸ்டேன்னஸ் குளோரைடு ( Stanrous chloride ) - ஹைட்ரோ 
ளோரிக் அமிலமும் ஆகியன மூலம் நைட்ரோத் தொகுதியை 
ஆக்கிஜன் இறக்கமடைந்து அமினோத் தொகுதியாக மாறுகிறது . 


NO2 


NH2 


+6[ H ] 

Sn + HCl 


- 


+ 2H20 


நைட்ரோ பென்சீன் 


அனிலின் 


( 3 ) நடுநிலைக் கரைால்களில் ( துத்தநாகம் ) தூள்களுடனும் , 
அம்மோனியம் 

குளோரைடுடனும் ஃபீனைல் ஹைட்ராக்சி 
அமீனைத் ( Phenyl hydroxy amine ) தருகிறது . 


NOZ 


NHOH 


+ 4H 


+ H , O 


ஃபீனைல் ஹைட்ராக்சி 

அமைன் 
( 4 ) காரக்கரைசலில் , நைட்ரோ பென்சீன் அசாக்சி பென் 
சீன் ( Azoxy Benzene ) , அசோ பென் சீன் , ஹைட்ரசோ பென்சீன் 
( Hydrazo Benzene ) முதலியன 

உண்டாகின் றன . 
உண்டாவது பயன்படுத்தப்படுகின்ற ஆக்சிஜன் ஒடுக்கிகளைப் 
பொறுத்தது . 


வை 


346 


கரிம வேதியியல் 


( அ ) ஆல்கஹாலில் கரைந்த சோடியம் மீதாக்சைடையோ 
( Sodium methoxide ) சோடியம் ஆர்சனைட்டுக் ( Sodium arsenite ) 
கரைசலையோ பயன்படுத்தினால் அசாக்சி பென்சீன் உண்டா 
கிறது . 


CH ,ONa 


CH . NO , 
+ 

+ 6H 
C.H , NO , 


C.H , N 

|| + 3 H , O 
C , H , N + 0 
அசாக்சிபென்சீன் 


அல்லது 
NagAsO : 


( ஆ ) நைட்ரோபென்சீன் துத்தநாகத் 

தூளுடனும் 
ஆல்கஹாலில் கரைந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடனும் 
சேர்ந்து ஆக்சிஜன் இறக்கமடைந்து அசோ பென்சீன் உண்டா 


கிறது . 


Zn + KOH alc 


C , H , NO , 

+ + 8H 
C.H , NO , 


CH , N 

// + 4 H , O 
CH , N 
அசோ பென்சீன் 


( இ ) நீரில் கரைந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் 
துத்தநாகத் தூளும் உபயோகிக்கும் பொழுது ஹைட்ரசோ 
பென்சீன் உண்டாகிறது . 


C.H , NO , 

CHINH 
+ + 10 H -- > || + 4 H ,O 
C.H , NO , 

C , H , NH 
ஹைட்ரசோ பென்சீன் 


போது 


( ஈ ) மின் பகுப்பின் மூலம் ஆக்சிஜன் இறக்கம் அடையும் 

நைட்ரோபென் சீன் அனிலீனாக மாறுகிறது ; அடர் 
அமிலக் கரைசலில் ஃபீனைல் ஹைட்ராக்சில் அமீன் கொடுத்துப் 
பின்பு இது p - அமினோ ஃபீனாலாக மாற்றம் அடைகிறது . 


NHOH 


NH , 


NO . 


| 


OH 


ஃபீனைல் ஹைட்ராக்ஸி 


p- அமினோ 


அமீன் 


அரோமாட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


BAN 


( உ ) நைட்ரோ பென்சீன் ஹாலோஜென் ஏற்றத்திற்கும் , 
நைட்ரோ ஏற்றத்திற்கும் , சல்ஃபானிக் ஏற்றத்திற்கும் உட்படும் . 
அவ்வாறு ஏற்படும் பொருள்கள் வருமாறு : 


NO, 


NO2 


NO . 


cl 


NO2 


SO3 hay 


m . குளோரோ 
நைட்ரோ பென்சீன் 


m- இரு நைட் ரோ 

பென்சீன் 


m- நைட்ரோ பென்சீன் 
சல்ஃபானிக் அமிலம் 


பயன்கள் 


சோப்புக் கரைசலுக்கு மணமூட்டும் பொருளாகவும் , 
மிதியடிகளுக்கு மெருகுகளைத் தயாரிக்கவும் , தரை மெருகுகளைத் 
தயாரிக்கவும் , அதிக வெப்பநிலையில் கொதிக்கும் கரைபொரு 
ளாகவும் , அனிலீன் , அசோ சாயம் தயாரிப்பதற்கும் , கரிம 
வேதியியல் துறையில் தொகுப்புமுறை வினை களில் ஆக்சிஜன் 
ஏற்றப் பொருளாகவும் பயன்படுகிறது . 


m - இரு நைட்ரோ பென்சீன் ( mi - dinitro benzene ) 


NO2 


நைட்ரோபென் சீனை நைட்ரோ ஏற்றக் கலவையுடன் 
சேர்த்து ஒரு காற்றுக் குளிர்வியைப் ( air condenser ) பயன் 

படுத்தி ஒரு மணி நேரம் ஆவி மீட்புக் 
கொதிப்புக்குட்படுத்த ( reflux ) வேண்டும் . 
ஒரு சொட்டு வினை புரிந்த கலவையைத் 
தண்ணீரில் போட்டால் மஞ்சள் நிறத் திடப் 
பொருளைக் கொடுத்தால் வினை முடிந்து 

விட்டது என அறிந்து அந்தக் கலவை 
NO , முழுவதையும் தண்ணீருக்குள் கொட்ட 

வேண்டும் . மஞ்சள்நிற வீழ்படிவு உண்டா 
கும் . இதை ஆல்கஹாலில் மறுபடியும் படிகமாக்க வேண்டும் 
( reclystallisation ) . 


348 


கரிம வேதியியல் 


NO , 


NO , 


நைட்ரோ 
ஏற்றம் 


NO2 


. 


யல்புகள் 

இது மஞ்சள் நிறத் திடப் பொருள் ; உருகுநிலை 90 ° ; தண்ணீரில் 
கரையாது ; கரிமக் கரைப்பான்களில் கரையும் . இரு நைட்ரோத் 
தொகுதிகளையும் அமீனோத் தொகுதிகளாக மாற்றமுடியும் . 


( 1 ) சோடியம் சல்ஃபைடுடன் சேர்ந்து இது m- நைட்ரோ 
அனிலீனாக ஆக்சிஜன் இறக்கம் அடையும் . 


NO2 


NOS 


Naas 


NOZ 


NH 


m- நைட்ரோ அனிலின் 


மீண்டும் ஆக்சிஜன் இறக்கப்படுத்தினால் m- ஃபீனிலீன் 
ஈர் அமீன் ( m - phenylene diamine ) உண்டாகும் . இது சாயத் 
தொழிற்சாலையில் பயன்படுகிறது . 


NO , 


NH2 


C 


NaaS 


- 


-NH₂ 


NH , 


m- ஃபீனிலின் ஈர் அமீன் 


அரோமாட்டிக் கைட்ரோ சேர்மங்கள் 


சுலபமாக 


நைட்ரோ டொலுவீன்கள் ( Nitro toluenes ) 
வினை துரிதப்படுத்தும்- CH , தொகுதி டொலுவீனில் 
ருப்பதால் , டொலுவீன் 

நைட்ரோ ஏற்றம் 
அடைந்து 0- , p- சார்பு பொருள்களைக் கொடுக்கிறது . பென் 
சினைப் போலவே பொலுவீனையும் நைட்ரோ ஏற்றக் 
கலவையால் நைட்ரோ ஏற்றப்படுத்தலாம் . 
CH3 CH , 

CH , 
நைட்ரோ 
ஏற்றம் 


NO2 


NO , 


நைட்ரோ டொலுவீன்கள் 


கின்றன . 


0 - நைட்ரோ டொலுவீன் 70 % -ம் p - 30 % - ம் உண்டா 

இவை வாலை வடித்துப் பிரிக்கப்படுகின்றன . 
0- நைட்ரோ டொலு வீன் கொதிநிலை 222 ° C , p- நைட்ரோ 
டொலுவீன் கொதிநிலை 238 C. 

துத்தநாகம் - ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கலவையைப் 
பயன்படுத்தி ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையச் செய்யும்பொழுது 
0 -- சேர்மம் 0- டொலுடீனையும் ( toluidine ) , p- சேர்மம் 
p டாலுடீனையும் உண்டாக்குகின்றன . 

CH , 
NO , 
zn + HCL , 

NH , 


CH, 


0 - டொலுடீன் 


CH 
, 


CH , 


Zn + HC ? 


NO , 


NH2 


p- டொலுடீன் 


850 


கரிம வேதியியல் 


m- நைட்ரோ டொலுவினை டொலுவினிலிருந்து நேரடியாக 
நைட்ரோ ஏற்றம் மூலம் பெறமுடியாது ; ஏனெனில் டொலு 
வினில் நைட்ரோ ஏற்றம் மூலம் 0- , p-- நைட்ரோ டொலு 
வின்கள் தாம் கிடைக்கும். எனவே , முதலில் p- நைட்ரோ 
டொலுவினை , ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையச் செய்து p 
அமினோ டொலுவீனைப் பெறுகிறோம் . இதில் உள்ள அமினோ 
தொகுதியைப் பின்பு அசெட்டைல் ஏற்றம்மூலம் : p- மீத்தைல் 
அசெட்டானிலைடாக ( p - methyl acetanilide ) மாற்றுகிறோம் , 
இந்தச் சேர்மத்தை நைட்ரோ ஏற்றம் செய்யும்பொழுது 
அசெட்டானிலைடு தொகுதிக்கு 0- இடத்தில் ( அதாவது CH : 
தொகுதிக்கு m- இடத்தில் ) நைட்ரோத் தொகுதி ஏறுகிறது . 
பின்பு அசெட்டானிலைடு தொகுதியை அமினோத் தொகுதியாக 
மாற்றி அகற்றி விட்டால் m- நைட்ரோ 

டொலுவின் 
கிடைக்கிறது . 

இந்த முறை பின் வருமாறு : 


CH ,, 


CHS 


CH : 


SH 


Sm + HCP 


அசெட்டிக் நீரிலி 


NO . 
NHCOCH , 


NO2 


NH2 


NHCOCH3 


CH , 


CH , 


CH3 


டையசோ 


HOH 


ஆக்குதல் 


NOS 


NO2 

NO , 
NH2 

Nac ? 

M- நைட்ரோ பென்சீன் 
இதுவும் ஆக்சிஜன் இறக்கத்தின் போது m- டொலுடீனைக் 
கொடுக்கும் . 


CH ;, 


CH , 


NO2 


NH2 


அரோமாட்டிக் ரைட்ரோ சேர்மங்கள் 


851 


நைட்ரோ ஏற்றத்தின் போது வெப்பநிலையை உயர்த்தினால் 
முந்நைட்ரோ டொலுவின் ( Tri nitrotoluene ) உண்டாகும் . 
இது பொதுவாக T.N.T. எனப் பெயர்பெற்ற ஒரு வெடி 
மருந்தாகும் . 


CH3 


NO2 


NO2 


NO2 


2 , 4 , 6 முந்நைட்ரோ டொலுவீன் 


வினாக்கள் 


1. நைட்ரோ பென்சீனிலிருந்து எவ்வாறு ( அ ) ஃபீனாலையும் , 

( ஆ ) பென்சீனையும் , ( இ ) குளோரோபென் சீனையும் தயா 

ரிப்பது ? 
2. எவ்வாறு நைட்ரோ பென்சீன் தயாரிக்கப்படுகிறது ? அத 

னுடைய இயல்புகள் யாவை ? எவ்வாறு அது அனிலீனாக 
மாற்றப்படுகிறது ? 


3. நைட்ரோ பென்சீனில் ஆக்சிஜன் இறக்கத்தால் உண்டாகும் 

பொருள்களைப்பற்றிக் குறிப்பு வரைக , 


நைட்ரோ 


4.m- இருநைட்ரோ பென்சீனில் தொடங்கி 

பென் சீனைப் பெறும் வழியைக் கூறுக . 


22. அரோமாட்டிக் அமீன்கள் 

( Aromatic Amines ) 


அரோமாட்டிக் அமீன்கள் என்று தொகுக்கப்பட்ட சேர்மங் 
களில் அரோமாட்டிக் கருவில் ஓர் அமினோ தொகுதி அமைந் 
திருக்கும் . அவைகளை ஓரிணைய ( Primary ) , ஈரிணைய ( Secondary ) , 
மூவிணைய( Tertiary ) அமீன்கள் என வகைப்படுத்தலாம் . ஈரிணைய , 
மூவிணைய அமீன்களில் ஹைட்ரஜன் அணுவிற்குப் பதிலாக 
அமைந்திருக்கும் ஹைட்ரோகார்பன்கள் அலிஃபாட்டிக்காகவோ 
அரோமாட்டிக் ஆகவோ இருக்கலாம் . அனிலீன் மிக எளிமை 
யான அமைப்புள்ள ஓர் அமீனோ சேர்மம் . 


NF2 


அனிலீன் ( Ariline ) 
ஓரிணைய அமீன் 

( Primary amine ) 


NH 


இரு ஃபீனைல் அமீன் 

( Diphenyl amine ) 
ஈரிணைய அமீன் 
( Secondary amine ) 


மூஃபீனைல் அமீன் 
( Triphenyl amine ) 


மூவிணைய அமீன் 
( Tertiary amine ) 


அரோமாட்டிக் அமீன் கள் 


853 


அனிலீன் ( Aniliae ) , அமீனோ பென்சீன் C , H , NH , செய்முறை 


நீர் 
அனிலன் 


நைட்ரோபென்சீன் 

+ 
வெள்ளிய மணி 


AEN 


25 கிராம் நைட்ரோபென் சீனையும் , 50 கிராம் வெள்ளிய 
மணிகளையும் ( granulated tin ) ஓர் உருண்டையடிக் குடுவையில் 
எடுத்துக்கொண்டு , அதனுடன் ஓர் ஆற்றுகலக் குழாயைப் 
( air condenser ) பொருத்தவேண்டும் . பின் 20 மி.லி. 

அடர் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைச் சேர்த்துக் குடுவையை நன் 
குலுக்கவேண்டும் . அப்போது விரைவாக வினை நடைபெறும் . 
அவ்வாறு வினை நடைபெறும்போது , குளிர்ந்த நீர்த்தொட்டியில் 
வைத்துக் குளிர்விக்க வேண்டும் . இவ்வாறு ஒரு தடவைக்கு 
20 மி.லி. வீதம் 100 மி.லி. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைச் 
சேர்க்க வேண்டும் . பின் ஆற்றுகலத்தை நீக்கிவிட்டுக் குடுவையை 
வெந்நீர்த்தொட்டியில் வைத்து நன்கு சூடுபடுத்த வேண்டும் . 
நைட்ரோபென் சீனின் மணம் நீங்குமளவுக்கு நன்கு சூடுபடுத்திய 
பின் குடுவையை நன்கு குளிர்வித்துச் சோடியம் ஹைட்ராக் 
சைடு கரைசலைச் சிறிது சிறிதாகச் சேர்க்கவேண்டும் ( 20 கிராம் 
| 100 மி . லி . ) . அனிலீன் கறுப்புநிறத் திரவமாக உண்டா 
கிறது . இதை நீராவியால் . வாலை வடிப்பதன் மூலம் பிரித் 
தெடுக்கலாம் . அனிலீனும் நீரும் கலந்துள்ள வாலைவடி நீர்மத்தை 
ஈ தருடன் சேர்த்து நன்கு கலக்கவேண்டும் . ஈதர் பகுதியைப் 
பிரித்து எடுக்கவேண்டும் . பின்னர் இதிலிருந்து நீரை அகற்று 
வதற்கு நீரற்ற பொட்டாஷ் காரத்தில் ( caustic potash ) குலுக்க 
வேண்டும் . ( இப்பொழுது அனிலீனும் ஈ தரும் மட்டுமிருக்கும் .) 

28 


354 


கரிம வேதியியல் 


வாலை வடிப்பதன் மூலம் ஈதரை நீக்க , கிடைக்கும் அனீலீன் 
மேலும் வாலைவடிக்க மிகச் சுத்தமான அனிலீன் கிடைக்கும் . 


தொழில் துறையில் தயாரிக்கும் முறை 

தொழில் துறையிலும் மேற்கண்ட முறையில் அனிலீன் 
தயாரிக்கப்படுகிறது . 


இரும்பும் , ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் கலந்த கலவை 
யைக்கொண்டு , நைட்ரோ பென் சீனை ஆக்சிஜன் இறக்கம் 
செய்து , அனிலீனைப் பெருமளவில் தயாரிக்கின்றனர் . 


NO . 


5 


+-3Fe + 6HC -- > 


–NH , + 2H00 + 3FeCl , 


நீருள்ள அம்மோனியாவுடன் குளோரோ பென்சீன 10 
வளிமண் !... ல ( atmosphere ) அழுத்தத்திலும் 221 ° C வெப்ப 
நிலையிலும் குப்ரஸ் குளோரைடு ( cuprous chloride ) வினை யூடு 
பொருளாகப் பயன்படுத்தும் பொழுது அனிலீன் உண்டாகிறது . 


NH2 


+ NH , c ? 


CeH ; ck + 2NH , 

200° c , cock 
50 மண்டல 

அழுத்தம் 


இயல்புகள் 


அனிலீன் புதிதாகத் தயாரிக்கப்பட்ட நிலையில் நிறமற்ற 
திரவமாக இருக்கும் . ( கொதிநிலை 184° C ) ஆனால் , காற்றுப் 
படவைத்தால் பழுப்பு நிறத்தை அடைகிறது . மிகச் சிறிதளவே 
தண்ணீரில் கரையும் . ஆல்கஹால் , ஈதர் இவற்றில் இது எளிதில் 
கரையும் ; நச்சுத்தன்மை உடையது ; நீராவியில் எளிதில் ஆவி 
யாகக் கூடியது . 


855 


அரோமாட்டிக் அமீன்கள் 


அலிஃபாட்டிக் அமீன்களைப்போன்ற இயல்புகள் 

1. இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , கந்தக அமிலம் 
ஆகியவற்றில் கரைந்து அனிலீன் உப்புகளாக C , H , NH , HCI 
அனிலீன் 

ஹைட்ரோகுளோரைடு ( Cs H , NH ) , H , SO . ) , 
அனிலீன் சல்ஃபேட்டு ஆகியவற்றைக் கொடுக்கும் . 

2. அல்க்கைல் ஹாலைடுடன் சேர்ந்து து ஈரிணைய , 
மூவிணைய அமீன்களைக் கொடுக்கும் , 


CEH , NH2 + ICH --> CHzNHCHz + HI 

மிதைல் அனிலீன் 

CH3 
CGHS NHCH , + ICHy ----> CGHgNi + HI 

CH , 

இரு மீதைல் அனிலீன் 
3. காரங்கள் உடனிருக்க எளிதில் அசைல் ஏற்றம் அடை 

அமிலக் குளோரைடு அல்லது அசெட்டிக் நீரிலியுடன் 
( acetic anhydride ) சேர்ந்து அசைல் ஏற்றம் அடைகிறது . 

CO - CH3 CH3COOH 

CHỌNH - COCH , + 
"CO - CH , 

N- பீனைல் அசெட்டமைடு 
அல்லது ( H3COOH 
அசெட்டளிலைடு 


NH - H + 0 


NH - H + cl- co - CH , 


-NH - CO - CH3 + HCl 


அசெட்டனிலைடு 


4. அனிலீனைப் பென்சாயில் குளோரைடு ( benzoy1 
chloride ) , சோடியம் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றுடன் 
சேர்த்துக் குலுக்கும் பொழுது பென் சனிலைடு உண்டாகிறது . 

NaOH 
C , H , NH , + CICO.C.H ; -- C , H , NHCO C , H , + HCI 

பென்சனிலைடு 

( benzanilide ) 
5. குளோரோஃபாம் , ஆல்கஹாலில் கரைந்த பொட்டா 
சியம் ஹைட்ராக்சைடு இவற்றுடன் அனிலீனைச் சேர்த்துச் சூடு 
படுத்தும்பொழுது ஃபீனைல் கார்பைல் அமீன் அல்லது ஐசோ 


856 


கரிம வேதியியல் 


சயனைடு என்னும் வெறுப்பூட்டும் மணத்தை உடைய சேர்மம் 
உண்டாகிறது . 
C , H , NH , + Cl , H + 3KOH -- > C.H , NC + 3KCI + 3H , 0 

ஃபீனைல் ஐசோசயனைடு 


அலிஃபாட்டிக் அமீன்களிலிருந்து மாறுபட்ட இயல்புகள் 

6. டைய சோ வினை 0 ° C வெப்பநிலையில் மிகுந்த அளவுள்ள 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் , சோடியம் நைட்ரைட்டுக் 
(Sodium nitrite ) கலந்த கலவையுடன் அனிலீனைச் சேர்க்கும் 
பொழுது பென்சீன் டையசோனியம் குளோரைடு ( benzene dia 
zonium chloride ) உப்பு . 
CHNH ,HCI + HONO -- > C.H.M.C1 + 2H , O 

ன்டைய சோளியம் 

குளோரைடு 
இத்தகைய வினையை அலிஃபாட்டிக் அமீன்கள் தருவ 
தில்லை , இது அலிஃபாட்டிக் அமீன்களிலிருந்து மாறுபட்டிருக் 


பென் 


கிறது . 


ஆனால் , இவ் வினையின் பொழுது வினைப் பொருளைச் சிறிது 
சூடாக்கினாலும் , டைய சோனியம் உப்பு நீரால் சிதைவு அடைந்து 
நைட்ரஜன் வாயுவை வெளிவிட்டு ஃபீனால்கள் உண்டாகும் . 
C , H , N , C1 + HOH - > C , H ,OH + N , + HCl 

ஃபீனால் 


7. அனிலீன் , டைய சோனியம் சேர்மங்களுடன் இணைந்து 
டைய சோ சாயங்களைத் தருகின்றது . 


NHH + CHINEN 


( - ) 


NH - NEN 


அனிலின் 


பென்சீன் டை . அசோனியம் 

குளோனரடு 


டைஅசோஅமீனோ 

பென்சீன் 
(மஞ்சள் சாயம்) 
| 30-40 
மாற்றி அமைதல் 
( Re arrangement ) 


--N = N 


( ) 


-NH2 


P- அமீனோ அசோ பென்சீன் 
(பள பளப்பான சிவப்பு சாயம் ) 


அரோமாட்டிக் அமீன் கள் 


857 


8. ஆக்சிஜன் ஏற்றிகளின் ( Oxidising agent ) இயல்பைப் 
பொறுத்து அனிலீன் பல்வேறு வகைப்பட்ட ஆக்சிஜன் ஏற்றப் 
பொருள்களைத் தருகிறது . அலிஃபாட்டிக் அமீன்கள் அவ்வாறு 
தருவதில்லை. 


( அ ) கேரோவின் அமிலத்துடன் ( Caro s acid ) சேர்ந்து 

( H , SO , ) அனிலீன் , நைட்ரோ பென்சீன் , நைட்ரசோ 
பென்சீன் கலவையைக் கொடுக்கிறது . 


( ஆ ) குரோமிக் அமிலத்துடன் சேர்ந்து 

சேர்ந்து p- பென்சோ 
க்யூனோனைக் ( p - benzoquinone ) கொடுக்கிறது . 


( இ ) அமிலம் கலந்த டைக்குரோமேட் அல்லது தாமிர 

சல்ஃபேட்டுடன் சேர்ந்து அனிலீன் கறுப்பு ( aniline 

black ) என்ற கறுப்புச் சாயத்தைத் தருகிறது . 
9. சுலபமாக அனிலீன் ஹாலோஜென் ஏற்றத்திற்கு உட்படு 
கிறது . அனிலீனைப் புரோமின் நீருடன் சேர்த்துக் ( Bromine 
water ) குலுக்கும்பொழுது 2 , 4 , 6 முப்புரோமோ அனிலீன் 
என்ற வெண்மையான வீழ்படிவு உண்டாகிறது . 


NH , 


NH2 


Pr 


Br 


+ 3Br2 


+ 3HBr 


BT 


2 , 4 , 6 முப்புரோமோ அனிலீன் 


10. இது புகையும் கந்தக அமிலத்தோடு 2 மணி நேரத் 
திற்கு 180 °-க்குமேல் சூடுபடுத்தியபின் தண்ணீருக்குள் கொட்டி 
னால் p . அமினோ பென்சீன் சல்ஃபானிக் அமிலத்தை அல்லது 
சல்ஃபானிலிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


NH2 


NHA 


புகையும் 


+ H2SO4 அமிலம் 


+ H , 0 


SOH 


சல்ஃபானிலிக் அமிலம் 


68 


கரிம வேதியியல் 


பயன்கள் 

1. அனிலீன் சாயங்கள் தயாரிக்கப் பயன்படுகிறது . 
2. சல்ஃபான் அமைடு மருந்துகள் தயாரிக்க அனிலீன் 

பயன்படுகிறது . 
3. ரப்பர்த் தொழிற்சாலையில் ஒரு கரைப்பானாகப் பயன் 

படுகிறது . 
4 . அசெட்டானிலைடு , சல் ஃபானிக் அமிலம் , நைட்ரோ 

அனிலீன் தயாரிக்கப் பயன்படுகிறது . 


ஈரிணைய அமீனோச் சேர்மங்கள் 

அனிலீனிலுள்ள அ மீனோத் தொகுதியிலுள்ள ஹைட்ரஜன் 
அணுவிற்குப் பதிலீடாக அலிஃபாட்டிக் அல்லது அரோ 
மாட்டிக் தொகுதி அமைந்து உண்டாவது ஈரிணைய அமீனோச் 
சேர்மங்கள் . 


CH - N - H 


Z-I 


1 . 


2 . 


( 


ஒரு மிதைல் அனிலீன் . 


இரு பினைல் அமீன் 


H - N- C2H 


3 


4 , 


CH 


தைல் அனிலீன் 


p- டோலைல் அனிலீன் 


மீத்தைல் அனிலீன் ( Methyl aniline ) 

கணக்கிடப்பட்ட அளவு மீத்தைல் அயோடைடுடன் 
அனிலீனைச் சேர்த்துச் சூடுபடுத்தினால் மீத்தைல் அனிலீன் 
உண்டாகும் . 


H 


C6H5NH2 + CH3 I 


→ C6H5 N 


+ H₂O 
CH3 


859 


அரோமாட்டிக் அமீன்கள் 


குறைந்த 


தொழில்முறையில் அடர்கந்தக அமிலம் உடனிருக்க 
250 ° C- லும் 

அழுத்தத்திலும் , அனிலீனையும் 
மீத்தைல் ஆல்கஹாலையும் சேர்த்து வெப்பப்படுத்தினால் 
மீத்தைல் அனிலீன் உண்டாகும் . 

H 
CE H. NH2 + CH3OH 

CGHS N + H , O 
250 ° C 

CH3 
அழுத்தம் 


அடர்H , SO4 


இயல்புகள் 

இது நிறமற்ற திரவம் ! கொதிநிலை 194 ° C ; அனிலீனைவிடக் 
குறைந்த வினைவலியுடைய காரம் ; எல்லா அலிஃபாட்டிக் ஈரிணைய 
அமீனுக்குள்ள வினைபுரிகின்ற தன்மைகளனைத்தும் உடையது . 
கைட்ரஸ் அமிலத்துடன் சேர்த்து N- நைட்ரோசோ மீத்தைல் 
அனிலீனைக் கொடுக்கிறது . 


CGHSN 


NO 
+ HONO - >> CHNI 

+ H2O 
CH 

CHy 


N. தைட்ரோசோ 
மீத்தைல் அனிலின் 


இருஃபீனைல் அமீன் ( Diphenyl amine ) 


H 

| 
C ,HỮN - CH 


ஃபீனாலையும் அனிலீனையும் நாகக் குளோரைடுடனிருக்க 
வெப்பப்படுத்தினால் இருஃபீனைல் அமீன் உண்டாகிறது . 


H 

| 
C , H , OH + HNH - C , H , - C ,H , -- N - C.H , + H , O 


இயல்புகள் 

இது வெண்ணிறமான நல்ல மணமுடைய படிக வடிவத் 
திடப்பொருள் ; உ . நி . 54 ° C ; தண்ணீரில் கரையாது ; ஆல்க 
ஹால் , ஈதர் ஆகிய திரவங்களில் கரையும் , 


280 


கரிம வேதியியல் 


அனிலீனைவிட வினை வலிமை குறைந்த ஒரு காரம் . 
பெரும்பான்மையான அலிஃபாட்டிக் 

அலிஃபாட்டிக் ஈரிணைய அமீன்களின் 
வினைகளைத் தருகின்றது . நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபட்டு 
N- நைட்ரோசோ அமீன்களை உண்டாக்குகிறது . 


TI 

NO 
| 

| 
C.11, -N- CHI + HONO - > ( 11; ------ C , H , + H , () 


- 


இது சாயம் தயாரிக்கப் பயன்படுகிறது . நைட்ரேட் , நைட் 
ரைட்டுகளைக்கண்டறியும் வினைப்பொருளாகவும் பயன்படுகிறது . 
வெடிகளில் இது உறுதியூட்டும் பொருளாகப் பயன்படுகிறது . 


மூவிணைய அமீனோச் சேர்மங்கள் 


இருமீத்தைல் அனிலீன் ( Dimethyl aniline ) 


( 15- 


CH3 


N 


N 


அதிகமான மீத்தைல் அயோடைடையும் அனிலீனையும் 
வெப்பப்படுத்தினால் இரு மீத்தைல் அனிலீன் உண்டாகிறது . 


CH3 

+ 2HI 


C6H5NH2 + 2CH3 I 


--- CHEN 


CH3 


இரு மீத்தைல் அனிலீன் 


கந்தக அமிலம் உடனிருக்க அனிலீனையும் மீத்தைல் ஆல்க 
ஹாலையும் சேர்த்து வெப்பப்படுத்தினால் இது கிடைக்கும் . 


CH3 


C6H5NH2 + 2CH3OH 


+ 2H2O 


CH3 


அரோமாட்டிக் அமீன்கள் 


861 


யல்புகள் 

து எண்ணெய் போன்ற திரவம் ; கொதிநிலை 1930 ; அனி 
லீனைவிட வீரியம் குறைந்தது ; அலிஃபாட்டிக் மூவினைய அமீன் 
களைப்போல் வினைபடும் ; நைட்ரஸ் அமிலத் துடன் வினைபுரிந்து 
p-- நைட்ரோசோ இரு மீத்தைல் அனிலீனை ( p - nitroso dimethy ! 
aniline ) உண்டாக்குகிறது . 


CH3 ,| 


CH3 


CH3 . 

N 


CH3 


TN02 


+ HONO 


+ H20 


HC 


NO 


p- நைட்ரோசோ இருமீத்தைல் 

அனிலீன் 


மூஃபீனைல் அமீன் ( Triphenyl Amine ) ( CH ) , N 


சோடியோ இருஃபீனைல் 
அமீனையும் ( Sodio diphenyl 
amine ) புரோமோ பென் 
சீனையும் சேர்த்து 300 °-க்கு 
வெப்பப்படுத்துவதன் 
மூலம் தயாரிக்கலாம் . 


N 


C6H5 - N - C6H5 


F6H5 
+ C6H5 - N - CH5 + NaBr 

முப் பீனைல் அமீன் 


Na + Br C6H5 
சோடியோ இரு ஃபீனல் அமீன் 


இயல்புகள் 

இது நிறமற்ற படிகவடிகத் திடப்பொருள் ; உ B. 127 ° C ; 
மற்ற எல்லா அமீன்களையும்விட வினைவலிமை குறைந்த காரம் . 


362 


கரிம வேதியியல் 


அனிலினின் சார்பு பொருள்கள் ( Derivatives of Aniline ) 


அசெட்டானிலைடு [ N - ஃபீனைல் 

அசெட்டமைடு ] 
NHCOCH3 அசெட்டிக் நீரிலியையோ அசெட்டைல் 

குளோரைடையோ அனிலீனுடன் சேர்க்கும் 
பொழுது விரைவில் அசெட்டானிலைடு உண் 
டாகிறது . அப்பொழுது நீரொழிந்த அசெட் 
டிக் அமிலம் இருக்கவேண்டும் . 


NH- H 


NH - CO - CH 


co - CH3 


+ CHycooH 


co - CHS 


NHH 


NH - CO - CH3 


+ ct co - CHE 


+ - HCL 


தயாரித்தல் 

ருண்டையடிக் குடுவை ஒன்றில் 3 க.செ.மீ. அசெட்டிக் 
அமிலத்தோடு ( Glacial acetic acid ) 3 க.செ.மீ. அசெட்டிக் 
அன்ஹைட்ரைடைக் ( Acetic anhydride ) கலந்து கொள்ளவும் . 

கலவைக்குள் 3 க.செ.மீ . அனிலீனைக் குடுவையைக் 
குலுக்கியபடி கொஞ்சம் கொஞ்சமாகச் சேர்த்துக்கொள்ளவும் . 
ஓரிரு பீங்கான் துணுக்குகளை இதனுள் போட்டு , குடுவையை 
ஓர் ஆவிமீள் குளிர் கலத்தோடு இணைத்துக் கலவையை அரை 
மணி நேரத்திற்குக் கவனமாகக் கொதிக்க வைக்கவும் . இந்தச் 
சூடான நீர்மத்தை அதிக 

தீர்கொண்ட .ஒரு பாத்திரத்தில் 
(beaker ) மெல்லிய இழைபோல் ( in a thin stream ) கொட்ட 
வும் . நிறமற்ற படிகங்களாக உண்டாகும் அசெட்டானிலைடைக் 
காற்றழுத்தம் குறைக்கும் குழாயின் உதவி கொண்டு வடித்து 
எடுக்கவும் . இதனைச் சுத்தப்படுத்தி , உலர்த்திச் சேர்த்துக் 
கொள்ளவும் ( அசெட்டனிலைடு உருகுநிலை 114 ° C ). 


இயல்புகள் 

செட்டானிலைடு நிறமற்ற படிகவடிவத் திடப்பொருள் . 
இதன் உருகுநிலை 114 . 

இது வெந்நீரில் கரையும் இயல் 
புடையது . 


அரோமாட்டிக் அமீன்கள் 


865 


நீராற் சிதைவுறும் பொழுது இது அனிலீனையும் அசெட்டிக் 
அமிலத்தையும் கொடுக்கும் . 


NHCOCH3 


NH2 * 

to CH3 COOH 


பயன்கள் 

இது காய்ச்சலுக்கு மருந்தாகப் பயன்படுகிறது . அனிலீன் 
சார்பு பொருள்களை உண்டாக்கப் பயன்படுகிறது . 
சல்ஃபானிக் அமிலம் ( p - Amino benzene sulphonic acid ) 


H2N 


SO3H 


புகையும் கந்தக அமிலத்தையும் அனிலீனையும் சேர்த்து 
200° C -ல் வேகவைப்பதன் மூலம் இதைத் தயாரிக்கலாம் . 

-H2O 
CHENH2 + H2SO4 

CHENH3.SO4H 


NH :SOZH 


NH2 


NH2 
SO3H 

இடமாற்றம் 


இடமாற்றம் 


- 


ஆர்த்தானிக் அமிலம் 

SO3H 

சல்ஃபானிக் அமிலம் 
இயல்புகள் 

வெண்ணிறப் படிகவடிவத் திடப்பொருள் : உ . B. 288 ° C ; 
சுடுநீரில் கரையும் 

இதில் ஓர் அமில உறுப்பும் , ஒரு கார உறுப்பும் ( - NH , ] 
ஒன்றுக்கொன்று அருகில் இருப்பதால் து இருமுனை அயனி 
யாக ( Zwitter lon ) அமைகின்றது . 


HN2 


SO3H ----- 


HEN 


S03 


z witter ion 


864 


கரிம வேதியியல் 


வினாக்கள் 


1. தொழில்முறையில் அனிலீன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? 

எவ்வாறு அனிலீனிலிருந்து ( அ ) ஃபீனால் , ( ஆ ) அசெட்டானி 
லைடு ( இ ) அயோடோ பென் சீன் ஆகியவற்றைப் பெறுவது ? 


2. கீழ்க்கண்டவற்றை எவ்வாறு தயாரிக்கலாம் : 
( அ ) மீத்தைல் அமீன் , ( ஆ ) அனிலீன் , ( இ ) இருமீத்தைல் 

அமீன் 
மீத்தைல் அமீனையும் அனிலீனையும் ஒப்பிடுக . 


3. அனிலீனிலிருந்து தொடங்கி எவ்வாறு ( அ ) பென்சீன் , 
( ஆ ) குளோரோபென் சீன் , 

அசெட்டானிலைடு , 
( ஈ ) நைட்ரோ அனிலீன் , ( உ ) ஃபீனால் ஆகியவற்றைப் 
பெறுவது ? 


23. டைய சோனியம் உப்புகள் 

( Diazonium Salts ) 


இது இரு நைட்ரஜன் அணுக்கள் உள்ள அம்மோனியம் 
உப்பை ஒத்த தன்மையுடைய உப்புகள் . பல முக்கியமான 
வினைகளைப் புரிந்து , 

சாயங்கள் போன்ற 

பொருள் சளைத் 
தயாரிக்கப் பயன்படுகின்றது . இதிலுள்ள ஒரு நைட்ரஜன் 
அணு பென்சீன் கருவில் இணைந்துள்ளது . 


பென்சீன் டையசோனியம் குளோரைடு 

CHN, ( I 


தயாரிக்கப்படும் முறை 

அனிலீன் ஹைட்ரோகுளோரைடு மிகக் குளிர்ந்த ( ice cold ) 
வெப்பநிலையில் நைட்ரஸ் அமிலத் துடன் சேர்ந்து , பென் சீன் 
டைய சோனியம் குளோரைடைக் கொடுக்கிறது . 


அனிலீனை விளாவிய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் 
( கிட்டத்தட்ட 21 மடங்கு ) கரைக்கவேண்டும் . இந்தக் கரைசலைப் 
பனிக்கட்டியில் தளிர் விக்க வேண்டும் . சோடியம் நைட்ரைட்டுக் 
கரைசலை இதனுடன் கொஞ்சம் கொஞ்சமாக 

ஊற்றிக் 
கொண்டே கலக்கவேண்டும் . நைட்ரஸ் அமிலம் உறுதிப்பாடுள் 
ளது அன்று ஆகையால் தேவைப்படும் பொழுது இதைத் 
தயாரித்தல் வேண்டும் . நைட்ரைட் உப்புக்குள் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தை ஊற்றுவதன் மூலம் நைட்ரஸ் அமிலம் 
உண்டாகிறது . அதிகமாக அமிலம் இருந்தால் அனிலீனும் , 
புதிதாக உண்டான ஃபீனைல் டை . யசோனியம் குளோரைடும் 
இணையாமல் தடுக்கிறது , ஓரிணைய அரோமாட்டிக் அமீன் களின் 
மீது நைட்ரஸ் அமிலம் வினைபடுதல் மூலமாக டையசோனியம் 
சேர்மம் கிடைக்கிறது . இந்த முறைக்கு டையசோ ஆக்குதல் 
( Diaxotisation ) எனப் பெயர் . 


- 


866 


கரிம வேதியியல் 


+ H 


H 


- 


NENCR 


NaNO2 
HC 


ce 


அல்லது 


அனிவீன் ஹைட்ரோ 
குளோரைடு 


N = N - C 


+ 2 H2O 


டையசோ ஆக்கம் சுமார் 5 ° C வெப்பநிலையில் நடைபெறு 
சிறது . இந்த வெப்பத்திற்குக் கீழ் வினை மிகவும் மெதுவாக 
நடைபெறும் . வெப்பமானது 10 -க்குமேல் போனால் உண்டான 
டையசோனியச் சேர்மம் உடைந்துவிடும் . 


டையசோனியம் உப்புகள் உடனடியாகக் கரைத்துப் பயன் 
படுத்தப்படுகின்றன . உலர்ந்த நிலையில் இவை தயாரிக்கப்படுவ 
தில்லை . ஏனென்றால் , உலர்ந்த நிலையில் இவற்றைச் சூடு 
படுத்தினாலோ அழுத்தம் கொடுத்தாலோ . இவை வெடித்துச் 
சிதைந்து விடும் . 


இயல்புகள் 


பல்வேறு இரசாயன வேலைகளுக்கு இவை மிகவும் பயன் 
படுகின்றன . 


யசோ உறுப்பு இடப்பெயர்ச்சி அடைவதால் உண்டாகும் 
வினைகள் 

டைய சோனியம் உப்பைக் காரம் கலந்த ஸ்டானஸ் குளோ 
ரைடு கரைசலுடன் 

சேர்த்துச் சூடுபடுத்தும் பொழுது 
‘ டையசோ உறுப்பானது ஹைட்ரஜன் அணுவினால் இடப் 
பெயர்ச்சி செய்யப்பட்டு ஓர் அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன் 
உண்டாகிறது . 


C.H ; N , CI + 2 [ H ] 


C.H , + I \ Cl + N , 4 


1. நீரில் 

இந்த வினை நடைபெறுவதற்குச் சிறந்தது . 
ஹைப்போ ஃபாஸ்பரஸ் அமிலம் H , PO ,. இது தவிரக் காரத்தில் 
கரைந்த ஃபார்மால்டிஹைடும் பயன்படும் . ஹைப்போ ஃபாஸ் 
பரஸ் அமிலம் குளிர் நிலையிலேயே டையசோனியம் உப்புகளுடன் 
வினை புரிவதுடன் அதிக விளைச்சலும் கொடுக்கிறது . 


8 


டையசோனியம் உப்புகள் 


C.H , N , Cl + H , PO , + H , 0 - C.H. + N , + HC + H , PO , 

2. விளாவிய டையசோனிய உப்புக் கரைசலைச் சூடுபடுத்து 
வதால் நீராற் சிதைவு ( hydrolysis ) ஏற்பட்டு ஃபீனால்கள் 
உண்டாகின்றன . 
C ,H ,N , Cl + HOH 

C.H.OH + N , + HC1 


4 . 


3 . சாண்ட்மேயர் வினை ( Sandmeyer s reaction ) 

( அ ) அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் கரைந்துள்ள 
குப்ரஸ் குளோரைடு ( Cuprous chloride ) உப்பை , டைய 
சோனியம் உப்புகளோடு சேர்த்துச் சூடு செய்யும் பொழுது 
அரோமாட்டிக் குளோரோ ஹைட்ரோகார்பன் சார்பு பொருள் 
கள் கிடைக்கின்றன . 


Cuci 


C.H ; N , CI 


C.H , CI + N , 


HCI 


( ஆ ) காட்டர்மேன் வினை ( Gatterman reaction ) .: செப்புத் 
தூளையும் ( Copper powder ) , ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை 
யும் , டைய சோனியம் உப்பையும் சூடுபடுத்தினால் குளோரே 
பென்சீன் உண்டாகிறது . 


Cu + HCI 
C , H , N , Ci 

வெப்பம் 


- 


C.H_CI + N , 
குளோரோபென்சன் 


( இ ) நடுநிலை டையசோனியம் குளோரைடையும் சோடியம் 
சயனைடு - குப்ரஸ் சயனைடு கலவையையும் சேர்த்து வெப்பப் 
படுத்தினால் சயனோ பென்சீன் ( Cyano benzen ) உண்டாகும் . 


CH , N , C1 


NaCN 

- > C.H , CN + N , 
CuCN சயனோபென்சீன் அல்லது 

பென்சோ நைட்ரைல் 


இந்த நைட்ரைல் தொகுதி நீராற் சிதைவுற்று அமிலத்தைக் 
கொடுக்கும் . 


CN 


cooH - 


868 


கரிம வேதியியல் 


( ஈ ) மீத்தைல் ஆல்கஹாலையும் , டையசோனியம் உப்பை 
யும் வெப்பப்படுத்தினால் மீத்தைல் ஃபீனைல் ஈதர் உண்டாகும் . 
C , H , N ,Cl + HO CH , 

CHO- CH + HCl + N , 
மீத்தைல் ஃபீனைல் ஈதர் அல்லது 
அனிசோல் ( anisole) 


4. நைட்ரஜன் அணுக்கள் வெளியேற்றம் அடையாத வினைகள் 

( 1 ) ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் கரைந்துள்ள நாகத் 
துடன் வினைபுரிவதால் ஆக்சிஜன் இறக்கம் அடையும் பொழுது 
டைய சோனியம் உப்பு 

உப்பு அரோமாட்டிக் அமீன் ஹைட்ரோ 
குளோரைடு உப்பாக மாற்றப்படுகிறது . 


3 ( H ) 


N142 Hct ) 


ce 


( 2 ) ஹைட்ரோகுளோரிக் 

அமிலத்தில் கரைந்துள்ள 
ஸ்டான்னஸ் குளோரைடுடன் ( Starious chloride ) வினை படும் 
பொழுது ஆக்சிஜன் இறக்கம் அடைந்து ஃபீனைல் ஹைட் 
ரசினைக் ( phenyl bydrazine ) கொடுக்கும் . 


4 - ) 


NH - Nk2 . HCL 


m 


N = NCO 


|| 


களுடன் 


( 3 ) இணைப்பு ( Coupling ) வினைகள் ; டையசோனியம் 
உப்புகள் ஃபீனால்கள் , அமீன்கள் போன்ற கூட்டுப்பொருள் 
வினை புரிந்து 

சாபங்களுக்குப் பயன்படுகின்றன . 
அசோ உறுப்புகளை [ -N = N- ) உண்டாக்குகின்றன . இந்த 
இணைப்பு வினைகள் வலிமை குறைந்த அமிலம் அல்லது காரக் 
கரைசல்களிலும் நடுநிலையான கரைசல்களிலும் நடைபெறு 
கின்றன . அமீன் களுகுச் சோடியம் அசெட்டேட் அசெட்டிக் 
அமிலம் கலந்த 

கரைசல்களும் , ஃபீனால்களுக்கு வலிமை 
குறைந்த அமிலக் கரைசல்களும் சிறந்த பொருத்தம் 
உடையவை . 


ஹைட்ராக்சி அல்லது அமீனோத் தொகுதிக்கு - இடத்தில் 
ணைப்பு வினை ஏற்படும் . p- இடத்தில் ஏற்கெனவே , வேறு 
தொகுதி இருந்தால் , 0 - இடத்தல் இணைப்பு வினை ஏற்படும் ; 
p ,-0- இரண்டு இ..ங்களும் , வேறு தொகுதிகளால் நிரப்பப் 
பட்டிருந்தால் இணைப்பு வனை ஏற்படாது . 


889 


டையசோனியம் உப்புகள் 


-N = N | ce + H 


OH 


NaoH 


phenol 


NN 


- 
- 


N 


OH + ACR 


p- ஹைட்ராக்சி அசோபென்சன் 
மேற்கண்ட வினை டையசோனியம் உப்பையும் காரக் கரை 
சலில் உள்ள ஃபீனாலயும் , ஒன்று சேர்க்கும்பொழுது ஆரஞ்சு 
நிற வீழ்படிவைக் கொடுக்கிறது . 


CHs 


-N = N Ice + H 


CHE 


வ 


CH3 


-N = N 

+ HCE| 

CH3 
p- இருமீத்தைல் அமீனோ அசோபென் சின் 
மேற்கண்ட வினை இருமீத்தைல் அனிலீனையும் டையசோன் 
யம் உப்பையும் சேர்ப்பதால் உண்டாவது . 


பல்வேறு வகையான சாயங்களை இவ்வாறு உண்டாக்கலாம் 


1 . 


2 . 


வினாக்கள் 
டையசோ ஆக்குதல் ( Diazotisation ) என்றால் என்ன ? 
டைய சோனியம் உப்புகளின் வினைகளை விவரி . 
பென்சீன் டையசோனியம் குளோரைடு எவ்வாறு தயாரிக் 
கப்படுகிறது ? அதை எவ்வாறு ( அ ) பென்சீன் , ( ஆ ) அயோ 
டோ பென்சீன் , ( இ ) ஃபீனைல் சயனைடு , ( ஈ ) ஃபீனைல் ஹைட் 
ரசீன் ஆகியவையாக மாற்றுவாய் ? 
பென்சீன் டையசோனியம் ( ளோரைடோடு ( அ ) HCI 
உடன் இருக்கும் CurCi ,, ( ஆ ) ஈத்தைல் ஆல்கஹால் , 
இ ) பொட்டாசியம் அயோடைடு . ( ஈ ) பென்சீனில் கரைந்த 
செப்புத் தூள் ஆகியவற்றைச் சேர்த்தால் ஏற்படும் விளைவு 
களை விவரி , 
2AL 


3 . 


24. ஃபீனால்களும் அரோமாட்டிக் 

ஆல்கஹால்களும் 
( Phenols and Aromatic Alcohols ) 


பென்சீன் வகை ஹைட்ரோ கார்பன்களின் ஹைட்ராக்சி 
சார்புபொருள்களை இரண்டு வகைகளாகப் பிரிக்கலாம் . அவை 
( அ ) ஃபீனால்கள் பென்சீன் கருவில் உள்ள கரியணுவுடன் 
ஹைட்ராக்சித் தொகுதி இணைந்தவை , ( ஆ ) அரோமாட்டிக் 
ஆல்கஹால்கள் . பக்கத் தொடரிலுள்ள கரியணுவில் ஹைட் 
ராக்சித் தொகுதி இணைந்தவை . அரோமாட்டிக் ஆல்கஹாலில் 
உள்ள --OH. தொகுதியின் 

இயல்புகள் அலிஃபாட்டிக் 
ஆல்கஹால்களில் உள்ளதைப் போன் றவை . ஆனால் , ஃபீனாலில் 
உள்ள - OH தொகுதியின் இயல்புகள் அலிஃபாட்டிக் ஆல்க 
ஹாலில் உள்ள --OH தொகுதிகளினின்றும் வேறுபட்டவை . 


மிக எளிமையான ஃபீனாலின் வடிவம் . 


OH 


மிக எளிமையான அரோமாட்டிக் ஆல்கஹாலின் வடிவம் . 


CH2OH 


பென்சைல் ஆல்கஹால் 

CH.CH , OH 


871 


ஃபீனால்களும் அரோமாட்டிக் ஆல்கஹால்களும் 

ஃபீனால் ஹைட்ராக்ஸி பென்சீன் . 


OH 


கார்பாலிக் அமிலம் (CHOH ) 


நிலக்கரித் தாரிலிருந்து பெறுதல் 

1. பெரும்பாலான ஃபீனால்கள் நிலக்கரித் தாரிலிருந்து 
பெறப்படுகின்றன . 210 ° -240 ° வெப்பநிலையில் கொதிக்க 
வைத்த பிறகு வடிக்கப்பட்டுச் சேகரிக்கப்படுகிறது . இவ்வாறு 
பெறப்படும் திரவத்தைச் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைச 
லுடன் சேர்த்துக் கலக்கும்பொழுது ஃபீனால்கள் கரைந்துவிடு 
கின் றன , பின்பு கனிம அமிலங்களைச் 

சேர்ப்பதன் மூலம் 
ஃபீனால்கள் திரும்பப் பெறப்பட்டு வடித்துப் பகுத்தலின் மூலம் 
பிரிக்கப்படுகின்றன . 


2 சல்ஃபானிக் அமிலம் மூலம் : சோடியம் பென்சீன் 
சல்ஃபோனேட்டைச் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து 
இளக்கும் ( fused ) பொழுது சோடியம் ஃபீனேட்டுக் கிடைக் 
திறது . இதை விளாவிய அமிலத்துடன் சேர்த்துச் சிதைப்பதன் 
மூலம் ஃபீனால் பெறப்படுகிறது . 


SO3 Na 

+ 2NaoH 


ONO 

+ Na2305 + H2O 


சோடியம் பென்சீன் 
சல்ஃபோனேட்டு 


ONa 

+ Hct - 


OH 
+ Nact 


சோடியம்.ஃபீனேட்டு 


பி.ஜல் 


இவ் வினையானது அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பனை 
ஃபீனாலாக மாற்ற வழிவகுக்கிறது . 


S0 : H 


OH 


H2SO4 


1) NaoH 


2 ) Acid 


கரிம வேதியியல் 


.. 


3 . அரைல் ஹாலைடுகளிலிருந்து : பொதுவாகக் அரைல் 
ஹாலைடுகளை நீராற் சிதைப்பதன் மூலம் ஃபீனால்களைப் பெற 
இயலாது . இருப்பினும் , குளோரோ பென் சீனைச் சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலுடன் அதிக அழுத்த நிலையில் சூடு 
படுத்துவ தன் மூலம் ஃபீனால்களைப் பெறலாம் . இம் முறைக்கு 
டோவ் முறை எனப் பெயர் . 
cl 
500 

OH 
+-Na.OH 

+ Nact 
அழுத்தம் 
குளோரோபென்சீன் 

ஃபீனால் 
4. டையசோனியம் உப்பை நீராற் சிதைத்தல் : 
சோனியம் உப்பை நீருடன் சேர்த்துக் கொதிக்க வைத்துச் 
சிதைப்பதன் மூலம் ஃபீனால்களைச் சுயமாகப் பெறலாம் . 


டைய 


NaHSO4 

+ H2O 


+ N2 + H2804 


பென்சீன் 
டையசோனியம் 

சல்..பேட்டு 
5. க்ரிக்னார்டு வினைப்பொருள் மூலம் : அரைல் க்ரிக்னார்டு 
வினைப் பொருள்களை ஆக்சிஜனுடன் சேர்த்து வினை புரியச் செய்து , 
அதைக் கனிம அமிலத்துடன் சரியாக நீராற் சிதைத்து ஃபீனால் 
களைப் பெறலாம் . 


* C6H5Orger 


< CHz - MgBr + % 02 
பினால் மக்னீசயம் 

புரோமைடு 


Ho 


+ V 


Br 
C6H5OH + Mg . 
ஃபீனால் 


ris - OH 


பௌதிக இயல்புகள் 

ஃபினால் நிறமற்ற படிக வடிவத் திடப்பொருள் . உ.நிலை 41 ° ; 
கொ.நிலை 181 ° . இது நீரில் ஒரளவும் , ஆல்கஹால் , ஈதர் போன்ற 
திரவங்களில் எளிதாகவும் கரையும் . காற்றில் படும் பொழுது 
ஆக்சிஜன் ஏற்றத்தால் பழுப்பு நிறமடைகின்றது ; வீரியம் குறை 
வான அமிலத் தன்மையை உடையது : நச்சுத் தன்மையை 
உடையது . 

இது உடம்பில் பட்டால் புண்ணாகிவிடும் . 


ஃபீனால்களும் அரோமாட்டிக் ஆல்கஹால்களும் 


82 8 


வேதியியல் இயல்புகள் 
அலிஃபாட்டிக் ஆல்கஹால்களை ஒத்த வினைகள் 

1. சோடியத்தை ஃபீனாலுடன் சேர்க்கும் பொழுது சோடியம் 
ஃபீனாக்சைடு ( Sodium phenoxide ) உண்டாகிறது . 
2 C.H , OH + 2 Na - 2 C , H , ONa -- H , 4 

சோடியம்ஃ பனாக்சைடு 


ஃபாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் ( Phosphorous ponta 
chloride ) சேர்ந்து ளோரோ பென்சீன் உண்டாகிறது . ஆனால் , 
அல்க்கைல் ஹாலைடுகளைப்போன்று மிகுந்த விளைச்சலைத் தருவ 
தில்லை . ஃபீனால் ஹைட்ரஜன் குளோரைடோடு வினை புரிதல் 
இல்லை .. 
CHOH + PC -- > C , H , CI + POCl + HCI 

குளோரோ பென் சீன் 


3. சோடியம் ஃபீனாக்சைடுடன் அல்க்கைல் ஹாலைடைச் 
சேர்க்கும் பொழுது ஃபீனால் வழி ஈதர் ( phenolic ether ) உண் 
டாகிறது . 


CsFig • Na + I | CH3 ------ C6H5-0 - CHy + Nar 

மிதைல் ஃபீறல் 

ஈதர் 

( அனிசோல் ) ( Anisols ) 
ஃபீனால் கரைந்த காரக் கரைசலுடன் மீத்தைல் சல் 
ஃபேட்டைச் சேர்த்துக் குலுக்கும் பொழுது மீத்தைல் ஃபீனால் 
ஈதர் எளிதில் கிடைக்கும் , 
2 C.H ; ONa + ( CH , ) , SO . - 2 S.HSOCH : 

+ Nayso . 
மீத்தைல் ஃபீனைல் ஈதர் 

( அனிசோல் ) 
4. அமிலக் குளோரைடுகளுடனோ அமில நீரிலிகளுடனோ 
( acid anhydride ) சேர்ந்து எஸ்ட்டர்களை ( Ester ) உண்டாக்கும் . 
C6Hg oH + cRoc • CH ; 

C6Hooc - CH3 + HCt 
ஃபீனைல் அசெட்டேட் 


இதைப்போலவே பென்சாயில் குளோரைடுடன் சேர்ந்து 
ஃபினைல் பென்சோயேட் ( phenyl benzoate ) உண்டாகிறது. 


co | ce + HIo 


Co. 


+ HC 


874 


கரிம வேதியியல் 


5. ஃபீனால் கரு . சுலபமாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது 
காற்றுடனோ ஆக்சிஜன் ஏற்றிகளுடனோ ( Oxidising agent ) 
சேர்ந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது . 


OH 


HO 


OH 


K2Cr2O7 

Macr207 
ஆக்சிஜன் 
பீஜம் ஏற்றம் ஹைட்ரோகுயூவேள் 

p- குயூதேன் 
( வெள்ள ) 

( hydro quinone) 

( p - quinone ) 
( வெள்ளை ) 

( மஞ்சள் ) 
அலிஃபாட்டிக் ஆல்கஹாலிலிருந்து வேறுபட்ட வினைகள் 

1. சோடியம் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் 
சேர்ந்து ஃபீனாக்சைடு அல்லது ஃபீனேட்டுகள் உண்டா 


கின் றன . 


CHOH + HO Na ---- CHONa + H2O 
2. துத்தநாகத் தூளினால் ஆக்சிஜன் இறக்கம் ! ஃபீனால் 
துத்தநாகத் தூளுடன் சேர்ந்து ஆக்சிஜன் இறக்கம் அடைந்து 
பென் சீனை உண்டாக்குகிறது . 

C.H ; OH + Zn -- > C , H , + Zno 
3. புரோமின் நீருடன் ( Bromine water ) சேர்ந்து முப் 
புரோமோ ஃபீனாலை உண்டாக்குகிறது . இது மஞ்சள் நிறத் திடப் 
பொருள் . 


OH 


OH 


Br . 


•Br 


+ 3Bra 


+ G HBr 


நீரற்ற கரைப்பான்களில் ஹாலோஜென் ஏற்றம் அடையச் 
செய்தால் - , p- ஒற்றை 

p- ஒற்றை ஹாலோச் சார்பு பொருள்கள் 
கிடைக்கும் , 
он 

OH 


OH 


Br 


Br2 5 ° 


in CS2 


Br 
P - 


ப்ரோமோ பீனல்கள் 


ஃபீனால்களும் அரோமாட்டிக் ஆல்கஹால்களும் 

85 
4. சல்ஃபானிக் ஏற்றமும் சுலபமாக நடைபெறுகிறது . 
சாதாரண வெப்பநிலையில் 0- ஃபீனால் சல்ஃபானிக் அமிலமும் 
100 ° வெப்பநிலையில் p- சல்ஃபானிக் அமிலமும் , ஃபீனாலும் 
அடர் கந்தக அமிலமும் சேர்வதால் உண்டாகின் றன . 


OH 


p- ஃபீனால் சல்ஃபானிக் 

அமிலம் 


H 


OH 


100 * 


SO3H 
OH 


அறை 
வெப்பம் 


SO3H 


- .பீனால் சல்ஃபானிக் 

அமிலம் 


5. விளாவிய அமிலத்துடன் சேர்ந்து நைட்ரோ ஏற்றம் 
அடைந்து ஒரு நைட்ரோ ஃபீனால் உண்டாகிறது . 


OH 


OH 


OH 


N02 


விளாவிய 


2 


+ 2HONO2 


HNO 


NO2 
P 


ரைட்ரோ . . பீறல்கள் 

2 H2O 


அடர் நைட்ரிக் அமிலத்தையும் , அடர் கந்தக அமிலத் 
தையும் உபயோகித்தால் முந்நைட்ரோ ஃபீனால் அல்லது பிக்ரிக் 
அமிலம் உண்டாகிறது . 


OH 


O2N . 


NOh 


con + H2SO4 


con HNO3 


NO2 
பிக்ரிக் அமிலம் 


கரிம வேதியியல் 


6. சோடியம் ஃபீனாக்சைடை 150° வெப்பத்தில் CO , உடன் 
அழுத்தத்தில் வெதுப்பினால் சோடியம் சலிசிலேட் ( Sodium 
salicylate ) உண்டாகிறது . இதை விளாவிய அமிலத்துடன் 
சேர்க்கும் பொழுது சலிசிலிக் அமிலம் உண் ... கிறது . 

150 " 
C.H.ONa + CO , 

( H. ( OH ) COONa 
2 வரியழுத்தம் சோடியம் சாலிசிலேட் 

|| 
விளாவிய 
CH . ( OH ) COOH 

சாலிசிலிக் அமிலம் 
7. டையசோனியம் உப்புகளுடன் இணைந்து ஹைட்ராக்சி 
அசோ சேர்மங்களைத் தருகிறது . 


அமிலம் 


HO 


web per CIN 


= ( ( 


- 


" பினால் பென்சீன் டையசோயம் 

+ HCUL 
குளோரைடு 

- ஹைட்ராக்சி 
அசோபென்சன் 

( ஆரஞ்சு வண்ணம் ) 
8. ஃப்தாலிக் நீரிலியுடன் ( Phthalic anhydride ) ஃபி 
யும் அடர் கந்தக அமிலத்தையும் சேர்த்து உருக்கும்பொழுது 
ஃபீனால்ஃப்தலின் ( Phenolphthalein ) உண்டாகிறது . 


I 


C 


+ Haa 


OH 


OH 


OH 


OH 


9. ஃபீனால் ஃபார்மால்டிஹைடுடன் வினை படும் பொழுது 
குறுக்குவினை நிகழ்ந்து பலபடிகள் ( polymers ) உண்டாகிறது . 
இது பேக்கலைட் எனப்படும் . 
பயன்கள் 

( 1 ) சோப்புகளிலும் , மருந்துப்பொருள்களிலும் நச்சுக் 
கொல்லியாக இது பயன்படுகிறது . ( 2 ) பேக்கலைட் உற்பத்தி 
செய்ய உதவுகிறது . ( 3 ) சலால் ( Salol ) , ஆஸ்ப்ரின் , சாலிசிலிக் 
அமிலம் போன்ற மருந்துகள் செய்யும் மூலட்பொருனாகப் 
பயன்படுகிறது . ( 4 ) ஃபீனால்ப்தலின் , பிக்ரிக் அமிலம் , சாயங்கள் 


ஃபீனால்களும் அரோமாட்டிக் ஆல்கஹால்களும் 


87 


இன்றன . 


தயாரிக்கவும் , வளைய ஹெக்சனால் தயாரிக்கவும் பயன்படு 

வளைய ஹெக்சனால் ( Cyclo hexanal ) ரப்பரையும் , 
மெருகு பூச்சுகளையும் ( Lacquers ) கரைக்கும் கரைப்பானாகப் 
பயன்படுகிறது . 


சோதனைகள் 

( 1 ) நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடை நீரில் அல்லது ஆல்க 
ஹாலில் கரைந்த ஃபீனாலுடன் சேர்க்கும் போது ஊதா நிறம் 
உண்டாகும் . 

( 2 ) நீர் கலந்த ஃபீனாலுடன் புரோமீன் நீரைச் சேர்த்தால் 
முப்புரோமோ ஃபீனால் 

என்ற 

வெள்ளையான 
கொடுக்கும் 


படிவைக் 


3. லிபர்மான் வண்ணச் சோதனை ( Libermann s reaction ) 
ஃபீனாலைக் கொஞ்சம் தெவிட்டிய சோடியம் நைட்ரைட் 
கரைசலையும் , சிறிதளவு அடர்கந்தக அமிலத்தையும் சேர்த்துச் 
சூடு செய்ய வேண்டும் . உண்டாகும் கருமைநிற உறு பொருளுட ன் 
விளாவிய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை மிகுதியாகச் 
சேர்த்தால் பச்சை அல்லது நீலவண்ணக் கரைசல் உண்டாகும் . 


பென்சைல் ஆல்கஹால் ( Benzyl Alcohol ) C , H , CH , OH 

பென்சைல் ஆல்கஹால் அலிஃபாட்டிக் ஓரிணைய ஆல்கஹாலை 
ஒத்திருக்கிறது . தயாரிக்கும் முறையிலும் இயல்புகளிலும் அது 
அலிஃபாட்டிக் ஓரிணைய ஆல்கஹாலை ஒத்திருக்கிறது . 


1. பென்சைல் குளோரைடைக் கொதிக்கும் நீருடனோ 
காரக் கரைசல்களுடனோ சேர்த்து நீரால் பகுத்தல் மூலம் 
பென்சைல் ஆல்கஹால் உண்டாகிறது . 

NaOli 
( H , CH , Cl + HOH 

> C.H ; CH , OH + HCI 
பென்சைல் குளோரைடு 

பென்சைல் ஆல்கஹால் 
Na % COS 


Or 


8 . 


2 பென்சால்டிஹைடு ஆக்சிஜன் இறக்கத்தின் போது 
பென்சைல் ஆல்கஹாலைக் கொடுக்கறது . Na / Hg- யும் நீரையும் 
உபயோகித்து ஆக்ச ஐன் இறக்கத்தை நிகழ்த்தலாம் . 

Na /Hg 
C , H , CHO + 2 H 

C , H , CHI , OH 
H , O பென்சைல் ஆல்கஹால் 


878 


கரிம வேதியியல் 


3. பென்சால்டிஹைடு ஃபார்மால்டிஹைடைப் போல் 
கேன்னிஸாரோ வினையை உண்டாக்குகிறது . 

HOH 
2C , H , CHO + KOH + C , H , COOK + C , H , CH , OH 

பொட்டாசியம் பென்சைல் 

பென்சோயேட் ஆல்கஹால் 
பென்சைல் ஆல்கஹாலைத் தொழில் முறையில் தயாரிக்க 
இது பயன்படுத்தப்படுகிறது . 


இயல்புகள் 

இது நிறமற்ற இனிய மணமுடைய திரவம் ; கொதிநிலை 2050 ; 
தண்ணீரில் கரையாது ; 

ஆனால் , கரிமக் கரைப்பான்களில் 
கரையும் . 

அலிஃபாட்டிக் ஆல்கஹாலைப்போன்ற வினைகளைப் புரியும். 


CHgCH ONa 
சோடியம் பென்சாக்ஸைடு 


C6H5CHgooc - CHs 
பென்சைல் பென்சோவேட் 


Na 


clock.5H5 


2H 


ctocCHE 


CoHS CH2OH 


C6H5CH3 
டொலுவின் 


CHCHgooc.CH : 
பென்சைல் அசெட்டேட் 


( 0 ) 


Pckyor 
HCt 


C6H5CHO 
பென்சால்டிஹைடு 


CHECHact 
பென்சைல் குளோரைடு 


சில வினைகள் அலிஃபாட்டிக் ஆல்கஹாலிலிருந்து வேறு 
பட்டவை ( காரணம் பென்சீன் கரு இருப்பதால் ) . இது நைட்ரோ 
ஏற்றத்திற்கும் சல்ஃபானிக் ஏற்றத்திற்கும் உட்படும் . 


பயன்கள் 

பென்சைல் ஆல்கஹாலும் , அதன் எஸ்ட்டர்களும் வாசனைப் 
பொருள் தொழிலில் பெரிதும் பயன்படுகின்றன . சாலிஜெனின் 
எனப்பெற்ற மருந்துப்பொருள் காய்ச்சலைத் தணிக்கப் பயன் 
படுகிறது . இது நச்சுக்கொல்லியாகப் பயன்படுத்தப்படுகிறது . 
விளாவிய கரைசல் நிலையில் இது மட்டமான மயக்க மருந்தாகப் 
பயன்படுகிறது . இதன் காரணமாக இது நமைச்சலைத் தடுப் 
பதற்குரிய களிம்புகளில் பயன்படுகிறது . ஆஸ்த்மாவுக்குப் 
பென்சைல் பென்ஸோயேட் மருந்தாகப் பயன்படுகிறது . 


ஈத்தைல்ஆல்கஹால்,ஃபீனால்,பென்சைல்ஆல்கஹால்ஆகியவற்றைஒப்புநோக்குதல் 


வினைப்பொருள் 


C,H,OH 


C.H,OH 


CH,CH,OH 


தன்மை 


நடுநிலை 


அமிலத்தன்மை 


நடுநிலை 


NaOH 


வினைப்படுவதில்லை 


கரைகிறது 


வினைபடுவதில்லை 


சோடியம் 


சோடியம்ஈதாக்சைடு (Sodiumethoxidc) 


சோ 
. 
ஃபீனாக்சைடு (Sodiumphenoxide) 


சோ.பென்சாக்சைடு 


- 


ஃபீனால்களும் அரோமாட்டிக் ஆல்கஹால்களும் 


PCI 


ஈத்தைல்குளோரைடு 


வினைபடும் 


பென்சைல் 
குளோரைடு 


அடர்H,SO, 


எத்திலீன்அல்லதுஈதர்0,p.ஃபீனால் 

சல்ஃபானிக்அமிலம் 


ரெசீன்கலர் ஹைட்ரோகார்பன் 


சத்தைல்அசெட்டேட்டுஃபீனைல்அசெட்டேட்டு 
பென்சைல் 
அசெட்டேட்டு 


அசெட்டைல் 

குளோரைடு ஆக்சிஜனேற்றிகள் (Oxidisingagent) 


குயூனோன் 


அசெட்டால்டிஹைடு அசெட்டிக்அமிலம் 


பென்சால்டிஹைடு பென்சாயிக்அமிலம் 


துத்தநாகத்தூள் 


வினைபடுவதுஇல்லை 


பென்சீன் 


வினைபடுவது 
இல்லை 


புரோமின்நீர் 


வினைபடுவதுஇல்லை 


ட்ரைபுரோமோஃபீனால் 


வினைபடுவதில்லை 


வினைபடுவதுஇல்லை 


ஊதாநிறம் 


வினைபடுவதில்லை 


கடுநிலைஃபெர்ரிக் 

குளோரைடு(Neutral Ferricchloride) 


379 


880 


கரிம வேதியியல் 


ஃபீனால் சார்பு பொருள்கள் ( Derivatives of Phenol ) 


அனிசோல் ( அ ) மீத்தைல் ஃபினைல் ஈதர் ( Anisol or Methyl 

Phenyl Ether ) 

சோடியம் ஃபீனாக்சைடையும் , மீத்தைல் அயோடைடை 
யும் அசெட்டோனில் காய்ச்சி வடிக்கும் பொழுது மீத்தைல் 
ஃபினைல் ஈதர் அல்லது அனிசோல் உண்டாகிறது . 


அசெட்டோன் 
C.H.ONa + ICH , -- > C , H , OCH , + Nal 

மீத்தைல் ஈத்தைல் ஈதர் 


ஃபீனாக்சைடை இருமீத்தைல் சல்ஃபேட்டுடன் குலுக்கும் 
பொழுதும் உண்டாகிறது . 


2C.H.ONa + ( CH , ) , So , 


2C.H.OCH , + Na , so . 


இயல்புகள் 

இது அலிஃபாட்டிக் , அரோமாட்டிக் ஈதர் திரவம் ; கொதி 
நிலை 125 ; ஈதர்களின் இயல்புகளைக் கொண்டிருக்கிறது . 


ஃபீனால்ஃப்தலீன் ( Phenolphthalein ) 

ஃபீனாலையும் , ஃப்தாலிக் அமிலத்தையும் ( Phthalic acid ) 
அடர்கந்தக அமிலத்துடன் வெதுப்பும் பொழுது ஃபீனால்ஃப் 
தலீன் உண்டாகிறது . 


conc.H2S04 


U=O 


+I 


H 


ஃபீனால்களும் அரோமாட்டிக் ஆல்கஹால்களும் 


881 


வெள்ளை நிறத் திடப்பொருள் : ஆல்கஹாலில் கரையும் . 
ஆல்கஹாலில் கரைந்த கரைசலை அமில , கார வினைகளில் முறிவு 
காட்டியாகப் பயன்படுத்துகிறோம் . 


பிக்ரிக் அமிலம் ( Plcrio Acid ) அல்லது 2 , 4 , 8 , ட்ரைல நட்ரோ 

ஃபீனால் 


அடர் நைட்ரிக் அமிலத்தையும் , அடர் கந்தக அமிலத்தை 
யும் ஃபீனாலுடன் சேர்த்து , நைட்ரோ ஏற்றத்திற்கு உட் 
படுத்தும்போது உண்டாகிறது . 


ஃபீனாலை முதலில் சல்ஃபானிக் ஏற்றத்திற்கு , அடர்கந்தக 
அமிலத்தை உபயோகித்து உட்படுத்த வேண்டும் . நைட்ரோ 
ஏற்றக் கலவையை ஃபீனால் சல்ஃபானிக் அமிலத்துடன் சிறுசிறு 
அளவில் சேர்த்துக்கலக்க வேண்டும் . பின்பு ஆற்றுகலக் குழாயை 
வைத்து அதிவெப்பப்படுத்த ( reflux ) வேண்டும் . மஞ்சள் நிறத் 
திடப்பொருளாகப் பிக்ரிக் அமிலம் உண்டாகும் . இக் கலவை 
யைத் தண்ணீருக்குள் ஊற்றவேண்டும் . பின்பு திடப்பொருளை 
வடிதாள் மூலம் வடித்துப் பிரிக்க வேண்டும் . இதைப் பின்பு 
ஆல்கஹாலில் மீண்டும் படிகப்படுத்த வேண்டும் . 


OH 


அடர் H2504 


SO3 H 


P 


சல்ஃபானிக் அமிலம் 


| நைட்ரோ ஏற்றம் 


OH 


C2N . 


NO2 . 


NO2 
2,4,6 , ட்ரைநைட்ரோஃபினால் 


பிக்ரிக் அமிலம் 


882 


கரிம வேதியியல் 


இயல்புகள் 

இது மஞ்சள் நிறப் படிகவடிவத் திடப்பொருள். உ.நி .1220 : 
கசப்பான சுவை உடையது ; வெந்நீரில் கரையும் ; கரிமக் 
கரைப்பான்களில் கரையும் ; ஃபீனாலை விட இது வலிவான 
அமிலம் . 


பயன்கள் 


வெடிபொருள் தயாரிக்க , சாயம் தயாரிக்க , நச்சுக்கொல்லி 
யாக , தீப்புண்களைக் குணப்படுத்தும் மருந்தாகப் பயன்படு 


வினாக்கள் 


1 , ஃபீனால்களின் இயல்புகளை பென்சைல் ஆல்கஹாலின் 

இயல்புகளோடு ஒப்பிடுக , 
2. தொழில்முறையில் ஃபீனால் பென்சீனிலிருந்து எவ்வாறு 

தயாரிக்கப்படுகிறது என்பதை விவரிக்க ? 


3. ஃபீனாலை எவ்வாறு ( அ ) அனிசோல் , ( ஆ சாலிசிலிக் அமிலம் , 

( இ ) பிக்ரிக் அமிலம் ஆகியவையாக மாற்றுவது ? 
4. ஃபீனாலைத் தயாரிக்கும் முறைகளைக் கூறுக . 

ஃபீனாலின் 
இயல்புகளை , ஈத்தைல் ஆல்கஹாலின் இயல்புகளோடு 
ஒப்பிடுக . 


25. அரோமாட்டிக் ஆல்டிஹைடுகளும் 

கீட்டோன்களும் 
( Aromatic Aldehydes and Ketones ) 





அரோமாட்டிக் கருவுடன் நேரடியாக இணைந்த ஆல்டி 
ஹைடு , அரோமாட்டிக் கருவில் இணைந்த பக்கத்தொடரில் 
அமைந்த ஆல்டிஹைடு தொகுதி இரு வகையாகக் 
கூறலாம் . பென் சால்டிஹைடிலுள்ள ஆல்டிஹைடு தொகுதி 
அரோமாட்டிக் கருவில் அமைந்துள்ளது . 


என 


பென்சால்டிஹைடு ( Benzaldehyde ) CH ; CHO . 


CHO 


தயாரித்தல் 

1. கால்சியம் ஃபார்மேட் , கால்சியம் பென்சோயேட் 
( Calcium benzoate ) கலவையை உலர்நிலையில் வாலை வடிக்கும் 
போது பென்சால்டிஹைடு உண்டாகிறது . 


CHO 


C6Hycoo 


0OCH 


ca + ca 


CHycoo 
கால்சியம் 
பென்சோவேட் 


OOCH 
கால்சியம் 
ஃபார்மேட் 


2 

+ 2 cacos 

கால்சியம் 
பென்சால் கார்பனேட்டு 
-டிஹைடு 


884 


கரிம வேதியியல் 


2. மாங்கனீஸ் டையாக்சைடு மூலம் பென்சைல் ஆல்க 
ஹாலை ஆக்சிஜனேற்றுவதால் பென் சால்டிஹைடைப் பெற 
லாம் . பொட்டாசியம் டைக்குரோமேட் - அடர் கந்தக அமி 
லத்தையும் பயன் படுத்தி நல்ல விளைச்சல் பெறலாம் . 


[ 0 ] 


CH2OH 


CHO 


- 


பென்சைல் ஆல்கஹால் 


பெனசால்டிஹைடு 


8. டொலுவினை இருஹாலைடாக ஹாலோஜென் ஏற்றம் 
மூலம் மாற்றிப் பின்பு சோடியம் கார்பனேட் அல்லது கால்சியம் 
ஹைட்ராக்சைடு கொண்டு நீராற் பதத்தல் மூலம் பென்சால் 
டிஹைடைப் பெறலாம் . 


H 


C2 


CH3 


பென்சாலருளோரைடு 


நீராற் சிதைத்தல் 


C ---- OH 


CHO 


O 


+ H2O 


நிலைப்பற்றது 


பெனசால் மறைமடு 


குளோ 


4 , ஆல்டிஹைடுக்குப் பொருத்தமான அமிலக் 
ரைடை- ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையச் செய்யும் பொழுது ஆல்டி 
ஹைடு உண்டாகும் . சைலீனில் ( Xylenc ) பென்சாயில் குளோ 
ரைடைக் கரைத்து ( பல்லேடியத்தை வினைவேக ஊக்கியாகப் 
பயன்படுத்தி ) ஹைட்ரஜன் வாயுவைச் செலுத்தும்போது 
பென் சால்டிஹைடு உண்டாகும் . 


Coc ! 


CHO 


Pd விணவேக 
ஊக்கி 


+ 2H 


+ HC 


சைவீன் 


பென்சாயில் 
குளோரைடு 


தொழில்முறையில் தயாரித்தல் 

1. டொலுவினை ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு உட்படுத்தித் 
தொழில் முறையில் பென் சால்டிஹைடு தயாரிக்கப்படுகிறது . 


அரோமாட்டிக் ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


8 


CH3 


அசெட்டிக் ரிலியில் ( Acetic anhydride ) கரைந்த குரோமிக் 
நீரிலி ( Chromic anhydride ) டொலுவினை ஆக்சிஜன் ஏற்றம் 
அடையச் செய்கிறது . வினைக் கலவையிலிருந்து படிகிற ஈர் 
அசெட்டேட் படிகங்களை , அமிலக் கரைசலின் மூலம் நீரால் 
சிதைக்கச்செய்து பென்சால்டிஹைடைப் பெறலாம் . 

pOCH3 
* H -COOCH3 

CHO 
Cros 

நீராற் சிதைவு 
( CH3CO ) 20 

நீர்த்த HCL 

+ 2CH3COOH 
2. சிறிது இரும்பை வினைவேக ஊக்கியாகப் பயன்படுத்திப் 
பென்சால் குளோரைடை 100 ° வெப்பமுள்ள 

வெங்கேல் 
சிதைக்கச்செய்து பென்சால்டிஹைடைப் பெறலாம் . 


CHO 


CHCt , 

* நீராற் சிதைத்தல் 
+ H2O 

100 , Fe 


+ 2HCE 


இயல்புகள் 

பென் சால்டிஹைடு நிறமற்றதொரு நீர்மம் . இதன் கொதி 
நிலை 170 ° C . இது பாதாம் பருப்பின் மணம் கொண்டது . 
கீரில் சிறிதளவே கரையும் ; ஆல்கஹாலிலும் , ஈதரிலும் நன்றாகக் 
கரையும் ; நீராவியுடன் ஆவியாகக் கூடியது . 
அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடைப் போன்ற வினைகள் 

1. பென் சால்டிஹைடு சுலபமாக ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு 
உட்பட்டுப் பென்சாயிக் அமிலமாக மாற்றுகிறது . 


CHO 


COOH 


02 


2 

+ HO 
2 

( air ) 

காற்று 
பென்சால்டிஹைடு 

பென்சாயிக் அமிலம் 
அமோனியாவில் கரைந்த வெள்ளிநைட்ரேட் ( Silver nitrate ) 
பென்சால்டிஹைடுடன் சேர்ந்து வெள்ளிக் கண்ணாடியை 
உண்டாக்குகிறது . 


ப 


கரிம வேதியியல் 


CHO 


COOH 


+ - 2NH4NOH 


+ 2AgNOS + 2 - NH4OH 


+ 2Ag + Hgo 


CHO 


COOH 


5 


-Ag20 


பத் 


+ A9 | 


2 , சோடியம் ரசக்கட்டும் ( Sodium amalgam ) ஆல்கஹாலும் 
கலந்த கலவை பென்சால்டிஹைடை.. ஆக்சிஜன் இறக்கமுறச் 
செய்து பென்சைல் ஆல்கஹாலை உண்டாக்குகிறது . 


CHO 


CH2OH 


Na / Hg 


+-2H 


ஆல்கஹால் 


8. பென்சால்டிஹைடு , ஹைட்ரஜன் 

சயனைடு - னும், 
சோடியம் பைசல்ஃபைட்டுடனும் தனித்தனியாக வினை பட்டுப் 
பென் சால்டிஹைடு சயனோ ன ஹட்ரினையும் , பென்சால்டிஹைடு 
பைசல்ஃபைட்டையும் தருகிறது , 


CN 


C 


H -COH 


- HCN 


பென்சால்டிஹைடு 
சயறே ஹைட்ரின் 


I 
- 
0 
. 


SO3Na 
H - COH 


+ NaHS03 


4. பென் சால்டிஹைடு ஹைட்ராக்சில் அமீன் , ஃபீனல் 
ஹைட்ரசீன் , ஹைட்ரசின் இவைகளுடன் குறுக்கு வினைகட்கு 
உட்பட்டு ஆல்டாக்சைம் , ஃபீனைல் ஹைட்ரசோன் , ஹைட்ர 
சோன்களை உண்டாக்குகிறது . 


அரோமாட்டிக் ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


887 


CHO 


CHENOH 


H2NOH 


+ H20 


ஹைட்ராக்சில் 
அமீன் 


பென்சல்டாக்சைம் 
( benza - doxime ) 





CHENNH 


CHO 


+ Hgo 


+ HANNHC5H 
ஃபீனைல் ஹைட்ரசீன் 


பென்சால்டிஹைடு 
ஃபீல்ஹைட்ரசோன் 


CHO 


CHENNHA 


++ 


- HANNH2 


-கலைகையை 


+ Hgo 


ஹைட்ரசீன் 


, 


. 


பென்சால்டிஹைடு 

ஹைட்ரசீன் 
5. பென்சால்டிஹைடுடன் ஃபாஸ்பரஸ் 

ஃபாஸ்பரஸ் ஐங்குளோ 
ரைடைச் சேர்க்கும் பொழுது ஆல்டிஹைடிலுள்ள ஆக்சிஜன் 

ணுவை நீக்கிவிட்டு இரண்டு குளோரின் அணுக்கள் அவ் 
விடத்தை அடைகின்றன . 

CR 


- 


- 


ce 


+ PCs 


- 


பென்சால் குளோரைடு 
( benzal chloride ) 


6. பென்சால்டிஹைடு ஷிப்ஸ் வினைப்பொருளுடன் ( Schifts 
Reagent ) சேர்ந்து ஊதா வண்ணத் தைக் கொடுக்கிறது . 

7. பென்சால்டிஹைடு அம்மோனியாவு !டன் 
ஹைட்ரோ பென்சமைடைக் (Hydrobsnizamide ) கொடுக்கிறது 

3 CH CHO + 2 NH , * C , B , CH = N : CH N = CHC.H - 


சேர்ந்து 


CH 
நைட்ரோ பென் சமைடு 


388 


கரிம வேதியியல் 


8. சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து இது பென் 
சைல் ஆல்கஹாலையும், சோடியம் பென்சோவேட்டையும் 
தருகிறது . இது பென்சாயின் குறுக்குவினையாகும் . 


CHO 


CH2OH 


COONa 


2 


+ NaOH 


- 


ஃபார்மால்டிஹைடு , அசெட்டால்டிஹைடுகளிலிருந்து மாறுபட்ட 

வினைகள் 

1. ஃபெலிங் கரைசலைப் ( Febling solution ) பென்சால் 
டிஹைடு ஆக்சிஜன் இறக்கமடையச் செய்வதில்லை . 

2. பென்சால்டிஹைடிலுள்ள ஆல்டிஹைடு தொகுதியி 
லிருக்கும் ஹைட்ரஜன் அணு ஹாலோஜென் ஏற்றமடைந்து 
பென் சாயில் குளோரைடைக் கொடுக்கிறது . அரோமாட்டிக் 
ஆல்டிஹைடுகளில் a -ஹைட்ரஜன் இல்லாததால் மேலும் 
ஹாலோஜென் ஏற்றம் சிறப்பான வினைவேக ஊக்கி உடனிருக் 
கும்பொழுதுதான் பென்சீன் கருவில் உண்டாகும் . 

8. சிறிதளவு சோடியம் அல்லது பொட்டாசியம் சயனைடு 
கலந்த ஆல்கஹால் கரைசலுடன் 

பென் சால்டிஹைடை 
சேர்த்துக் கொதிக்கவைத்தால் பென் சால்டிஹைடு தன்னுள் 
குறுக்கமடைந்து ( auto condensation ) பென்சாயினைத் தருகிறது . 


cs -----... 


CH – CHO + HCN > 
- > C , H , - ( --- C , H , 

II 
( ) OH 


4. பெர்க்சின் வினை ( Perkin s reaction ) : சோடியம் 
அசெட்டேட் , அசெட்டிக் நீரிலி ஆகியவற்றுடன் பென்சால் 
டிஹைடை வெப்பப்படுத்தினால் , ஓர் அடைபடா அமிலமாகிய 
சின்னமிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


H 
| 

CH3; -co 
CHy - c = d . 

CHS -CO 


CH3COONa , 

C6H5 CH = CH.COOH 
Hpo 

சின்னமிக் அமிலம் 


CH3COOH . 


அரோமாட்டிக் ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


389 


5. பென்சால்டிஹைடை 

ரைட்ரோ ஏற்றத்திற்கும் , 
சல்ஃபானிக் ஏற்றத்திற்கும் உட்படுத்தி m- நைட்ரோ பென்சால் 
டிஹைடு , m- பென் சால்டிஹைடு சல்ஃபானிக் அமிலமாக 
உண்டாக்கலாம் , 


CHO 


a. 


m- நைட்ரோ 
பென்சாஷ்டியை 


CHO 


நைட்ரோ 


NO2 


ஏற்றம் 


சன்.ஃபானிக் 


CHO 


ஏற்றம் 


* 


Tm - பென்சால்டிஹைடு 

சல்ஃபானிக் அமிலம் 


SO3H 


அரோமாட்டிக் கீட்டோன்கள் ( Aromatic ketones ) 


அரோமாட்டிக் கீட்டோன்களை இருவகைப்படுத்தலாம் . 
ஒருவகையில் அல்க்கைல் அரைல் தொகுதிகள் இருக்கும் . 
எடுத்துக்காட்டு : அசெட்டோ ஃபீனோன் ( C , H , CUCH ,.) 
மற்றொரு வகையில் இரண்டு தொகுதிகளும் அரைல்களாக 
இருக்கும் ( C.H. - Co - C.H . ) பென் சோஃபீனோன் . 


அசெட்டோஃபீனோன் . மீத்தைல் ஃபீனைல் கீட்டோன் 


co - CH ; 


C6H5COCHS 


தயாரிப்பு 


1. கால்சியம் அசெட்டேட்டையும் , கால்சியம் பென்சோ 
வேட்டையும் வாலை வடிக்கும்பொழுது அசெட்டோ ஃபீனோன் 
வடித்துப் பிரிக்கப்படுகிறது . 


isd 


கரிம வேதியியல் 


C6H5 icoo 

+ oc - CHs 
Ca + Cal 
C6H5 {coo 

Foc - CH3 
கால்சியம் பென்சோயேட் கால்சியம் அசெட்டேட் 


3 . 


ப 


2 CHCOCH + 2cacos 


அசெட்டோஃபீஜேன் 


2 . ஃப்டல்- கிராஃப்ட்ஸ் வினை ( Friedlc - Crafts reaction ) 

அலுமினியம் முக்குளோரைடு உடனிருக்கப் பென் சினை 
அசெட்டைல் குளோரைடுடன் சேர்க்கும் பொழுது அசெட்டோ 
ஃபீனோன் உண்டாகிறது . 

AICI , 
C.H , + CI CO - CH , -- * C.Hs -- Co - CH , + HCI 

அசெட்டோஃபீனோன் 


அ 


இயல்புகள் 

நிறமற்ற படிக வடிவத் திடப்பொருள் ; உருகுநிலை 20 ° ; 
கொதிநிலை 20 : மிகக் குறைந்த அளவே தண்ணீரில் கரையும் . 
வேதியியல் இயல்புகளில் இது அலிஃபாட்டிக் கீட்டோன் , 
அசெட்டோனைப் போன்றது . ஆக்சிஜன் இறக்கத்திற்கு உட் 
படும்பொழுது இது ஃபீனைல் மீத்தைல் கார்பினாலைக் கொடுக்கும் . 

2H 
C.H , COCH , - C , H , CHOH • CH . 

ஃபீனைல் மீத்தைல் காபிருல் 


ஆக்சிஜன் ஏற்றத்தின் பொழுது பென்சாயிக் அமிலத்தைக் 
கொடுக்கும் . 

COOH 


( o ) 


CHECO CHE 


பென்சாயிக் அமிலம் 


ஹைட்ரஜன் சயனைடுடன் சேர்ந்து சயனோ ஹைட்ரினைக் 
கொடுக்கிறது ; ஹைட்ராக்சைல் அமீன் , ஃபீனைல் ஹைட்ரசீன் 
வைசளுடன் தனித்தனியாகச் சேர்ந்து குறுக்கு வினை கட்கு 
உட்பட்டு ஆக்சைம் , ஃபினைல் ஹைட்ரசோனைக் கொடுக்கும் . 


அரோமாட்டிக் ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 


801 


Он 


SH3COCH3 + HCN 


CH5 - C- CHS 


* 


.. 


CN 


கை 


C5H5cfcH5+ HONE 


C6H5 - C - NOH + H2O 

| 
CHz 


CHscoicHe + He 


+ H2 , NNH CH5 


CHy - C- CHy + Hao 

1 / 
NNHC6H5 


பென்சோஃபீனோன் { Benzophenone ) 

இருஃபீனைல் கீட்டோன் C.H .-- C - C , H ; 


. 
தயாரிப்பு 

1. கால்சியம்: பென்சோவேட்டை வாலை 
மூலமாக எளிதில் இதைப் பெறலாம் . 


வடிப்பதன் 


CoH5COO 


+ cac03 


couscoo 


CHs 
பென்சோஃபீனேன் 


வினை மூலம் 


2. ஃப்ரீடெல் -கிராஃப்ட்ஸ் 

அலுமினியம் 
ட்ரைகுளோரைடு முன்னிலையில் பென்சீனும் . பென்சாயில் 
குளோரைடு வினைபடுவதன் மூலம் கிடைக்கப்பெறுகிறது . 


C , H , + Cl• CO •CH , 


A1CI , 
--- > C , H , - C -CH + HCI 


இயல்புகள் 

நிறமற்ற படிக வடிவத் திடப்பொருள் ; உருகுநிலை 49 " ; 
மணமுள்ள பொருள் ; கரிமக் கரைப்பான்களில் கரையும் . 


கரிம வேதியியல் 


ஆக்சிஜன் இறக்கத்தில் ஈரிணைய ஆல்கஹால் பென்ஸ் 
ஹைட்ரால் ( benzhydrol ) அல்லது இருஃபீனைல் கார்பீனாலைத் 
தரும் . 


H 

| 
CH –CC, H , + 2H - > C, H , CC, H , 


C-c.hu 


O 
வாசனைப் பொருள்களில் 
பயன்படுத்தப்படுகிறது 


OH 
பென்ஸ்லைடால் 


வினாக்கள் 


1 . 


சோதனைச் சாலையில் பென் சால்டிஹைடைத் தயாரிக்க ஒரு 
சரியான முறையை விவரி , எவ்வாறு பென்சால்டிஹைடு 
( அ ) பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு , ( ஆ ) ஆல்கஹாலில் 
கரைந்த பொட்டாசியம் சயனைடு , ( இ ) அனிலீன் ஆகிய 
வற்றுடன் வினைபடுகிறது ? 


3 . 


குறிப்பு வரைக : ( அ ) கேன்னிசாரோ வினை , ( ஆ ) பென் 
சாயின் குறுக்கம் , ( இ ) பெர்க்கின் வினை . 


3 . 


எவ்வாறு பென் சினை ( அ ) பென்சாயில் குளோரைடு 
( ஆ ) பென் சால்டிஹைடு . 

பென்சோஃபீனோன் , 
( ஈ ) ஃபீனால் . ( உ ) அசெட்டோஃபீனோன் ஆகியனவாக 
மாற்றலாம் ? 


4. பென்சால்டிஹைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? 

னுடைய முக்கிய வினைகளைக் கூறுக . அது எவ்வாறு 
அசெட்டால்டிஹைடிலிருந்து மாறுகிறது ? 


... 


26 அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் 

அமிலங்கள் 


(( Aromatic Carboxylic Acids ) 


அரோமாட்டிக் அமிலங்கள், --COOH தொகுதியைக் 
கருவிலே நேரடியாக இணைந்தோ, பக்கத்தொடரில் இணைந்தோ 
அமைந்திருக்கின் றன . 


அலிஃபாட்டிக் அமிலங்களைத் தயாரிக்கப் பயன்படும் முறை 
களே பெரும்பாலும் இவைகளைத் தயாரிக்கவும் பயன்படுத்தப் 
படுகின்றன . மேலும் , பக்கவாட்டுச் சங்கிலித் தொடரையுடைய 
அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்களை ஆக்சிஜன் ஏற்றம் 
அடையச் செய்வதன் மூலம் இவைகளைப் பெறலாம் . 


பென்சாயிக் அமிலம் ( Benzoic acid ) 


பென்சாயிக் அமிலம் எளிய , முக்கியத்துவம் வாய்ந்த 
அமிலம் . குதிரைகள் , எருதுகள் ஆகிய பிராணிகளின் சிறுநீரில் 
து பென்சாயில் கிளைசீனாக இருக்கிறது . 


தயாரிக்கும் முறைகள் 


ஓர் அலிஃபாட்டிக் மூலமான ஒருபக்கத் தொடருள்ள எந்த 
அரோமாட்டிக் சேர்மத்தையும் சுலபமாக ஆக்சிஜன் ஏற்றத் 
திற்கு உட்படுத்திப் பென்சாயிக் அமிலத்தை உண்டாக்கலாம் . 


கரிம வேதியியல் 


[ 0 ] 


C , H , CH , 
பொலுவின் 


[0 ] 


CHICOOH 
பெண் காயிக் அமிலம் 


S 
TET 
51 


C.H , CH , OH 
பென்சைல் 

ல்கஹால் 
C , H ,CHO 
பெனசாட்டிஹைடு 
C.H.CH , Cl 
பென்சைல் குளோரைடு 


[ 0 ] 


[ 0 ] 


மேற்கண்ட சேர்மங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக 
ஆக்சிஜன் ஏற்றமுற்றுப் பென்சாயிக் அமிலத்தை உண்டாக்கு 
கிறது . 

பென்சோ முக்குளோரைடு நீரால் சிதைவுற்று அமிலத்தை 
உண்டாக்குகிறது . 


c 


OH 


நீராற் சிதைவு 


C6H5 - C 


нон 
+ HOH 

HIoH 


ct 


C6H5 - C OHI 

1OH 
( நிலையற்றது ) 


OH 
| 

+ H2O 
CHy - c = o 
பென்சாயிக் அமிலம் 


- 


அமிலக் காலோ , காரத்தாலோ, பென்சோ நைட்ரைல 
அல்லது ஃபீனைல் சயனைடை நீராற் சிதைவுறச் செய்யும்போது 
பென்சாயிக் அமிலம் உண்டாகிறது . 

நீராற் 
C.H.CN 

CH.COOH 
சிதைவு 

பென்சாயிக் அமிலம் 
1. தொழில் முறையில் ஃப்தாலிக் அமிலத்தைச் ( Phthalic 
acid ) சோடாச் சுண்ணாம்புடன் சேர்த்துச் சூடு செய்வதன் 
மூலம் இந்த அமிலம் தயாரிக்கப்படுகின்றது . 

சோடாச் 
C.H. ( COOH ) . -------- > CH.COOH + Co , 

சுண்ணாம்பு 
ஃப்தாலிக் அமிலம் 

பென்சாயிக் அமிலம் 


அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

895 
2. வனேடியம் உடனிருக்க டொலுவினை 300 * வெப்ப 
நிலையுள்ள காற்றால் ஆக்சிஜன் ஏற்றமுறச் செய்தால் பென்சாயிக் 
அமிலம் கிடைக்கும் . 


LC.H.CH 


(30 ) 
--- 2C , H , COOH + 2H , 0 


பெனதி . 

பால் புகள் 
இது வெண்ணிறப் படிக வடிவத் திடப்பொருள் ; உ . நிலை 
121-4 . இது குளிர் நீரில் சிறிதளவும் . கொதிநீர் , ஆல்கஹால் . 
பென்சீன் , 

ஈதர் முதலியவற்றில் அதிகமாகவும் கரையும் ; 
எளிதில் பதங்கமாகாது . 


வேதி இயல்புகள் 

1. சோடியம் கார்பனேட் , சோடியம் பைகார்பனேட் 
ஆகிய கரைசல்களில் பென்சாயிக் அமிலம் கரைந்து கரியமில 
வாயுவை வெளிப்படுத்துகிறது . 


2C.H.COOH + Na.CO, -- 2 C.H , COONa + H , 0 + co , 

சோடியம் பென்சோவேட் 


2. சோடாக் சுண்ணாம்புடன் சேர்த்துச் சூடுபடுத்தும் 
பொழுது பென்சீன் உண்டாகிறது . 


C.H , COOH 


சோடாச் சுண்ணாம்பு 

> C , H , + C0 , 4 


8. ஃபாஸ்பரஸ் ஐங்குளோரைடுடன் ( phosphorus perta 
chloride ) சேர்ந்து வினைபடும் போது பென்சாயில் குளோரைடு 
கிடைக்கிறது . 
C.H , COOH + PC ) , 

C.H.COCl + POCI , + HCI 


4. ஆல்கஹாலுடன் சேர்ந்து ஈத்தைல் பென்சோவேட் 
டைத் தருகிறது .. 

H ,SO ., 
C.H.COOH + C , H , OH > C.H , COOEt + H , O 

ஈத்தைல் பென்சோவேட் 


5 , அமோனியாவுடன் சேர்ந்து அமைடு (amide ) உரு 
வாக்கப்படுகிறது . 


கரிம வேதியியல் 


C.H.COOH + NH , - C , H , COONH , 


A 


C.H CONH , + H , O , 
பென்சமைடு 


--COOH தொகுதி ா - ஆற்றுப்படை இயல்புடையது . 


COOH 


m - நைட்ரோ பென்சாயிக 

அமிலம் 


NO2 


HNO3 


COOH 


H2S04 


CHE COOH 


Tm - சல்போ பென்சாயிக் 

அமிலம் 
SO3H 


Ct2 


COOH 


m - குளோரோ பென்சாயிக் 

அமிலம் 


பயன்கள் 


பென்சாயிக் அமிலம் உணவுப்பொருள்களைக் கெடாமல் 
பாதுகாத்து வைப்பதற்கும் , சாயங்கள் தயாரிப்பதற்கும் பயன் 
படுகிறது . சிறுநீரக வியாதிகளுக்கு மருந்தாக இதுவும் , இத 
னுடைய உப்புகளும் பயன்படுகின்றன . ஈத்தைல் பென்சோ 
வேட் ஈறுமணமூட்டும் பொருளாகப் பயன்படுத்தப்படுகிறது . 


அமிலச் சார்பு பொருள்கள் ( Acid Derivatives ) 
பென்சாயில் குளோரைடு ( Benzoyl chloride ) C.H.COCI 


1 , பென்சாயிக் அமிலத்தை ஃபாஸ்பரஸ் ஐங்குளோரைடு 
அல்லது தயோனில் குளோரைடுடன் சேர்த்து வினை புரியும் 
பொழுது பென்சாயில் குளோரைடு உண்டாகிறது . 

C.H.COOH + PCI , - C.H , COCl + POCI, + HC ) 
CH.COOH + SOCI, CH.COCl + SO . + HC ) 


அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


கொதிக்கும் பென் சால்டிஹைடைக் குளோரின் ஏற்ற 
மடையச் செய்வதன் மூலம் தொழில்முறையில் 
தயாரிக்கலாம் . 


c_c. 


C.H. - C = 0 + C ) , - C.H.COCl + HC ) 


இயல்புகள் 

1. இது நிறமற்ற திரவம் ; கொதிநிலை 198 ° ; காரமான 
மணமுடையது ; 

ஈரக்காற்றில் புகையும் தன்மையுடையது . 
இதன் ஆவி கண்ணில் நீரை வருவிக்கும் தன்மையுடையது ; 
நீரில் கரையாது . 


இது வினைகளில் அசெட்டைல் குளோரைடை ஒத்திருக் 
கிறது . ஆனால் , அசெட்டைல் குளோரைடைவிட வினைபுரிவதில் 
மந்தத்தன்மை உடையது . 

இது வெந்நீரால் மெதுவாகச் சிதைவடைந்து பென்சாயிக் 
அமிலமாக மாறுகிறது . 

பென்சாயில் ஏற்றத்திற்கு 
( benzoylation ) உதவிபுரிகிறது . 


CHyco [ ct + Hot 


CHscooH + HCt 
பென்சாயிக் அமிலம் 


2. ஃபீனால்கள் , அமீன்கள் ஆகியவை வினைவலிவுள்ள 
ஹைட்ரஜன் அணுவைப் பெற்றிருப்பதால் , C , H , CO- தொகுதி 
யானது பதிலிட்டு வினைக்குட்படுத்தி , ஹைட்ரஜன் அணுவை 
நீக்கிப் பென்சாயில் ஏற்றத்திற்கு உட்படுத்துகிறது . இதற்கு 
ஷாட்டன் - பெளமான் வினை ( Schollen - Bauman reaction ) 
என்று பெயர் . இது காரத்தின் முன்னிலையில் நடைபெறுகிறது . 


அனிலீனு டன் பென்சாயில் குளோரைடு சேர்ந்து பென் 
சானிலைடு ( Benzanilide ) உண்டாகிறது . 


C.H.NH , + CI COC.HS 


NaOH 
– * C , H , NHCOC , H , 

. 
பென்சா 

சானிலைடு 


ஃபீனாலுடன் சேர்ந்து , ஃபீனைல் பென்சோவேட் உ 


கிறது . 


898 


கரிம வேதியியல் 





CHso H + cloc.CH - CHOOC -CHz + HC 


ஃபீனைல் பென்சோயேட் 


8 . சோடியம் பென்சோவேட்டுடன் வெப்பப்படுத்தும் 
பொழுது பென்சாயிக் நீரிலி ( lenzoic anhydride ) உண்டாகிறது . 
CH.COONa + CloC . CH , - > CH , COO.OCC , H , + .NaCl 

பென்சாயிக் அன்ஹைட்ரைடு 


அம்மோனியாவுடன் சேர்ந்து பென் சமைடைக் , கொடுக் 
கிறது . 
C.H , COCl + NH , C.H.CONH, + HCI 

பென் சமைடு 


பயன்கள் 

கூட்டங்களைக் கலைப்பதற்குப் பயன்படுத்தப்படும் கண்ணீர்ப் 
புகைக் குண்டுகளில் இதை உபயோகிக்கிறார்கள் . அமீனோ, 
ஹைட்ராக்சிக் கூட்டுப் பொருள்களில் C.H.CO- உறுப்பைச் 
சேர்ப்பதற்கும் பயன்படுகிறது . 


பென் சமைடு ( Benzamide ) CH_CONE , 
தயாரிப்பு 

1 . பென்சாயில் குளோரைடுடன் அடர் அமோனியாவை 
வினைப்படுத்தும்போது பென் சமைடு உண்டாகிறது . 


C6H5co Cl + HNH2 


+ C6H5CONH4 + HC : 

பென்சமைடு 


2. காரங்கலந்த வெதுப்பிய 3 % ஹைட்ரஜன் பெர் 
ராக்சைடு கரைசலைப் பயன்படுத்தி , ஃபீனைல் சயனைடை நீராற் 
பகுத்துப் பென் சமைடைப் பெறலாம் . . 


H ,, 
C.H.CN - CH.CONH , 


/ 


பல்புகள் 

வெண்மையான படிக வடிவமுள்ள திடப்பொருள் ; உ . நியே 
180°; வெந்நீரில் கரையும் ; அலிஃபாட்டிக் அமைடுகள் நிகழ்த்தும் 
பொதுவான வனைகளை இதுவும் நிகழ்த்துகின்றது . 


அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


009 


தை நீராற் பகுப்பதன் மூலம் பென்சாயிக் அமிலம் உண் 
டாகின்றது , 
C , H , CONH , + HOH - > C.H , COOH + NH , 

- 
பென்சாயிக் அன்ஹைட்ரைடு 
( அ ) பென்சாயிக் நீலி 


பென்சாயிக் நீரிலி ( Benzoic anhydride ) C.H ; co • 0 • Co - C.H . 


தயாரிப்பு 

சோடியம் பென்சோவேட்டை , பென்சாயில் குளோரைடு 
டன் வெப்பப்படுத்துவதன் மூலம் கிடைக்கிறது . 


CHECOONa + c co.CH 


CHE CO 


Omfun Nact 
C6H5 - CO 
பென்சாயிக் நீரிலி 


இயல்புகள் 

வெண்ணிறப் படிக வடிவத் திடப்பொருள் ; உ.நி .42 °; நீருடன் 
மெதுவாகத் தான் சிதைந்து பென்சாயிக் அமிலத்தைக் கொடுக் 
கிறது ; குணங்களில் அசெட்டிக் நீரிலியை ஒத்துள்ளது ; நீருடன் 
சேர்த்தக் கொதிக்கவைப்பதன் மூலம் பென்சாயிக் அமிலமாக 
ரோற் சிதைவு ஏற்படுகிறது . இது ஆல்கஹால்கள் , ஃபீனால்கள் , 
அமீன்களுடன் சேர்ந்து பென்சாயில் சார்பு பொருள்களைக் 
கொடுக்கிறது . 


சத்தைல் பென்சோவேட் ( Ethyl benzoate ) 

பென்சாயிக் அமிலத்தையும் , ஈத்தைல் ஆல்கஹாலையும் 
சிறிதளவு அடர் கந்தக அமிலத் துடன் சேர்த்துச் சிலமணிநேரம் 
ஆவிமீளக் 

கொதிக்கவைத்தால் ( reflux ) இந்த எஸ்ட்டர் 
உண்டாகிறது . 


C.H ,COOH + HOC , H : 


அடர் H.SO. 
-------- > H 

C.H.COOC , H , + H , O 
ஈத்தைல் பென்சோவேட் 


இவைகளை மிக அதிகமான நீரில் கொட்டிவிட வேண்டும் . 
மீதி அமிலத்தை முறிக்கச் சோடியம் கார்பனேட் கரைசலை ஊற்ற 


கரிம வேதியியல் 


400 


வேண்டும் . எண்ணெய்போன்ற திரவம் பிரிந்துவரும் . இதைக் 
கழுவி நீரற்ற கால்சியம் குளோரைடினால் உலர்த்த வேண்டும் . 


ஈத்தைல் பென்சோவேட் இனிமையான நறுமணமுடைய 
எண்ணெய்போன்ற திரவம் ; கொதிநிலை 213 • C ; கரிமக் கரைப் 
பான்களில் கரையும் . 


காரங்களில் நீராற் சிதைத்தால் பென்சாயிக் அமிலம் 
உண்டாகும் . 


C.H.COo C , H , + HONa 


- > C.H , COONa + CH , OH 
HCI 

ப 
C.H , COOH 
பென்சாயிக் அமிலம் 


மணமூட்டும் பொருள்களாகப் பயன்படுத்தப்படுகிறது . 


சாலிசிலிக் அமிலம் ( Salicylic acid ) 


OH 


COOH 


p- ஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலம் 


| 


தயாரிப்பு 
1 , சாலிசிலால்டிஹைடை 

ஆக்சிஜனேற்றத்திற்கு உட் 
படுத்துவதன் மூலம் சாலிசிலிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது . 


OH 


OH 


(0 ) 


( " 


CHO 


CoOH 


2. உலர்ந்த சோடியம் ஃபீனேட்டைக் கரியமிலவாயுவுடன் 
சேர்த்து அழுத்தி 130 ° C வெப்பநிலையில் சூடுபடுத்துவதன் 
மூலம் தொழில்முறையில் இவ் வமிலம் தயாரிக்கப்படுகிறது . 


ONa 


ONa 


. 


130 ° 


+ Co2 


COOH 


401 


அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


உறுபொருளை நீரில் கரைத்து , இக் கரைசலுடன் சிறிது 
அமிலம் சேர்க்கும் பொழுது , சாலிசிலிக் அமிலம் வீழ்படிவாகப் 
பிரிகிறது . பிறகு கொதிநீரில் இட்டுப் படிவமாக்கப்படுகிறது: 

கோல்பே வினை ( Kolbe s Reaction ) எனப்படும் . 


சோடியம் ஃபீனேட்டுடன் கார்பன் டெட்ராகுளோ 
ரைடைச ( Carbon tetra chloride ) சேர்த்து வினைபுரியும்பொழுது 
சாலிசிலிக் அமிலம் உண்டாகிறது . இது ரீமர் - ட்டீமன் வினை 
( Riemer - Tiemen reaction ) ஆகும் . 


OH 


ONa 

+ cc4 


NaOH 


- HC 


CoOH 


+ 


H2O 
சாலிசிலிக் அமிலம் 


இயல்புகள் 

வெண்மையான படிக வடிவத் திடப் பொருள் . உ . நி . 156 ° 
வெந்நீரிலும் , கரிமக் கரைப்பான்களிலும் கரையும் ; ரீராவியுடன் 
சேர்ந்து பதங்கமாகும் . 


தில் அமிலத்தொகுதியும் - OH தொகுதியும் இருப்பதால் , 
அமிலத்தின் இயல்புகளும் , ஃபீனாலின் இயல்புகளும் இதற்கு 
உண்டு . நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடுடன் சேர்ந்து ஊதா 
நிறத்தைக் கொடுக்கும் . 


சோடியம் பைகார்பனேட் கரைசலுடன் கரியமில வாயுவை 
வெளிப்படுத்தும் . 


1. அடர் கந்தக அமிலம் உடனிருக்க மீத்தைல் ஆல்கஹா 
லுடன் சேர்ந்து மீத்தைல் சாலிசிலேட் ( Methyl salicylate ) 
ஆகிய எஸ்ட்டரை உண்டாக்கும் . 


OH 


HOHSC 


COOH 


OH 
அடர் 

+ H20 
H2S04 

cooCHS 
மிதைல் சாலிசிலேட் 


2. அசெட்டைல் குளோரைடு , அசெட்டிக் நீரிலி ஆகியவற் 
றுடன் சேர்ந்து அசெட்டைல் சார்பு பொருள் ஆஸ்பிரினைக் 
( Aspirin ) கொடுக்கும் . 

26 


402 


கரிம வேதியியல் 


0 CO - CH 


( " 


OH 

+ coc.CH3 
COOH 


--- 


( 


COOH 
அசெம் சாதி 

அமிலம் 
( ஆஸ்பிரின் ) 


3. இதை நைட்ரோ ஏற்றத்திற்கும் , ஹாலோஜென் ஏற்றத் 
திற்கும் , சால்பனோ ஏற்றத்திற்கும் உட்படுத்தமுடியும் . 


4. மெதுவாகச் சூடுபடுத்தும்பொழுது ஃபீனால் உண்டா 


கிறது . 


OH 


OH 


( 


+ CO2 


cooH 


ஃபினால் 


பயன்கள் 

சாலிசிலிக் அமிலமும் அதன் சார்பு பொருள்களும் சாயத் 
தொழிற்சாலைகளிலும் , மருந்துத் தொழிற்சாலைகளிலும் பயன் 
படுகிறது . 

நச்சுக் கொல்லியாகப் பயன்படுத்தப்படுகிறது . 
வலி நிவாரணியாக இதன் சார்பு பொருள்கள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 


ஃப்தாலிக் அமிலமும் அதன் சார்பு பொருள்களும் ( Phthalic acid 

and its derivatives ) . 

இந்த இரு கார்பாக்சிலிக் அமிலம் மூன்று மாற்றுகளாக 
உள்ளன . 

அவை 0- , m- , p- , வகைகள் . 


COOH 


COOH 


COOH 


( 


HOOC 


COOH 
ஃப்தாலிக் 
அமிலம் 


டெரிஃப்தாலிக் 

அமிலம் 


COOH 
ஐசோ. ப்தாலிக் 

அமிலம் 


பல வெவ்வேறான சேர்மங்களை 0- வகை மாற்றிலிருந்து 
பேரலாம் . 


அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


403 


ஃப்தாலிக் அமிலம் ( Phthalicacid ) 


COOH 


- 


с соң 


ஆர்தோ சைலீன் விளாவிய நைட்ரிக் அமிலத்தாலோ 
பொட்டாசியம் பர்மாங்கனேட்டாலோ ஆக்சிஜனேற்றமுறச் 
செய்தால் ஃப்தாலிக் அமிலம் உண்டாகிறது . 


CHE 


COOH 


[ ] 
விளாவிய 
HNO ( அ ) 
KMnO4 


( 


-CH3 


COOH 


தொழில்முறையில் வனேடியம் ஐயாக்சைடுமேல் ( Vanadiull 
pentoxide ) காற்றையும் , நாப்தலீன் ஆவியையும் 4000 வெப்பத் 
தில் செலுத்தித் தயாரிக்கப்படுகிறது . 


காற்று 


- 


V205 


- 


- 


தாஃப்தலின் 


CO 
ப்தாலிக்க நீரில் 


H2O 


1 


- 


COOH 


COO 


இரண்டு முறைகளிலும் நீரிலி முதலில் உண்டாகிறது . பின்பு 
நீராற் சிதைவுற்று அமிலம் உண்டாகிறது . 


இயல்புகள் 

வெண்மையான படிக வடிவத் திடப்பொருள் ; உ .. B. 184 ° ; 
நீரிலும் கரிமக் கரைப்பான்களிலும் கரையும் . 


1. சூடுபடுத்தும் பொழுது, இதன் நீரிலி மிக எளிதாக 
உண்டாகிறது . 


404 


கரிம வேதியியல் 


O=o 


COOH 


+ H20 


- 


COOH 


U 
= 
0 


2. இது ஆல்கஹாலுடன் சேர்ந்து ஒற்றை எஸ்ட்டர்களை 
யும் , இரட்டை எஸ்ட்டர்களையும் கொடுக்கும் . 


COOH 


( 


LCOOCH 


+ H2O 
COOCH3 


COOH 


ஒருமிதைல் ஃப்தாலேட் 


COOH 


COOCH3 

+ 2H2O 
COOCH3 
இருமிதைல் ஃப்தாலேட் 


3. அமோனியாவுடன் வெப்பப்படுத்தும்போது இமைடு 
( Imide ) உண்டாகிறது . 


co 


COOH 


வெப்பம் 


- + NHS 


NH + 2H2O 


COOH 


co 
ஃப்தாமைடு 
{ phthalimide ) 


4. கால்சியம் ஆக்சைடுடன் வெப்பப்படுத்தும் பொழுது 
--COOH தொகுதி இழந்து பென்சீன் உண்டாகிறது . 


COOH 

+ 2cao 
COOH 


+ 2 cac03 


பயன்கள் 

து பிளாஸ்டிக் சாயங்கள் , அமில , கார முறிவுகாட்டிகள் 
தயாரிக்கப் பயன்படுத்தப்படுகிறது . பூச்சி விரட்டிகளாகப் 
பயன்படுத்தப்படுகிறது . 


405 


அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


ஃப்தாலிக் நீரிலி ( Phthalic anhydride ) 

ஃப்தாலிக் அமிலத்தை வெப்பப்படுத்துவதன் மூலம் ஃப்தாலிக் 
நீரிலி உண்டாகிறது . 


O=0 


COOH 


சூடு 


( 


соон 


U 
= 
0 


வெண்மை நிறமான திடப்பொருள் : உருகுநிலை 128 ° ; வெந் 
நீரில் கரையும் . 
நீராற் சிதைவுற்று ஃப்தாலிக் அமிலம் 

உண்டாகிறது . 
( நீராற் சிதைய வெந்நீரோ அமிலமோ பயன்படும் . ) 


CO 


COOH 


0 + H , 01 


COOH 


மிக அழுத்தத்தின் கீழ் அம்மோனியாவோடு வெப்பப்படுத் 
தும்பொழுது இமைடு ( Imide ) உண்டாகிறது . 


D=0 


co 


O + H2NH 


NH + H2O 


CO 


ஃபதால்மைடு 
( phthalimide ) 


ஃபீனாலுடன் சேர்ந்து , ஃபீனால்ப் தலினைத் தரும் . அடர் 
கந்தக அமிலம் உடன் இருக்கத் தாலிமைடு ( Phthalimide ) , 
ஃப்தாலிக் நீரிலியை உலர்ந்த அம்மோனியாவுடன் 200 ° வெப்பத் 
தில் , அழுத்தத்தின் கீழ்ச் சூடுபடுத்தும்போது உண்டாகிறது . 


NH 


27 


406 


கரிம வேதியியல் 


Co. 


200 ° c 


ofor H2HN 


NH + H2O 


அழுத்தம் 


co 


ஃப்தாலிமைடு 


வெண்மையான - திடப்பொருள் ; இமைடில் உள்ள ஹைட் 
ரஜன் அணு அமிலத் தன்மையும் , வீரியமுடையதும் ஆகும் . 
இது ஓரிணைய அமீன் தயாரிக்கப் பயன் படுகிறது . 


ஆல்கஹாலில் கரைந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் 
வினைபட்டு , பொட்டாசியம் ஃப்தாலிமைடு உண்டாகிறது . இது 
அல்க்கைல் ஹாலைடுடன் சேர்ந்து அல்க்கைல் சார்பு பொருள் 
களைத் தருகிறது . இந்த அல்க்கைல் சார்பு பொருள் நீரில் 
கரைந்த காரத்தோடு சேர்ந்து ஓரிணைய அமீனைக் ( Primary 
amine ) கொடுக்கிறது . இதற்குக் காப்ரியல் தொகுப்பு முறை 
( Gabriel s synthasis ) எனப்பெயர் . 


atc.KOH 


RX 


NH 


NĄ 


COONa 


co 


- 


2NaOH 


NR 


+ RNH2 

ஓரிணைய 
COONA அமீன் 


வினாக்கள் 
1. தொழில் முறையில் பென் சாயிக் அமிலம் 

எவ்வாறு 
தயாரிக்கப்படுகிறது ? 

இதன் இயல்புகளைக் கூறுக . 
எவ்வாறு பென்சாயிக் அமிலத்தை ( அ ) பென்சீன் , ( ஆ ) 
பென்சைல் குளோரைடு , ( இ ) ஈத்தைல் பென்சோவேட் 

டாக மாற்றுவது ? 
2. பென் சாயில் குளோரைடின் பயன்களைக் கூறுக . 

எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? 
8. கீழ்க்கண்டவைகளின் தயாரிக்கும் முறைகளையும் , இயல்பு 
களையும் கூறுக . 

( அ ) பென் சமைடு ( ஆ ) பென்சாயிக் நீரிலி 
( இ ) சாலிசிலிக் அமிலம் 


அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


4. எவ்வாறு ( அ ) சாலிசிலிக் அமிலத்தையும் பென்சாலிக் 

அமிலத்தையும் , ( ஆ ) சாலிசிலிக் அமிலத்தையும் ஃபீனாலை 
யும் வேறுபடுத்தி அறிவது ? 


5. எவ்வாறு ஃப்தாலிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது ? 

னுடைய முக்கிய இயல்புகளையும் பயன்களையும் கூறுக . 
ஃபீனால்ப்தலீன் எவ்வாறு இதிலிருந்து பெறப்படுகிறது ? 


6 . 


கரிம வேதியியலில் கீழ்க்கண்டவை எவ் வாறு உபயோகிக் 
கப்படுகின்றன என்பதைக் காட்டுகளுடன் விவரிக்க : 


( அ ) நீரற்ற அலுமினியம் குளோரைடு 
(ஆ ) துத்தநாகத் தூள் 
( இ ) ஹைட்ராக்சில் அமீன் 
( ஈ ) பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு 
( உ ) பென்சாயில் குளோரைடு 


27. நாஃப்தலீனும் அதன் சார்பு 

பொருள்களும் 
( Naphthalene and its Derivatives ) 


நாஃப்தலீன் இரண்டு பென்சீன் கருக்கள் இணைந்து குறுகி 
ஏற்படுகிறது . இதன் மூலக்கூறு வாய்பாடு C , Hg . நிலக்கரித் 
தாரில் மற்றப் பொருள்களை விட அதிக அளவில் ( 6 % ) உள்ளது . 


இடை , கடைநிலை 

எண்ணெய்களைக் குளிர வைத்துத் 
தூய்மையற்ற நஃப்தலீன் பிரித்தெடுக்கப்படுகிறது . தூய்மை 
யற்ற நாஃப்தலீன் கட்டிகள் உருக்கப்பட்டு அடர் கந்தக 
அமிலத்தைப் பயன்படுத்திக் காரத்தன்மையுள்ள பொருள்கள் 
நீக்கப்படுகின்றன . றகு நீராற் கழுவப்பட்டுச் சோடியம் 
ஹைட்ராக்சைடுடன் கலந்து அமிலப் பொருள்களும் களையப்படு 

து பதங்கமாகித் தூய்மைப்படுத்தப் 
படுகிறது . 


கின்றன . 


முடிவில் 


இயல்புகள் 

து பளபளப்பான நிறமற்ற படிகச் சீவல்களாக இருக்கும் ; 
உ.நி. 80 ° ; இதற்கே உரித்தான ஒரு சிறப்பான மணங் கொண் 
நீரில் கரையாது ; 

சூடான 

ஆல்கஹாலிலும் , ஈதர் , 
பென்சீன் ஆகியவற்றிலும் அதிக அளவில் கரையும் ; எளிதில் 
ஆவியாகிப் பதங்கமாகக் கூடியது . 


நாஃப்தலீனில் எளிதில் மாற்றக்கூடிய எட்டு ஹைட்ரஜன் 
அணுக்கள் உள , இரண்டு பென்சீன் கருக்களுக்கும் , இரண்டு 
கரி அணுக்கள் பொதுவாக உள்ளன . 


சாஃப்தலினும் அதன் சார்பு பொருள்களும் 


409 


8 


BY 


29 


P 


3 


5a 


சமானமானவை . 


மேலுள்ள நாஃப்தலீன் முற்றுரு வடிவில் இடங்கள் 1 , 4 , 5 , 8 
( a - இடங்கள் ) ஆகியவைகள் ஒன்றுக்கொன்றும் , அதே போன்று 
2,8.6.7 ( B- இடங்கள் ) இடங்களும் 
1 , 4 , 5 , 8 இடங்களில் பதிலீடிடுதல் & - பதிலிகள் என்றும் 2 , 8 , 
6,7 இடங்களில் பதிலீடிடுதல் - பதிலிகள் என்றும் வழங்கப் 
படும் . ஆக இரண்டு ஒருப்பதிலீடுகள் நமக்குக் கிடைக்கின் றன . 

வேதியியல் இயல்புகளில் , பென்சீனை ஒத்தும் அதைவிட 
வினைவலிமை மிகுந்து உடையதாகவும் இருக்கிறது . 

1. ஆக்சிஜன் இறக்கத்திற்கு உட்படும் பொழுது ஹைட் 
ரஜன் சேர்க்கப்படுகிறது . 

வினையூக்கியால் ஹைட்ரஜன் ஏற்றமுற்றுப் பதின் 
ஹைட்ரோ நாஃப்தலீன் அல்லது டெகாலீன் உண்டாகிறது . 


A 


ப 


ஹைட்ரசன் 
ஏற்றம் 


He 


H2 

H2 
டெக்கலின் 


2. குளோரி னுடன் சேர்ந்து நாஃப்தலீன் நாற்குளோ 
ரைடைக் ( Naphthalene tetrachloride ) கொடுக்கிறது . 

பதிலீட்டு வினைகளுக்கும் உட்படுகிறது . கொதிக்கின்ற 
கார்பன் டெட்ராகுளோரைடு கரைசலிலுள்ள நாஃப்தல் 
னுக்குள் புரோமினைச் செலுத்தும் பொழுது ஒரு புரோமோ 
சார்பு பொருள் முதலில் உண்டாகி , பின்பு 1 , 4 இரு புரோமோ 
காஃப்தலீனைக் கொடுக்கும் . 


- 


Br2 


Br2 


1- புரோமோ 
நாப்தலின் 


BE 
1,4 - இருபுரோமோ 

நாஃப்தலின் 


110 


கரிம வேதியியல் 


8. வழக்கமான . வழியில் நைட்ரோ ஏற்றம் செய்யும் 
பொழுது 4 - கைட்ரோ நாஃப்தலீன் கிடைக்கிறது . 


NOA 


நைட்ரோ 


ஏற்றம் 


d- நைடரோ 
நாஃப்தலின் 


ரு நைட்ரோ சார்பு பொருள் 


அதிக வெப்பநிலையில் 
உண்டாகிறது . 


4. சல்ஃபானிக் ஏற்றத்தின் பொழுது , முதலில் 60 ° C- ல் a - 
காஃப்தலீன் சல்ஃபானிக் அமிலமும் , 160 ° -ல் B - நாஃப்தலீன் 
சல்ஃபானிக் அமிலமும் உண்டாகின் றன . 


SO3H 


H2SO4 

60 


- 


H2504 


160 


SO3H 


| 


.. 


5. ஆக்சிஜன் ஏற்றத்தின் பொழுது நாஃப்தலீன் ஃப்தாலிக் 
அமிலமாக மாற்றப்படுகிறது . 


COOH 


அமில 


KMnO4 


COOH 


பென் சீனைப்போலவே , நாஃப்தலீனும் ஹாலோஜன் சேர் 
மங்கள் , நைடரோ சார்பு பொருள்கள் , அமீன்கள் , ஃபீனால்கள் , 
அமிலங்கள் ஆகியவற்றைப் பெற்றிருக்கின்றன . ஆனால் , சிறு 
வேறுபாடு பதிலி ,. அல்லது 3 இடத்தல் அமைந் தருக்கலாம் . 


11 


நாஃப்தலீனும் அதன் சார்பு பொருள்களும் 
எடுத்துக்காட்டு : 


OH 


OH 


-நாஃப்தால் 


P- நாஃப்தால் 


பயன்கள் 


1. பூச்சிகொல்லிகள் தயாரிக்க , 
2. அசோ சாயங்கள் தயாரிக்க - நாஃப்தலீன் 

படுத்தப்படுகிறது . 


பயன் 


! 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( BIBLIOGRAPHY ) 


1. கரிம வேதியியல் , Vols . I and II-கி. கண்ணபிரான் . 


2. Organic Chemistry , Vols . I and II -- I . L. Finar . 


8. வேதியியல் -- கி . கண்ணபிரான் . 


4. Organic Chemistry - Wood and ITolliday. 


5. Organic Chemistry -- Morrison and Boyd . 


6. Text Book of Organic Chemistry - B . S. Bahl . 


7. Text Book of Organic Chemistry - P . L. Soni . 


8 Laboratory Manual of Organic Chemistry -- B . B , Dey. 

M , V Sitaranian and T. R. Govindachari . 


9. Organic Chemistry - P.M . Thomas . 


10. Problems in Organic Chemistry , Ritz Pollard . 


க 


கலைச்சொற்கள் 


A 


- 


Acctic acid 
Acetic anhydride 
Acetylation 
Acids 
Acid amide 
Acid anhydrides 
Acid chlorido 
Acid derivatives 
Activated charcoal 
Addition reaction 
Aliphatic open chain 

compounds 
Alkyl 
Alkyl halide 
Alkyl group 
Amidc 
Amines 
P - amino benzene - sulphonic 

acid 
Anthracene oil 
Anisule 
Anodo 
Argol 
Armstrong - Baeyer centro 

structure 
Aroma 
Aromatic aldehyde and 

ketones 
Aromatic compounds 
Aromatic hydrocarbons 


அசெட்டிக் அமிலம் 
அசெட்டிக் நீரிலி 
அசெட்டைல் ஏற்றம் 
அமிலங்கள் 
அமில அமைடு 
அமில நீரிலிகள் 
அமிலக் குளோரைடு 
அமிலவழிப் பொருள்கள் 
வினைபுரி கரித் தூள் 
சேர்க்கை வினைகள் 
அலிஃபாட்டிக் தொடர் சேர் 

மங்கள் 
அலக்கைல் 
அல்க்கைல் ஹாலைடு 
அல்க்கைல் தொகுதி 
அமைடு 
அமீன்கள் 
சல்ஃபானிக் அமிலம் 


- 


- 


-- 


ஆந்த்ரசீன் எண்ணெய் 
அனிசோல் 
நேர்மின்முனை 
ஆர்கால் 
ஆம்ஸ்ட்ராங் - பேயரின் மைய 
வடிவம் 
நறிய மணம் 
அரோமாட்டிக் ஆல்டிஹைடு 
களும் கீட்டோன்களும் 
ரோமாட்டிக் சோமங்கள் 
அரோமாட்டிக் ஹைட்ரோ 

கார்பன்கள் 
அரோமாட்டிக் நைட்ரோ 

சார்பு பொருள்கள் 
அரைல் தொகுதி 


Aromatic nitro -derivatives 


-- 


Aryl group 


கரிம வேதியியல் 


Aryl halides 
Ascent and descent of series 


Aspirin 
Auto condensation 
Azo -benzene 
Azoxe - betzenc 


அரைல் ஹாலைடுகள் 
வரிசையில் கரியணுக்களை 

ஏற்றலும் குறைத்தலும் 
ஆஸ்பிரின் 
தனனுள் குறுக்கமடைதல் 
அசோ பென்சீன் 
அஸாக்ஸி பென்சீன் 


- 


Backing 
Bercb wood 
Benzal chloride ( or ) 

Benzylidine chloride 
Benzamide 
Benzene homologous 
Benzene sulphonic acid 


வேக வைப்பது 
பீச் மரச் சிறாய்த் தூள்கள் 
பென்சால் குளோரைடு ( அ ) 
பென்சிலிடின் குளோரைடு 
பென் சமைடு 
பென்சீன் படிவரிசை 
பென்சீன் சல்ஃபானிக் 

அமிலம் 
பென் சோ முக்குளோரைடு 
பென்சோ க்யூனோன் 
பென்சைல் குளோரைடு 
காலணி மெருகு 
புரோமின் நீர் 


Benzo - trichlorido 
p - Bepzo quinono 
Benzyl chloride 
Boot - pol sh 
Biumine vater 


-- 


-- 


- 


- 


Calcium beyzoate 
Carbocyclic cmpounds 
Carbon monoxide 
Carbon ictrachloride 
Carius method 
Caro s acid 
Cathode 
Caustic potasb 
Cells 
Chain isomers 


கால்சியம் பென்சோவேட் 
கரிம வளையச் சேர்மங்கள் 
கரி ஓராக்ஸைடு 
கரி நாற்குளோரைடு 
கேரியஸ் முறை 
கேரோஷன் அமிலம் 
எதிர்மின் முனை 
நீரற்ற பொட்டாஷ் காரம் 
அணுக்கள் 
கரி அணுத்தொடர் 
மாற்றுகள் 


- 


கலைச்சொற்கள் 


415 


| 


- 


Claus structure 
Coke 
Covalent 
Cream of tartar 
Creosote 
Crucible 
Cupboard 
Cuprous chloride 
Cyano - benzene 
Cyclic compounds 
Cyclo aliphatic or 

alicyclic compounds 
Cyclo butane 
Cyclo hexano 
Cyclo pentanc 
Cyclo propane 


கிளாஸ் வடிவம் 
கரி 
சக இணைப்பு 
டார்ட்டார்ப் பசை 
கிரியோசோட் 
புகைக்குடை 
மூடிய பெட்டி 
குப்ரஸ் குளோரைடு 
சயனோ பென்சீன் 
வளையச் சேர்மங்கள் 
வளைய அலிஃபாட்டிக் 

சேர்மங்கள் 
வளையப் பியூட்டேன் 
வளைய ஹெக்சேன் 
வளையப் பென்டேன் 
வளையப் புரோப்பேன் 


A 


Deactivation 
Degradation 
Dewar structure 
Diazopium salts 
Diazotisation 
Dicarboxylic acid 


- 


Dihydric alcohols 


- கிளர்வை ஏடு 

குறைப்பு 
டிவாரின் வடிவம் 
டைய சோனியம் உப்புகள் 
டையசோ ஆக்குதல் 
இரு கார்பாக்சிலிக் 

அமிலங்கள் 
இரு ஹைட்ரிக் ஆல்க 

ஹால்கள் 
இரு ஹைட்ராக்சி சக்சினிக் 
அமிலம் 
ருபடி 
ரு மீத்தைல் அமீன் 
இரு மீத்தைல் கீட்டோன் 
வளையச் சேர்மம் 
இரு ஃபீனைல் அமீன் 
இரட்டைப் பிணைப்பு 
டூமாஸ் முறை 


Dihydroxy succinic acid 


Dioner 
Dimethyl amine 
Dimethyl ketono 
Dioxane - 1-4 . 
Diphenyl amino 
Double bond 
Dumas method 


- 


416 


கரிம வேதியியல் 


- 


- 


Electron diffraction 
Electrophilic substitution 
Esterification 
Ethanal 
Et helene glycol 
Ethonoic acid 
Exhaustive methylation 


விளிம்பு வளைவு ஆய்வு 
எலெக்ட்ரான் கவர் பதிலீடு 
எஸ்ட்டராக்குதல் 
எத்தனால் 
எத்திலீன் கிளைக்கால் 
எத்ததேயிக் அமிலம் 
இறு திகிலை மெத்திலேற்றல் 


- 


Febling s solution 
Flavourlog agent 


- 


- 


M 


Formaldehyde 
Free radical mechanism 
Friedel - Crafts 
From acetylene 
From sodium benzoato 

fuchsine 
Fumaric acid 
Functional group ( isomerism ) 
Functional isomeriam 
Furan 


ஃபெலிங் கரைசல் 
வர்ணச் சேர்க்கை வினைப் 

பொருள் 
ஃபார்மால்டிஹைடு 

பங்கு உறுப்பு வினைவழி 
ஃப்ரீடல் - க்ராப்ட்ஸ் வின 
அசெட்டிலீனிலிருந்து 
சோடியம் பென்சோவேட்டி 

லிருந்து ஃபூச்சின் 
ஃப்யூ மரிக் அமிலம் 
வினைபடு தொகுதி மாற்றுகள் 
வினைபடு பகுதி ஐசோமெரிசம் 
ஃபியூரான் 


- 


- 


- 


Gatterman reaction 
Geometric isomerism 
Glacial acetic acid 


Glycerol 
Glucose or dextrose 


காட்டர்மான் வின 
வடிவ மாற்றியம் 
தூய்மையான அசெட்டிக் 
அமிலம் 
கிளிசரால் 
குளுக்கோசு ( அல்லது ) 

டெக்ஸ்ட்ரோசு 
கிளிசரைடுகள் 
வெள்ளீய மணி 


1 


* 


Glycerides 
Granulated tin 


Halogenation 
Halogen carrier catalyst 


ஹாலோஜெனேற்றம் 
ஹாலோஜென் தாங்கி 
வினையூடு பொருள்கள் 
ஹாமோனிக் . இல்லிங்வொர்த் 
விதி 


Hamonick - Illingworth rule 


- 


கலைச் சொற்கள் 


Heavy oil 
Heterocyclic compounds 


Hexachloro benzeno 
Hexachloro hexano 


Hexamethylene tetramine 
Homologous series 
Homolytic fission 
Hydrogenation of oils 


மிகைச் செறிவு எண்ணெய் 
பல விதக் கண்ணி வளையச் 

சேர்மங்கள் 
அறுகுளோரோ பென்சீன் 
அறுகுளோரோ வளைய ஹெக் 

சேன் 
அறுமெத்திலின் நாலமீன் 
படிவரிசை 
சமப் பிளவு 
எண்ணெய்களை ஹைட்ரஜன் 

ஏற்றம் செய்தல் 
ஹைட்ரோ க்யூனோன் 
ஹைட்ரசோ பென்சீன் 
கருதுகோள் 


- 


Hydroquinone 
Hydrozo benzeno 
Hypothesis 


- 


| 


Indirect 
Inter conversion 
Internal compensation 


lodic reaction 
Inorganic 
Isomerisation 
Isomerism 
Isomers 
Isopropyl alcohol 


சுற்றுவழி 
உள்மாற்றம் 
உள்ளமைப்பின் மூலம் சமநிலை 

அடையும் தன்மையது 
அயனிய வினை 
கனிமப் பொருள் 
மாற்றாதல் 
மாற்றியம் 
மாற்றுகள் 
ஐ சோ புரோப்பைல் 
ஆல்கஹால் 


- 


Kjeldahl s Method 
Kolbe s reaction 
Kolbc s synthesis 


கெல்டால் முறை 
கோல்பே வினை 
கோல்பின் தொகுப்பு 


- 


L 


- 


Lacquers 
Laevo - tartaric acid 


பூச்சுகள் , ஒளிப்பூச்சுகள் 
லீவோ அல்லது இடம்புரி ( 1 ) 
டார்ட்டாரிக் அமிலம் 


418 


கரிம வேதியியல் 


- 


Lassaigne s Test 
Libermann s reaction 
Light oil 
Lower paraffins 


லாசேன் சோதனை 
லிபர்மன் வண்ணச் சோசனை 
குறைச்செறிவு எண்ணெய் 
கீழ்மட்டப் பாரஃபின்கள் 


- 


M 


Magenta 
Magnesia mixture 
Maleic acid 
Maleic anhydride 
Malopic acid 
Mechanical separation 
Metal polish 


-- 


- 


மெசன்டா 
மெசனீசியாக் கலவை 

லீயிக் அமிலம் 
உற்று மலீயிக் நீரிலி 
மலோனிக் அமிலம் 
உபகரணங்களால் பிரித்தல் 
உலோகங்களுக்குரிய 

மெருகுகள் 
மெத்தனால் 
மெசிட்டி வினை 
மீசோ டார்ட்டாரிக் அமிலம் 
நடுத்தரச் செறிவு எண்ணெய் 
வலி குறைவான 
ஒருபடி 
கல்வம் 


- 


- 


Methanal 
Mesityleno 
Meso - lariaric acid 
Middle oil 
Mild 
Monomer 
Mortar 


- 


N 


Nitration 
Nitro benzene 
P - Nitroso dimethyl aniline 


- 


Nomenclature 
Non - luminous 
Naphthalene and its 

derivatives 
Normal salt 
Nucleophilic substlution 
Nitration 
Nitro benzene 


நைட்ரோ ஏற்றம் 
நைட்ரோ பென்சீன் 
நைட்ரோ இருமீத்தைல் 

அனிலீன் 
பெயரிடும் முறை 
ஒளிராச் சுடர் 
நாஃப்தலீனும் அதன் சார்பு 

பொருள்களும் 
சாதாரண உப்பு 
கருக்கவர் பதிலீடு 
நைட்ரோ ஏற்றம் 
நைட்ரோ பென்சீன் 


419 


கலைச்சொற்கள் 


0 


- 


Oil of winter green 
Open chain 
Optical isomerism 
Orienting influence 
Ortho 
Oxalic acid 
Oxalis 
Ouidation 


குளிர் பசுமை எண்ணெய் 
திறந்த வகை 
ஒளிச் சுழற்சி மாற்றியம் 
ஆற்றுப்படுத்தும் திறன் 
அண்டை 
ஆக்சாலிக் அமிலம் 
ஆக்சாலிஸ் 
ஆக்சிஜனேற்றம் 


- 


P 


Para 
Periodic table 
Phenols and aromatic 

alcohols 
Phenyl hydroxy amines 


- 


Phenylene diamine 
Phthalic acid 
Ihthalic anhydride 
Phthalimide 
Plane polarised light 
Polyhydric alcohols 
Polymerisation 


- 


எதிர்ப்புறம் 
தனிம வரிசை அட்டவணை 
ஃபீனால்களும் அரோமாட்டிக் 

ஆல்கஹால்களும் 
ஃபீனைல் ஹைட்ராக்சி 

அமீன்கள் 
ஃபீனலீன் இரு அமீன் 
ஃப்தாலிக் அமிலம் 
ஃப்தாலிக் நீரிலி 
தாலிமைடு 
முனை கொண்ட ஒளி 
பல்ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 
பலபடிச் சேர்ப்பு ( அல்லது ) 

பலபகுதி சேர்த்தல் 
இடமாற்றங்கள் 
ஓரிணைய ஆல்கஹால் 
ஓரிணைய அமீன் 
கட்டமைப்பு நிருபணம் 
இயல்புகள் 
புரோப்பியோனிக் அமிலம் 
மும்மீத்தைல் அமீன்கள் 
பாலி வினைல் குளோரைடு 
பிர்ரோல் 
வெப்பச் சிதைவு 


Position isomerism 
Primary alcohol 
Primary amine 
Proof of structures 
Properties 
Propionic acid 
Pure tcrtiary amines 
P.V.C. 
Pyrrole 
Pyrolysis 


Quarteroary ammonium salts 
Quick vinegar process 


நாலிணைய அம்மோனியம்உப்பு 
விரைவுக் காடி முறை 


420 


கரிம வேதியியல் 


A 


Racemic acid 
Rarrcid 
Reduction 
Resolution 
Riemer - Tied mann s 

reaction 
Rules of orientation 


சுழிமாய் கலவை அமிலம் 
வெண்ணெயின் மணம் 
ஆக்சிஜன் இறக்கம் 
பிரித்தல் 
ரீமர் - டீட்டின் வினை 


- 


ஆற்றுப்படை விதிகள் 


- 


Sandmeyer s reaction 
Saponification 
Secondary 
Secondary alcohol 
Secondary butyl alcohol 


- 


- 


- 


- 


Schiff s reagent 
Schotten - Bauman reaction 
Side chain 
Silver nitrate 
Soda - lime 
Soda - lime test 


மா 


Sodium amalgam 
Sodium arsenite 
Sodium diphenyl aminc 


சாண்ட்மேயர் வினை 
சோப்பு ஆக்குதல் 
ஈரிணைய 
ஈரிணைய ஆல்கஹால் 
ஈரிணைய பியூட்டைல் 

ஆல்கஹால் 
ஷிப்ஸ் வினைப்பொருள் 
ஷாட்டர்ன் - பௌமான் வினை 
பக்கத் தொடர் 
வெள்ளி நைட்ரேட் 
சோடாக் காரச் சுண்ணாம்பு 
சோடாச் சுண்ணாம்புச் 

சோதனை 
சோடியம் ரசக்கட்டு 
சோடியம் ஆர்சனைட் 
சோடியம் இரு ஃபீனைல் 

அமீன் 
சோடியம் ஈத்தாக்ஸைடு 
சோடியம் உருகியபின் 

கிடைத்த சாறு 
சோடியம் மீதாக்ஸைடு 
சோடியம் நைட்ரைட்டு 
சோடியம் ஃபீனாக்ஸைடு 
சோடியம் சாவிசிலேட் 

கரைப்பான் 
ஸ்டேன்ஸ் குளோரைடு 
மாவு 
கன பரிமாண மாற்றியம் 
அல்லது முப்பரிமாண 
மாற்றியம் 


Sodium ethoxido 
Sodium fussion extract 


* 


Sodium methoxide 
Sodium nitrite 
Sodium phenoxide 
Sodium salicylate solvent 


Stannes chloride 
Starch 
Stereo isomerism 


கலைச்சொற்கள் 


421 


Strength 
Structural isomerism 
Structure of benz ne 
Substituted dicarboxylic 

acid ( Derivatives of succinic 
acid ) 


திறம் 
கட்டுமான மாற்றியம் 
பென்சீனின் வடிவ வாய்பாடு 
பதிலீடு செய்யப்பட்ட இரு 
கார்பாக்சிலிக் அமிலங்கள் 
( சக்சினிக் அமில வழிப் 
பொருள்கள் ) 
சல்ஃபானிக் ஏற்றம் 
பதிலீட்டு வினை 
சக்சினிக் அமிலம் 
கந்தகக் குளோரைடு 
சீர்மை இருமீத்தைல் 
எத்திலீன் 
கிளிசரால் தொகுப்பு 


Sulphonation 
Substitution reaction 
Succinic acid 
Sulphuryl chlorido 
Symmetrical dimethyl 

ethylene 
Synthesis of glycerol 


- 


T 


Trans - isomer 
Tantomerism 
Tartaric acid 
Tertiary alcohol 
Tertiary amine 
leriary butyl alcohol 


பக்க ஐசோமெர் 
இயங்கு சமநிலை மாற்றியம் 
டார்ட்டாரிக் அமிலம் 
மூவிணைய ஆல்கஹால் 
மூவிணைய அமீன் 
மூவிணைய பியூட்டைல் 

ஆல்கஹால் 
தயோஃபென் 
டொலுயிக் அமிலம் 
கூண்டு 
மும்மீத்தைல் அமீன் 
மும்மீத்தைல் கார்பினால் 


- 


- 


Thiophen 
o - Toluic acid - 0 
Tower 
Trimethyl amino 
Trimethyl carbinol trial 


-- 


மூவால் 


Triozonide 
Triphenyl aminc 
Triple bond 


||| 


மூவோ சோனைடு 
மூஃபீனைல் அமீன் 
முப்பிணைப்பு 


- 


- 


- 


Unsaturated dicarboxylic 

acids 
Uosymmetrical dimethyl 

ethylene 


நிறைவுறாத இரு கார்பாக்சிலிக் 

அமிலங்கள் 
சீர்மையல் இரு மீத்தைல் 
எத்திலீன் 


கரிம வேதியியல் 


422 


| 


Vanadium pentoxldo 
Vapours 
Vital force 
Vorlander s rule 
Volumetric analysis 


வனேடியம் ஐயாக்சைடு 
வாயு 
உயிராற்றல் 
வோர்லாண்டர் விதி 
பருமனறி பகுப்பு 


Walden inversion 
Water bath 
Wurtz . Fittings reaction 


W 

வால்டன் புரிமாற்றம் 
வெந்நீர்த் தொட்டி 
வர்ட்ஸ் - ஃபிட்டிங்ஸ் 
வினை மூலம் 


X 

X- கதிர் விளிம்பு வளைவு ஆய்வு 


X - ray diffraction 


- 


N 


- 


Zwitter ion 
+ ve charge 
--ve charge 


இருமுனை அயனி 
நேர்மின் சுமை 
எதிர்மின் சுமை 


* 


